தமிழ் வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியம் 


ச . சிவகாமி 


யாவரும் 


STUDIES 


VITERNATIONAL 


INSTITUTE 


SOFTAMIL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


தமிழ் 
வாழ்க்கைவரலாற்றிலக்கியம் 


ச . சிவகாமி 


பாவகம் 


கசே 


pan 


கேனில் 


NTERNATIONS 


mms 


TAMIL 


ASTMUTE 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 

இரண்டாவது முதன்மைச் சாலை , மையத் தொழில் 
நுட்பப்பயிலக வளாகம் , தரமணி , சென்னை -600113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


: 


Tamil välkkaivaralarrilakkiyam 


Author 


: 


Dr. S. Sivakami 
Professor ( Red . ) 
International Institute of Tamil Studies 
Il Main Road , C.I.T. Campus 
Chennai - 600 113 


Publisher & © 


: 


International Institute of Tamil Studies 
Il Main Road , C.I.T. Campus 
Chennai - 600 113 
Ph : 22542992 


Publication No. 


: 


A114 


Language 


: 


Tamil 


Edition 


: 


Second ; First 1985 


Year of Publication : 2010 


Paper Used 


: 


18.6 Kg TNPL Maplitho 


Size of the Book 


: 


1/8 Demy 


Printing type used 


: 


10 Point 


No. of Pages 


: 


X + 376 


No. of Copies 


: 


1000 


Price 


: 


Rs. 170 / 
[Rupees One hundred and seventy only] 


Printed by 


: 


United Bind Graphics 
43/95 , Millers Road , Kilpauk 
Chennai - 600 010 


Subject 


: 


Criticism on Tamil Biographies 


பேரா . முனைவர் கரு . அழ . குணசேகரன் 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை -600 113 

அணிந்துரை 


தமிழ்ச் சமூகத்தில் வாழ்க்கை வரலாற்றியங்கள் தமிழாய்வு 
உலகு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் . இக்கவனிப்பு குறைந்திருந்த 
நிலையில் டாக்டர் ச . சிவகாமி அவர்கள் எழுதியுள்ள தமிழ் வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியம் எனும் நூல் வாழ்க்கை வரலாறு பற்றிய 
சிந்தனையைத் தூண்டுகிறது . Biography என்னும் வாழ்க்கை 
வரலாற்றை எழுதுதல் இன்று பல நிலைகளில் விரிந்த ஒன்றாகவும் 
இருப்பதைப் பார்க்கிறோம் . இந்நூல் வாழ்க்கை வரலாறு குறித்த 
விளக்கத்தை முதலில் முன் வைக்கிறது . தன் வரலாறு ( Auto -biography ) 
குறித்தும் பேசுகிறது . எப்படி வாழ்க்கை வரலாறு என்பது 
இலக்கியமாகிறது என்பதையும் விளக்குகிறது இந்நூல் . உலக அரங்கில் 
வாழ்க்கை வரலாறு தோன்றிய குறிப்புகளையும் இந்நூல் ஆசிரியர் 
தொகுத்துக் காட்டுகிறார் . 


இந்திய மொழிகளில் முகிழ்ந்த வாழ்க்கை வரலாறு இருபதாம் 
நூற்றாண்டில் தோன்றியது . பொதுவாக பெருந்தலைவர்கள் , சமயத் 
தலைவர்கள் , படைப்பாளிகள் பற்றிய வரலாறுகளே வாழ்க்கை 
வரலாற்று இலக்கியங்களாக உள்ளன . 1868 இல் சோமசுந்தர அடியவரால் 
எழுதப்பட்ட அச்சுதானந்த சுவாமிகள் வரலாறு எனும் நூலே வாழ்க்கை 
வரலாற்று நூல் வரிசையில் முதல்நூலாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார் . 
விரிந்த அளவிலான நிலையில் தமிழில் அன்று முதல் இன்று வரை 
வெளிவந்துள்ள வாழ்க்கை வரலாற்றிலக்கிய நூற்பட்டியலை ஆசிரியர் 
தந்திருப்பது ஆய்வாளர்களுக்கு மிகுந்த பயன் அளிக்கும் செயலாகும் . 
பேரா . முனைவர் கே.ஏ. குணசேகரனின் வடு எனும் தலித்திய தன் 
வரலாறு , அரவாணிகள் ,, 

சின்ன அரையத்தி எனும் தமிழில் 
பெயர்க்கப்பட்ட மலையாளப் பழங்குடிகளின் வாழ்வியல் . ஒடுக்கப் 
பட்ட மக்களின் தன் வரலாறுகள் இன்று பரவலாக எழுதப்பட்டு வரும் 
சூழலில் தமிழில் ஏற்கெனவே வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டு 
வந்த மரபு இருந்திருக்கிறது என்பதையும் இந்நூல் வழி புரிந்து கொள்ள 
முடிகிறது . இந்த வாழ்க்கை வரலாற்று நூல் எழுதுதல் தனித்த 
செயல்பாடாகக் கொண்டு வந்திருக்கும் இந்நூலாசிரியருக்கு எனது 
வாழ்த்துக்கள் . இந்நூலை இந்நிறுவனம் மறுபதிப்பாக வெளியிடுவதில் 
மிகுந்த பெருமை கொள்கிறது . 


இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து 
வருவதோடு தம் தனிப்பட்ட அக்கறையைக் காட்டிவரும் நிறுவனத் 
தலைவரும் தமிழக அரசின் முதல்வருமான மாண்புமிகு 
டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத் தமிழுலகம் என்றும் நன்றிக் 
கடன்பட்டுள்ளது . 

தமிழ்ப்பணிகளுக்கு ஆற்றுப்படுத்தி வரும் மாண்புமிகு 
தமிழக நிதியமைச்சர் பேராசிரியர் க . அன்பழகன் அவர்களுக்கு 
எம் நன்றி என்றும் உரியது . 


நிறுவனச் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்துவரும் 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையம் மற்றும் செய்தித் துறை அரசுச் 
செயலாளர் திரு . இரா . சிவக்குமார் இ.ஆ.ப. அவர்களுக்கும் நன்றி . 

இந்நூலை அழகுற அச்சிட்டுத் தந்த யுனைடெட் பைண்ட் 
கிராபிக்ஸ் அச்சகத்தாருக்கு எம் பாராட்டுகள் . 

இயக்குநர் 


நூன்முகம் 


கி.மு. 


தோன்றிற் புகழொடு தோன்றுக அஃதிலார் 
தோன்றலின் தோன்றாமை நன்று 

( குறள் 236 ) 
வெகு அழகாக , தெளிவாகத் தமிழரின் வாழ்க்கைக் கொள்கையை , எப்படி 
வாழவேண்டும் என்ற சிந்தனையை ஈரடிகளில் இயம்பிவிட்டார் வள்ளுவர் . 
வாழ்க்கையானது எவ்வகையிலேனும் பிறருக்குப்பயனுடையதாக அமைதல் 
வேண்டும் . அவ்வாறு அமையும் வாழ்வே புகழ்பெறுகிறது . 

ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் 
பொன்றாது நிற்பது ஒன்று இல் 

( குறள் 233 ) 
ஆதலின் புகழுடை வாழ்வே வாழ்வாகக் கருதப்பட்டது - கருதப்படுகிறது . 

ஐந்தாம் நூற்றாண்டளவில் தோன்றிய ஒல்காப் புகழ்த் 
தொல்காப்பியரின் தொல்காப்பியத்துள்ளேயே செம்மை சார்ந்த வாழ்க்கை 
விளக்கம் பெறக் காணலாம் . உலகின் மிகப் பழமை வாய்ந்த இனங்களுள் 
தமிழினமும் ஒன்று . உலகில் தோன்றும் ஒவ்வொரு மானிடரும் நாம் பிறரால் 
புகழப்படுதலை , போற்றப்படுதலை விரும்புதல் இயல்பு . அப்புகழையும் 
போற்றலையும் பெறல் யாங்ஙனம் என்பதனை நம் தமிழ்ச் சான்றோர் தம் 
பாடல்களில் மிகச் சிறப்பாக எடுத்துக் காட்டியுள்ளனர் . அவற்றைத் தமிழர் 
தம் வாழ்வியற் கொள்கைகளாகக் கொள்ளலாம் . 

காமம் சான்ற கடைக்கோள் காலை 
ஏமம் சான்ற மக்களொடு துவன்றி 
அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் 

சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே ( பொருள் . 192 ) 
என்பர் தொல்காப்பியர் . தலைவனும் தலைவியும் இணைந்த இல்வாழ்க்கை 
அறவாழ்க்கையாக அமைதலை வேண்டுவர் தமிழர் என்பதனை , இந்நூற்பா 
உணர்த்துகிறது . தன்னலம் எனும் குறுகிய மனப்பான்மையை ஒழித்துப் பிறர் 
நலம் என்னும் பொது நலம் மனத்துள் ஊடுருவி நிலைத்து நிற்றலுக்கு 
இல்வாழ்க்கையும் அடித்தளம் அமைத்துத் தருதலை , தரவேண்டுதலை 
இதனுள் காணலாம் . பிறவியின் பயனே பிறர் நலன் பேணுதல் என்னும் 
உண்மையைத் தமிழர் அன்றே தம் வாழ்வியற் கொள்கையாகக் 
கொண்டிருந்தமை உள்ளுந்தொறும் இன்பம் தருவதாகும் . 

வாழ்க்கை வரலாறுகள் உலகில் தோன்றிய அனைவருக்கும் எழுதப் 
படுவதுமில்லை ; அனைவரும் எழுதுவதுமில்லை . வையத்துள் வாழ்வாங்கு 
வாழ்பவரே இப்பேற்றிற்கு உரியவராகின்றனர் . ஒரு நூற்றாண்டுக் 
காலத்திற்கு மேற்பட்ட வரலாறுடைய தமிழ் வாழ்க்கைக் கொள்கைகள் , 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத் தலைவர்களின் வாழ்க்கையில் விளக்கம் 
பெற்று நிற்றலைக் காணமுடிகிறது . 


vi 


உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் 
அமிழ்தம் இயைவ தாயினும் இனிதெனத் 
தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் 
துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சிப் 
புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் 
உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் 
அன்ன மாட்சி அனைய ராகித் 
தமக்கெனமுயலா நோன்தாள் 

பிறர்க்கென முயலுநர் உண்மை யானே ( புறம் . 182 ) 
எனும் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதியின் பாட்டு , படித்துச் 
சுவைப்பதற்கு மட்டுமே பொருந்துவது ; நடைமுறை வாழ்க்கைக்கு 
ஒவ்வாதது என்ற பொதுவான கருத்திருப்பினும் , நடைமுறையில் 
வாழ்ந்துகாட்ட முடியும் என்று வாழ்ந்தவர்களை அன்னாரின் வரலாறுகள் 
நமக்குக் காட்டுகின்றன . காவியத் தலைவர்கள் மட்டுமல்ல நாங்களும் 
அவர்களுக்கேற்ற ஒப்புடை பெருமையுடையாரே என்று தம் வாழ்வால் 
உணர்த்திய அத்தகு மேன்மக்கள் இன்று வாழ்க்கை வரலாற்றிலக்கியத் 
தலைவராய்ச் சிறப்புறுகின்றனர் . புலவர்தம் கற்பனைப் படைப்புகளிலும் 
இடம்பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்றனர் . 

ஈன்று புறந்தருதல் என்தலைக் கடனே 

சான்றோனாக்குதல் தந்தைக்குக் கடனே ( புறம் . 312 : 1-2 )) 
என்றபடி பலர் வாழ்வின் வெற்றிக்கு வித்திட்ட பெருமையை அவர்தம் 
பெற்றோர் கொள்ளக் காண்கிறோம் . அன்பு நாண் ஒப்புரவு கண்ணோட்டம் 
வாய்மையொடு ஐந்து சால்பூன்றிய தூண் ( குறள் 983 ) எனும் இவையே 
உன்னதமான வாழ்வின் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்துள்ளன 
என்பதை , இவ்வரலாறுகள் சுட்டுகின்றன. 

ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவர்க்கு உதவுதல் 
போற்றுதல் என்பது புணர்ந்தாரைப் பிரியாமை 
பண்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் 
அன்பு எனப்படுவது தன் கிளை செறாஅமை 
அறிவு எனப்படுவது பேதையார் சொல்தோன்றல் 
செறிவு எனப்படுவது கூறியது மறாஅமை 
நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை 
முறை எனப்படுவது கண்ணோடாது உயர்வௌவல் 

பொறை எனப்படுவது போற்றாரைப் பொறுத்தல் 
எனும் 

கலித்தொகை வரிகள் ( 133 : 6-14 ) இல்வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்களில் ஒளிவிடக் காண்கிறோம் . பல நூற்றாண்டுகட்கு 
முன்பே நல்லந்துவனார் உணர்ந்து ஓதியுள்ள இவ்வாழ்வியற் கொள்கைகள் 
நம்மை வியக்க வைக்கின்றன . இலக்கியங்கள் வெறுமனே பொழுது 
போக்குதற்குதவும் கருவியாக மட்டும் நின்றுவிடாது வாழ்விற்கு வழி 
காட்டியாகவும் விளங்குதல் வேண்டும் எனும் தமிழர் எண்ணத்தை இவை 
போன்றன எடுத்துக்காட்டுகின்றன . இம்மண்ணில் பிறந்த அனைவரும் 


vii 


சான்றோராக , தத்தமக்கு ஏற்ற , விரும்பிய வழியில் புகழுடையோராக உருவாக 
வேண்டும் என்பதையே தமிழ்ச்சான்றோர்தம் பாடல்வழி புகட்டியுள்ளனர் . 
மற்றும் , ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கைச் சான்றோராக 
ஒவ்வொருவரும் மிளிர்வதற்கு வழிகாட்ட வென்றே தமிழில் பலவாக 
அறநூல்கள் எழுந்துள்ளன என்பதும் இவண் எண்ணத்தக்கது . 

இவர்கள் தரும் எண்ணங்கள் பல , அவ்வத்துறையில் சீரும் சிறப்பும் 
பெற்று வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களிலும் இடம்பெற்றிருப்பாரோடு 
ஒத்திருக்கக் காண்கிறோம் . 

சான்றவிர் வாழியோ! சான்றவிர் என்றும் 
பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறன் அறிதல் 
சான்றவர்க்கு எல்லாம் கடன் 

( கலி . 139 :1-3 ) 
என்பதை நோக்குங்கால் , தம் வாழ்க்கை இலக்காகச் சமுதாயப் பணியைக் 
கொண்டு தொண்டாற்றும் சமுதாயப் பணியாளரின் வாழ்க்கை வரலாறுகள் 
இதற்கு விளக்கமும் உயிரும் கொடுத்திருக்கப்பார்க்கலாம் . அன்பில்லார் 
எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு ( குறள் 72 ) எனும் 
வள்ளுவப் பெருந்தகையின் கூற்றிற்கு இலக்கணமாக இவர்கள் திகழ்வதை 
இவர் தம் வாழ்க்கை வரலாறுகள் மெய்ப்பிக்கின்றன . உள்ளிலோர்க்கு 
வலியாகுவன் , கேளிலோர்க்குக்கேளாகுவன் ( புறம் . 396 : 10-11 ) எனத் 
திகழ்கின்றனர் . அனாதைகளாய் ஆதரவற்று , உயிர்வாழ்க்கையைச்சுமையாகக் 
கருதி அல்லலுறுவார்க்கு இவர்கள் தம் உதவிக்கரம் நீட்டி அணைத்துச்சென்று 
அவர்தம் வாழ்விலும் இருளகற்றி ஒளிவிளக் கேற்றுவதைக்காணும்பொழுது , 

பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் 
மண்புக்கு மாய்வது மன் 

( குறள் 996 ) 
எனும் பொய்யா மொழியின் உண்மையை , கருத்தாழத்தை முழுவதுமாக 
உணர்ந்து கொள்ள முடிகிறது . இன்பம் விழையான் இடும்பை இயல் 
பென்பான் துன்பம் உறுதல் இலன் ( குறள் 628 ) எனும் வாக்கினையும் 
மெய்ப்பிக்கின்றனர் . பிறர் வாழ்விற்காகத் தம் வாழ்வை நடத்தும்பொழுது 
அங்கு அவர்கள் தமக்கு இன்பம் தரக்கூடியது இது எனும் எண்ணத்தையே 
மறக்கின்றனர் . பிறர் வாழ்வில் காணும் அவலங்களைக் கண்டு துன்பத்தை 
இயல்பாகக் கருதும் மனநிலையைப் பெறுகின்றனர் . எனவே இவர்களிடத்து 
இன்பமும் துன்பமும் அற்ற சமநிலை கொண்ட மனது இயல்பாகிறது . 
ஏட்டில் இருப்பதை வாழ்க்கையாக்கிப் பிறரை மகிழ்வித்து அதனால் தாமும் 
மகிழ்கின்றனர் . இவர் தம் வாழ்க்கை வரலாறுகளைக் கற்பாரும் , தம் வழி 
நடக்க ஊக்கம் கொள்ளச் செய்கின்றனர் . 

செல்வத்துப் பயனே ஈதல் ( புறம் . 189 : 7-8 ) என்பதை உணர்ந்தவர் 
தமிழர். செறாஅது ஈதல் , இரந்தார்க்கு ஒன்று ஆற்றாது வாழ்தலின் சாதலும் 
கூடுமாம் மற்று ( கலி . 61 : 11-12 ). ஆம் , தம்மை அண்டிவந்து உதவி நாடி 
நின்றோர்க்கு உதவ இயலாது , உயிர் வாழ்வதை விடச் சாவதே மேல் எனும் 
தன்மையே , வரையாது வழங்கும் வள்ளல்களின் இயல்பாக நிற்றலை 
அவர்தம் வரலாறுகள் உணர்த்துகின்றன . கைம்மாறு கருதாது அவர்கள் 
செய்யும் ஈதலறம் , 


viii 


இம்மைச் செய்தது மறுமைக் காமெனும் 
அறவிலை வணிகன் ஆய்அலன் பிறரும் 
சான்றோர் சென்ற நெறியென 

ஆங்குப் பட்டன்று அவன்கை வண்மையே ( புறம் . 134 ) 
என்று முடமோசியார் ஆய் அண்டிரனைப்பாராட்டியதை நினைவூட்டுகிறது . 
அவர்களுக்கும் இது சாலப் பொருந்தும் . " ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் 
பேரறிவாளன் திரு " ( குறள் 215 ) எனும் வான்மறை மொழி இவர்தம் 
வாழ்க்கையில் மெய்ப்பிக்கப்படுதலை உள்ளங்கை நெல்லிக்கனியாகக் 
காணலாம் . 


ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று ; 
இவ்வுலகத்து இயற்கை ( புறம் . 76 : 1-2 ) என்பதனையும் பண்டைப் போர் 
மறவர், இன்றைய அரசியலார் வாழ்க்கை வரலாறுகள் தெளிவுறுத்துகின்றன. 
உலகையாளும் அரசர்கள் எவ்வாறு இருக்கவேண்டும் என்பதைச் சங்கப் 
புலவர் , மதுரை மருதனிள நாகனார் தம் புறநானூற்றுப் பாடலில் 
சுட்டியுள்ளார் . 

அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் 
அதனால் நமரெனக் கோல் கோடாது 
பிறரெனக் குணம் கொல்லாது 
ஞாயிற்று அன்ன வெந்திறல் ஆண்மையும் 
திங்கள் அன்ன தண்பெரும் சாயலும் 
வானத்தன்ன வண்மையும் மூன்றும் 
உடையை யாகியில்லோர்கையற 
நீ நீடு வாழிய 

( 55 : 10-17 ) 
எனும் இதனை இவர்தம் வரலாறுகளிலும் காணமுடிகிறது . செம்மைசான்ற 
அரசாட்சி நிகழும்பொழுது , அவர் கீழ் வாழும் குடிமக்கள் அவரைத் தம் 
உயிராகக் கொள்வர் ; மன்னன் முதற்றே மலர்தலை யுலகம் ( புறம் . 186 : 2 ) 
என்பதில் மிகையில்லை . குடிதழீஇக் கோல் ஓச்சும் மாநில மன்னனை 
அடிதழீஇ நிற்கும் உலகு ( குறள் 544 ) என்பதனை இவர்களின் வரலாறுகளும் 
நவில்கின்றன . 


உள்ளது சிதைப்போர் உளரெனப்படாஅர் ( குறுந். 283 : 1 ) ஆதலின் 
எத்தகை செல்வந்தராயினும் தமக்கென்று , ஒரு வருவாய்க்குரிய தொழிலை 
மேற்கொள்ளுதலைத் தமிழர் விழைகின்றனர் . உழைப்பு என்பது 
ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது என்பதே இதற்கு அடிப்படை . 
இதனை வலியுறுத்த எழுந்ததே வள்ளுவரின் செயற்கரிய செய்வார் பெரியர் , 
சிறியர் செயற்கரிய செய்கலா தார் ( குறள் 26 ) எனும் வாய்மொழியும் , 
தன்னம்பிக்கையும் முயற்சியையும் கைக்கொண்டு விடாப்பிடியாக முயன்று 
தம் வாழ்வில் வெற்றிகொண்ட பலரை வாழ்க்கை வரலாறு 
காட்டுகின்றன . தொழிலதிபர் , அறிவியலறிஞர் போன்றோர் பலரின் 
வாழ்வுகள் வள்ளுவரின் வினைசெயல் வகை அதிகாரத்திற்கு ஈடிணையற்ற 
இனிய சான்றுகளாகின்றன. இவர்கள் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் 


k 


கருதி இடத்தாற் செயின் ( குறள் 484 ); முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் 
என்பனவற்றைத் தம் வாழ்க்கையால் உறுதிப்படுத்தி , தம் வரலாறு கற்பாரை 
அவற்றின் மூலம் அவர்தம் பணியை முறைப்படி நடத்த , ஊக்கம் கொள்ளத் 
தூண்டுகின்றனர் . 

செயல்திறன் மட்டுமே ஒருவருக்குப் போதுமானதன்று . அதனுடன் 
நற்பண்புகளும் இணையும் பொழுதுதான் உலகம் போற்றும் உயர்ந்தநிலை 
வந்தடைகிறது . தம்முடைய வாழ்க்கையைப் பிறருக்குப் பயன்படுத்த 
இயலாக் காலையிலும் முறையுடன் வாழும் வழியையும் காட்டியுள்ளமை 
இவண் குறிப்பிடற்பாலது . 

நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் 
அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் 
எல்லாரும் உவப்பது அன்றியும் 

நல்லாற்றுப் படூஉ நெறியும் ஆரதுவே ( புறம் . 195 : 6-9 ) 
ஆயிரம் விண்மீன்களுக்கிடையே ஒரே நிலவுதான்காணப்படுகிறது . 
அதுபோன்றே மனிதராய்ப் பிறந்த அனைவரும் பேரும்புகழும் பெற்றுச் 
சிறத்தல் அரிது . ஒவ்வொருவரின் இயல்பு , சூழல் , வசதி எனப் பலவற்றை 
உள்ளடக்கியதாக இஃதமைதலின் , குறைந்தது ஒவ்வொருவரும் மனிதன் 
எனும் தன் பண்பிலிருந்து கீழிறங்காதவாறாவது வாழவேண்டும் என்ற 
எண்ணத்தின் விளைவே மேற்கண்ட கூற்று . நரிவெரூஉத் தலையாரின் 
இம்மொழி மாக்களாகவன்றி மானிடராக வாழவிரும்பும் ஒவ்வொருவரும் 
பின்பற்ற வேண்டியதொன்றாம் . தம்மால் இயலாது என்று யாவராலும் 
கூறவியலாத ஒன்றுமாம் . 

இங்ஙனம் பல நல்ல வாழ்வியற் சிந்தனைகளை உலகிற்கு , 
வழங்கிய தமிழில், எழுந்துள்ள வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் இயல்பு , 
சிறப்புக் குறித்து நிகழ்ந்த ஆய்வே இந்நூல் . உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
மாதந்தோறும் நிகழ்த்தும் தமிழ் இலக்கியக் கொள்கைக் கருத்தரங்கில் 
103 ஆவது கட்டுரையாக 6-4-1983 அன்று வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
படிக்கப்பட்டது . அதன் விரிவாக இந்நூல் அமைந்துள்ளது . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் பற்றிய பொது நிலை ஆய்வாக 
அமையும் இந்நூலின் பின்பகுதியில் , இதுவரை வெளிவந்துள்ள வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்கள் பற்றிய தொகுப்பும் உண்டு . நூல் அச்சு ஆகுங்கால் 
கிடைத்த நூல்களும் பின்னிணைப்பாக அமைந்துள்ளன . 

இந்நூல் எழுதும்படி என்னைப் பணித்து , தேவையான உதவிகளை 
நல்கிய இந்நிறுவன இயக்குநருக்கு என் பணிவான வணக்கத்தையும் 
நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் . நூல் தொகுப்பிற்குத் துணைநின்ற 
மறைமலையடிகள் நூலகத்தாருக்கும் நிறுவன நூலகர் திருமதி இரா . பார்வதி 
அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

ச. சிவகாமி 


வாழ்க்கை வரலாறு - விளக்கம் 


* மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் 
தம்புகழ் நிறீஇத் தாம் மாய்ந்தனரே ( புறம் : 165 ) 


என்பது பண்டைத் தமிழ்ச் சான்றோர் கூற்று . நிலையாமையைத் 
தன் இயல்பாகக் கொண்ட இவ்வுலகில் , நிலைபேற்றை விரும்பிய 
ஆன்றோர் அதற்காகத் தம் புகழை நிலை நிறுத்தித் தாம் 
மறைந்தனர் . இது வழி வழி வரும் உண்மையாகும் . அவர்கள் 
இலக்கியங்களில் ஏற்றம் பெற்றும் வாய்மொழிக் கதைகளில் 
இடம் கொண்டும் , ஓவியம் , சிற்பம் போன்ற கலைகளில் காட்சி 
யளித்தும் , தமது அரிய பெரிய கண்டுபிடிப்புகளின் வழித் 
தம்மை நினைவூட்டிக் கொண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ் 
கின்றனர் . இவை அனைத்தினையும்விட ‘ வாழ்க்கை வரலாறு 
சற்று விரிந்த அல்லது முழுமை நிலையில் இவர்களைப் படம் 
பிடித்துக் காட்டுகிறது . 
பொழுது போக்கு 

போக்கு இலக்கியமாக மட்டுமே அமைந்து 
விடாது , கற்பாருக்கு ஏதேனும் ஒரு விதத்திலாவது பயன் 
படுவது இதன் சிறப்பு . எழுதப்படிக்க மட்டுமே அறிந்த எளிய 
கல்வியறிவுடைய பாமரர் முதல் , சிறுவர் , இளைஞர் , மாணாக் 
கர் , பெரியோர் என எத்திறத்தோர்க்கும் ஏற்புடையதாக அமை 
யும் பெருமையும் கொண்டது இவ்விலக்கியம் . நோக்க நிலையில் 
அறவிலக்கியத்துடன் தொடர்பு கொள்ளும் புகழும் படைத்தது . 
தமிழிலக்கியத்துள் வாழ்க்கை வரலாறுகள் இன்று உயர்ந்த 
இடம் கொண்டுள்ளன . புதினம் , சிறுகதை போன்று பலரின் 
சிந்தையையும் ஈர்த்துள்ளன . 

இன்று மிக விரைவாக வளர்ந்துவரும் உரைநடையுள் 
ஒன்றாக வாழ்க்கை வரலாறு அமைகிறது . உரைநடை இலக்கி 
யத்தை அதன் பொருள் தன்மையில் மூன்று வகையாகப் பிரிக் 
கலாம் . இயல்பியல் , புனைவியல் , இயல்புபுனைவியல் என 
அவற்றைச் சுட்டலாம் . உண்மை நிகழ்வுகளின் தொகுப்பினை , 
இலக்கியச் சுவைபடத் தருவன இயல்பியலாகும் , படைப்பாளர் , 


2 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தம் கற்பனை நிகழ்வுகளால் ஒரு கதையைப் படைத்தல் புனை 
வியலாகும் . உண்மை நிகழ்வுகள் அல்லது கற்பனை நிகழ்வுகள் 
அல்லது இரண்டும் இணைந்தவற்றைப் படைப்பாளர் தம் புனை 
வாற்றலுடன் இலக்கியமாகப் படைத்தல் இயல்புபுனைவிய 
லாகும் . வாழ்க்கை வரலாறும் பயண இலக்கியமும் முதல் வகை 
யைச் சார்கின்றன . 


1 


வாணாளை 


வாழ்க்கை வரலாறு - சொற் பொருளாய்வு 

இருத்தல் , முறைமை எனும் பொருள்களையுடைய வாழ் 
எனும் சொல்லினைப் பகுதி ( வேர்ச் சொல் ) யாகக் கொண்டது 
வாழ்க்கை . இது வாணாளைக் குறிக்கிறது . இதனுடன் தொடர் 
புடைய வாழ்வு எனும் சொல் நல்வாழ்க்கை , உயர்ந்த பதவி , 
செல்வம் , முறைமை போன்ற பொருள்களைக் கொண்டமை 
கிறது . வரலாறு என்பது நிகழ்ச்சிமுறை , பூர்வ சரித்திரம் , 
விவரம் , உதாரணம் எனப் பொருள்படுகிறது . இவற்றை நினை 
விற் கொண்டு வாழ்க்கை , வரலாறு எனும் சொற்களின் இணை 
வில் தோன்றியுள்ள வாழ்க்கை வரலாறு எனும் தொடருக்குப் 
பொருள் காணின் , பிறருக்கு - எடுத்துக்காட்டாக அமையும் ,, 

முறைமையாகக் கழித்த ஓர் நல்வாழ்க்கையின் 
கடந்த கால சரித்திரத்தினை முறைப்படுத்தியுரைத்தல் எனக் 
கொள்ளலாம் . சமுதாய முன்னேற்றத்தினைத் தம் உணர்வில் , 
செயலில் கொண்டுப் பிறருக்கு எவ்வகையிலேனும் உதவியாக 
அமையும் வாழ்க்கையினை நல்வாழ்க்கை எனலாம் . இத்தகைய 
வாழ்க்கைகளே வரலாறு படைக்கின்றன என்பதில் தவறில்லை . 

ஆங்கிலச் சொல்லான Biography என்பதன் நேர் பொருளைக் 
கொண்டதாக வாழ்க்கை வரலாறு என்பது அமைகிறது . 
எனினும் இவ்வகை இலக்கியங்கள் வாழ்க்கை வரலாறு 
என்பதனுடன் வரலாறு , சரிதை , சரிதம் , சரித்திரம் , வாழ்வு , 
வாழ்க்கை , வாழ்க்கைக் குறிப்புகள் , வாழ்க்கைக் காவியம் , 
1. Tamil lexicon vol . vi ; Madras ; University of Madras . 
2. Ibid 
3. ibid 
4. 1bid 
5 . * Bio is a prefix from greek word Bios which means 

life , and graphein means to write , and therefore 
Biography is a written record of the life of an individual. 
Grace Selvaraj ; Literary Heritage of the Tamils ; S. V .. 
Subramanian ; N Ghadigachalam ( ed ) ; Madrast - Inter 
national Institute of Tamil Studies ; 1931; p , 760 . 


விளக்கம் 


3 


லீலை , 


விளக்கம் , வைபவம் , கதை , 

அனுபவங்கள் , விஜயம் , 
சிந்தாமணி , ஜீவியம் , 

லீலை , 

தரிசனம் , நினைவுகள் , 
நிகழ்ச்சிகள் , புராணம் போன்ற சொற்களாலும் தொடர் 
களாலும் குறிப்பிடப்படுகின்றன . வாழ்க்கைக் காவியம் , 

சிந்தாமணி , தரிசனம் - போன்ற சொற்கள் வர 
லாற்றுத் தலைவரின் இணையற்ற பெருமையை , சிறப்பினைச் 
சுட்டுவதாக அமைகின்றன. நினைவுகள் என்பது வாழ்க்கை 
வரலாற்று நூலாக்கத்திற்கு ஆசிரியருக்குத் துணையாக அமையும் 
காரணியை , நினைவாற்றலைச் சுட்டுகிறது . நிகழ்ச்சிகள் , 
அனுபவங்கள் போன்றன நூலின் அடிப்படைத் தேவையை 
உணர்த்துகின்றன . பழமையையும் , புனைவினையும் அறிவுறுத் 
துவதாகப் புராணம் , கதை எனும் சொற்கள் அமைகின்றன . 


6 . 


பங்கிம் சந்திரர் வாழ்க்கை வரலாறு - கோதண்டராமன் . 
சுப்பிரமணிய பிள்ளை வரலாறு - ஈசுவரமூர்த்தியா பிள்ளை . 
தமிழ் நாவலர் சரிதை 
அய்யாப் பிள்ளையின் மெய்யான சரிதம் - சாமிதாஸ் பிள்ளை . 
கிளைவ் சரித்திரம் - கதிர்வேலுப்பிள்ளை . 
மேதைகள் வாழ்விலே - ஆர் . சண்முகம் . 
ரவீந்திரநாத டாகுர் வாழ்க்கையும் கவிதையும் - கி . சந்திர 

சேகரன் . 
திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புக்கள் - திரு . வி . க . 
அம்மா ( அன்னை சாரதாதேவி வாழ்க்கைக் காவியம் ) - 

ரா . கணபதி . 
இந்தியப் பிரதமர் இந்திராகாந்தி - வாழ்க்கை விளக்கம் - 

புரவலன் . 
ஸ்ரீராமாநுஜ வைபவம் - கே . எஸ் . நாராயண ஐயங்கார் . 
பன்னிரண்டு உத்தமிகள் கதை - வி . கிருஷ்ணமாச்சாரியார் . 
வாழ்க்கை அனுபவங்கள் - ரா . பாலகிருஷ்ணன் . 
சங்கர விஜயம் - தொ , வேலாயுத முதலியார் . 
உலகப் பெரியார் காந்தி சிந்தாமணி - இ . மு . சுப்பிரமணிய 


பிள்ளை . 


டி . 


சண்முகநாத கவிராயர் ஜீவிய விருத்தாந்தம் - எஸ் .. 

இரத்தினம் . 
பாரதி லீலை - க . சக்திதாசன் சுப்பிரமணியன் . 
தாகூர் தரிசனம் - கல்கி 
இளமையின் நினைவுகள் - அ . மு . பரமசிவானந்தம் . 
சுவையான நிகழ்ச்சிகள் - அன்புப்பழம் நீ . 
புலவர் புராணம் - தண்டபாணி சுவாமிகள் , 


4 


தமிழ்வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ஏனைய சொற்கள் வாழ்க்கை என்பதனோடு தொடர்புடைய 
சொற்களாகவே அமைகின்றன . 

வாழ்க்கை எனும் சொல்லை நாம் தொல்காப்பியத்திலேயே 
காண்கின்றோமாயினும் தொடக்க காலத்தில் சரிதை , சரித் 
திரம் எனும் சொற்களாலேயே மிகுதியாக இவ்விலக்கியம் 
குறிக்கப்பட்டுள்ளது . மொழிப்பற்றின் விளைவாக வாழ்க்கை 
வரலாறு என மாற்றம் 

மாற்றம் கொண்டது எனலாம் . எனினும் 
அவற்றின் பயிற்சி குன்றியுள்ளதே தவிர முற்றிலுமாக மறைந்து 
விடவில்லை . கிடைக்கும் நூல்களைக் கருத்தில் கொண்டு 
நோக்குகையில் பக்கீர் மொஹிதீன் என்பார் 1893 இல் எழுதி 
வெளியிட்டுள்ள முகமதின் வாழ்க்கைச் சுருக்கம் என்பதனுள் 
வாழ்க்கையையும் 1868 இல் சோமசுந்தர அடிகள் எழுதிய 
அச்சுதானந்த சுவாமிகள் வரலாறு எனும் நூலுள் வரலாற் 
றினையும் முதலாவதாகக் காண்கின்றோம் . இவற்றின் மூலமாக 
இவர்களால் வாழ்க்கை வரலாறு என்பது கருத்தளவில் தோற்று 
விக்கப் பட்டதாக ஊகிக்கலாம் . 1961 இல் வெளிவந்துள்ள 
கோதண்ட ராமனின் ‘ பங்கிம் சந்திரர் வாழ்க்கை வரலாறு எனும் 
நூலே முதலில் இவ்விரு சொற்களும் இணைந்த நிலையில் தன் 
தலைப்பினைக் கொண்டுள்ளது . ஆயினும் இத்தொடராட்சி 
வழக்கில் இதற்குப் பல ஆண்டுகட்கு முன்பே வந்துவிட்டது 
என்பதனை உ . வே . சா . கூற்றால் அறியலாம் . 8 


வாழ்க்கை வரலாறு - விளக்கம் 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் சுமார் 120 ஆண்டுகளில் 
நன்கு வளம் கொண்டுள்ள போதிலும் தமிழில் அது பற்றிய 
ஆய்வு மிக அருகியே காணப்படுகிறது ; எனவே வாழ்க்கை 
வரலாறு என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கமும் ஒருசில 
மிடம் மட்டுமே அமைகிறது . ஜாதகம் முதல் இரங்கற்பாட்டு 
வரையில் ஒன்று விடாமல் எழுதுவது தான் சரித்திரம் என்ற 
நினைப்பு மாறிவரும் காலம் இது எனும் கி . வா . ஜகந்நாதனின் 
கூற்றில் இவ்விலக்கியத்திற்கு விளக்கம் அளிக்கும் நிலை தெரி 
கிறது . “ நாட்குறிப்பும் பிறவும் ஒழுங்கு முறையில் அமையாத 
7. வருத்தமிகுதி சுட்டுங்காலை 

உரித்தென மொழிப வாழ்க்கையுள் இரக்கம் ( 1172 ) 
8 . இவர் புகழ் பரவியுள்ள இத்தமிழ் நாட்டில் இவர் 

வாழ்க்கை வரலாறு விரிவாக வழங்க வேண்டுமென்பது 
என் . அவா . உ . வே . சாமிநாதையர் ; வித்துவான் தியாக 

ராச செட்டியார் ; 1942 ; பக் . 3 . 
9 , முன்னுரை ; வ : வே . ஸு . ஐயர் ; தி . சே , சௌ . ராஜன் 


விளக்கம் 


ஒன்றை வரலாறு அல்லது சரித 

சரிதம் என்று எப்படிக் கூறுதல் 
கூடும் ? எனும் வினாவிலும் 10 வாழ்க்கை வரலாறு பற்றிய 
சிந்தனை அமைகிறது . 

உண்மை நிகழ்ச்சிகளையும் அவைகளின் புதிய வடிவங் 
களையும் கொண்டு மனிதாபிமான நோக்கோடு கோத்து 
அமைக்கப்படும் ஒரு தனிமனிதக் கதையே வாழ்க்கை வரலாற்று 
இலக்கியம் என்ற முடிவுக்கு வரவேண்டியுள்ளது என்பது 
ஆய்வாளர் ஒருவரின் கருத்து .11 ‘ செய்திகளை முழுமையாகவும் 
சரியாகவும் நுணுக்கமாகவும் சுவைபடவும் சொல்வதே சரியான 
வாழ்க்கை வரலாற்று நூலாகும் என்பது மற்றொருவரின் மதிப் 
பாகும் , 19 “ இயன்றவரையில் உண்மைத் தன்மையுடன் எழுதப் 
படும் ஒரு தனிமனிதனின் கதை 13 என்றும் “ தனிமனிதனின் 
வாழ்க்கையை , அவனுடைய செயல்களையும் பண்புகளையும் 
உண்மை 

மாறாது , இலக்கியத் தன்மையுடன் அளித்தல் 14 
என்றும் இதற்கு விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன . ஆயின் முழு 
நிலை விளக்கத்தை இவை எதிலும் காண இயலவில்லை . 

இக்கருத்துகள் அனைத்தினையும் ஒருங்கிணைத்துப் பார்க் 
குங்கால் வாழ்க்கை வரலாறு என்றால் என்ன என்பதற்கு ஒரு 
முழுமையான விளக்கம் பெறமுடிகிறது . ஒருவர் வாழ்வில் 
நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகள் அனைத்தினையும் அவற்றின் 
சிறப்புத் தெளிவாகப் புலப்படும்படியும் காலக் குறிப்புகளுக்குப் 
பெருமையளித்தும் உண்மைக்கு முதன்மையளித்தும் கோவைப் 
படுத்தி , இலக்கிய நயம்பட உரைக்க வேண்டும் . அக்காலை 


10. திரு . வி . க ; திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புக்கள் ; 1969 ; 

முன்னுரை . 
11. சாலினி இளந்திரையன் ; வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் ; 

சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் ; சூலை 1974 ; ப . 62 . 
12. சி . சு . செல்லப்பன் ; அணிந்துரை - இலக்கிய ஜோதி ; 

மது . ச . விமலானந்தம் , 
13. Biograpy is a branch of history . it s pu pose is to 
relate , as faithfully as possible , the life of an individual 

Cassells , Encyclopaedia of World Literature ;; 
J. Buchanan Brown ( Ed ) London ; Gassell & company 

Ltd ; 1972 ; 72 . 
14. Biography , a narrative which seeks consciously and 

artistically , to record the actions and recreate the person 
ality of an individual life " -- Encyclopaedia Britannica 
-vol . 3 ; Chicago ; William Benton 1972 ; p . 636 , 


6 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


அவற்றினுடே வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பண்புமிளிரும் 
படியும் செயல்கள் விளக்கம் பெறும்படியும் படைக்க வேண்டும் . 
இதன்படி அமையும் பொழுது வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
மலர்கிறது எனலாம் . 


தன் வரலாறு - விளக்கம் 

வாழ்க்கை வரலாறுகள் , எழுதுவோர் அடிப்படையில் இரு 
வகைப்படுகின்றன . பிறரின் வாழ்க்கையை ஒருவர் எழுதும் 
பொழுது அது ( பிறர் ) வாழ்க்கை வரலாறு என்றும் , தன் 
வாழ்க்கையைத் தானே எழுதும் போது தன் வரலாறு என்றும் 
அவை வழங்குகின்றன . இவ்விரண்டினையும் அடிப்படையில் 
இவ்வேற்றுமையே பிரித்து நிற்கின்றது . வாழ்க்கை வரலாற் 
றிற்கு அளித்த விளக்கம் தன்வரலாற்றிற்கும் பொருந்தும் . 
ஆங்கிலத்தில் autobiography என்பதன் மொழி பெயர்ப்பாகத் 
தன் வரலாறு அமைகிறது . auto என்பது - கிரேக்கச் சொல் . 
* தன்னுடைய என்று பொருள்படுவது . எனவே ஒருவரின் 
வரலாறு அவரால் எழுதப்படும் பொழுது autobiography என 
லாயிற்று .15 ) பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதிவரை இச் 
சொல் தோற்றுவிக்கப்படவில்லை . இச்சொல்லின் பொன 

பொருளை 
உணர்த்தும் வகையில் ‘ memoirs என்பதுவே இதன் தோற்றத் 
திற்கு முன்புவரை குறிக்கப்பட்டு வந்தது என்பர் . 16 


வாழ்க்கை இலக்கியம் 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தை வாழ்க்கை இலக்கியம் 
எனச் சுட்டுதல் காணப்படுகிறது . 11 இச்சுட்டு ஏற்புடைத்தா 
என்ற ஐயம் எழுகின்றது . சுட்டாளரே வாழ்க்கை - வரலாறு 
என்ற இருகரைகளைக் கொண்ட ஆறு ; இரு தண்டவாளங்களைக் 
கொண்ட இருப்புப்பாதை . இரண்டும் உரிய அளவில் உன்னத 
முறையில் மிடையப் பெறுவதே வாழ்விலக்கியம் . அது போன்றே , 
தனிமனிதனது வாழ்க்கைப் பகுதி பண்புப்பகுதி என்ற இரு 
15 .. Autobiography is a very different medium . Auto 

comes from the greek for self , one s own , An auto 
biography is the story of a person s life written by 
himself - The New Book of knowledge - Vol . 2 ; 
New York ; Grolier incorporated ; 1973 ; p . 186 . 

Encyclopaedia Britannica vol . 2 ; p . 855 . 
17. மது . ச . விமலானந்தம் ; வாழ்க்கை இலக்கியம் - ஒரு வளர் 

கலை ; தஞ்சாவூர் ; விஜய் வெளியீட்டகம் ; மு . ப . 1981 . 


16 . 


விளக்கம் 


1 


பகுதிகளும் போதிய வகையில் - போற்றத்தக்க 

முறையில் 
இணைந்து பிணைந்து இலங்குதல் வேண்டும் . உண்மையும் 
கலையும் ஒன்றுவதே வரலாறு . வெறும் உண்மைகள் மட்டும் 
போதா . உண்மை என்பது காற்று போன்றது ; அதுவன்றி நாம் 
உயிர் வாழ முடியாது . கலை என்பது , பயிர் போல்வது- அது 
காற்றினை உட் கொண்டு வாழ்வது - வளர்வது . அது போன்றே 
வரலாற்றிலக்கியம் , உண்மைகளை உட்கொண்டது , ஆனால் 
உண்மை , 

கலை நலத்துடன் உணர்த்தப் பெற வேணும் : 
அதுவே அரிய வாழ்க்கை வரலாறாகும் என்று மொழிந் 
திருப்பதும் நோக்கத்தக்கது . எனவே வாழ்வியலும் , வரலாற்றிய 
லும் இணைந்த ஒன்றினை வாழ்க்கை இலக்கியம் எனல் பொருந் 
தாது ; வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் என்றே அழைத்தல் 
பொருத்தமாகத் தோன்றுகிறது . 

பொது நிலையிலும் இக்கூற்றை மறுத்துரைக்க வியலும் . 
எல்லாவகை இலக்கியங்களிலும் பொதிந்து கிடப்பன வாழ்க்கைக் 
கூறுகளே . வாழ்வியலின் மீது கட்டப்படுவதுதான் இலக்கியம் . 
மற்றும் வாழ்க்கைக்குப் பயன்படும் , துணை நிற்கும் அறவிலக் 
கியம் போன்றவற்றிற்கும் ‘ வாழ்க்கை இலக்கியம் 

என்பது 
பொருந்தும் . இலக்கியம் ஒரு காலக் கண்ணாடி . அது , அதன் 
எழுந்த கால மக்கள் வாழ்வியலைப் படம் பிடித்துக் காட்டுகிறது 
என்பதும் இலக்கியம் பற்றியதொரு பொதுகருத்து . பிற இலக்கிய 
வகைகளினின்றும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தைத் தனித்து 
இனம் பிரித்துக்காட்டுவது , அதனுள் சிறப்பிக்கப்படும் வரலாற்றி 
யல்பே . எனவே வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தை வாழ்க்கை 
இலக்கியம் அல்லது வாழ்வு இலக்கியம் எனல் ஏற்புடைத் 
தன்று . 


வாழ்க்கை வரலாறு இலக்கியமாதல் 

இலக்கியம் படைப்பாளரின் கற்பனைக்கு முக்கியத்துவம் 
அளிக்கும் பொழுது , உண்மைக்கே சிறப்பளிக்கும் வாழ்க்கை 
வரலாறு இலக்கியம் ஆகுமா என்ற வினா எழலாம் . இலக்கியமே 
வாழ்க்கை ஆராய்ச்சி , literature.is the criticism of life என்னும் 
பொழுது வாழ்க்கை ஆராய்ச்சியும் இலக்கியம் ஆகும் என்பதில் 
கருத்து வேறுபாட்டிற்கு இடமின்று 1 ? எனும் வாழ்க்கை வரலாறு 
படைப்பாளர் கருத்து இவ்வினாவிற்கு விடைதருகிறது . 

ஆய்வு நெறியிலும் இதற்கு விடையளிக்கலாம் . இலக்கியத் 
தினைக் கூறப்புகு முன் இலக்கியப் புலவர்கள் காப்பு , கடவுள் 
18. மேற்படி நூல் ; ப .17 . 
19. சி . இலக்குவனார் ; என் வாழ்க்கைப் போர் . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வணக்கம் , ஆசிரியர் வணக்கம் முதலானவற்றை 

நவில்வது 
போன்று இவ்வகையிலும் அமைத்தல் உண்டு . இதனை 
உ . வே . சாமிநாதையரின் , கோபால கிருஷ்ண பாரதியார் 
தி . ஏ . ராஜரத்னம் பிள்ளை படைத்த சி . வை . தாமோதரம் 
பிள்ளை அவர்கள் சரித்திரம் போன்ற ஒரு சில நூல்கள் தரு 
கின்றன . 

இயற்கை வருணனை , நாட்டுவளம் , நகர் வளம் காட்டல் 
என்பது இலக்கியப் பொதுச் சிறப்பு . பாரதத்தின் தென் 
கோடியில் இருக்கும் கன்னியாகுமரி , பண்டைக்காலம் 
தொட்டு ஒரு புகழ் பெற்ற புனிதஸ்தலமாகும் . இமவான் 
பெற்ற மகள் பார்வதிதேவி , கன்னிப் பெண் கோலத்தில் தவ 
மிருக்கும் இடமாதலால் , அதற்குக் கன்னியாகுமரி என்று பெயர் 
வழங்கலாயிற்று . எல்லாவற்றிற்கும் மேலாக , இயல்பிலேயே 
அமைந்துள்ள இயற்கைக் காட்சி ஒன்றை , கன்னியா குமரியைத் 
தவிர இப்பூமண்டலத்தில் மற்றெங்கும் காண்பதரிது . கதிரவனின் 
உதயக்காட்சி காலையில் கண்கொள்ளாக்காட்சி . அதன் வர்ண 
ஜாலங்களைக் கண்டுகளிக்கக் கண் கோடி வேண்டும் . இந்த 
உதயசூரியனின் அழகைக் கண்டு ரசித்துவிட்டு , அதே இடத்தில் 
நின்றபடி மாலைச்சூரியன் மேல் திசைக் கடலிலே 

போய் 
மறையும்காட்சியைக் காலமெல்லாம் கண்டு இயற்கை அழகைப் 
பருகிக் கொண்டே இருக்கலாம் என்பது போன்று இத 
னுள்ளும் நிறைந்திருக்கக் காணலாம் . மற்றும் வருணனை 


21 


20. அம்புஜம்மாள் ; நான் கண்ட பாரதம் ; ப . 1 . 
21 . அங்கே மின்மினி போன்ற விளக்கொன்று எரிந்து கொண் 

டிருந்தது . அதன் வெளிச்சத்தில் கிழவருடைய முகமும் 
அவர் நெற்றியில் அணிந்திருந்த விபூதியும் பளிச்சென்று 
தெரிந்தன . அவர் . மூக்குக் கண்ணாடி அணிந்திருந்தார் . 
அந்தக் கண்ணாடியும் கிழவரைப் 

போலவே பருவம் 
முதிர்ந்து பல வருஷங்களாக உபயோகப்பட்டு வந்தது . 
அக்கண்ணாடியின் இரண்டு பக்கங்களிலும் கயிறுகளைக் 
கோத்து அவற்றைப் பின்புறத்திலே குடுமியிலே அவர் 
கட்டியிருந்தார் . அவர் குனிந்து குனிந்து சுவடியைப் பார்ப் 
பதும் பிறகு நிமிர்ந்து நிமிர்ந்து பிரசங்கம் செய்வது 
மாக இருந்தார் . அப்படி நிமிர்ந்து வாயைத் திறந்த போது 
அதில் இருந்த பற்களில் பல முன்பே விடை பெற்றுக் 
கொண்டனவென்று தெரிந்தது . உ . வே . சாமிநாதையர் ; 
வித்துவான் தியாகராச செட்டியார் ; ப . 47 . 


விளக்கம் 


9 


எண்சுவைகள் 22 படைப்பாளர் இடையீடு 23 என்பன போன்ற பல 
இலக்கிய நயம் தரும் கூறுகள் இதனுள்ளும் பரந்திருக்கக் 
காணலாம் . நூலின் தொடக்கம் , வெளியீடு போன்றவற்றிலும் 
இலக்கிய உத்திகள் பலவற்றைக் காணலாம் . ( இவை பின்விரிக்கப் 
படும் ) " தக்கான் ஒருவனின் வாழ்க்கையானது நடுநிலை 
நோக்குடைய எழுத்துக் கலைஞன் ஒருவனின் கவனத்துக்கு 
உள்ளாகும்போது வாழ்க்கை வரலாறு என்னும் இலக்கியப் 
படைப்பு உருவாகிறது எனும் 

இவண் 
சுட்டற்பாலது . இவற்றிற்கெல்லாம் மேலாக வாழ்க்கை 
வரலாற்றினை அரங்க . சீனிவாசன் , * மனித தெய்வம் 
காந்தி கதை என , காந்தி அடிகளின் வரலாற்றைக் காப்பியமாகப் 
படைத்திருப்பதும் வைரமுத்து பாரதியின் வாழ்க்கையை , 


கூற்றும் 24 


22. “ பிரிட்டிஷ் மக்கள் நல்கும் ஆதரவு மூலம் இடுக்கண் 

எதுவும் இன்றி வாழலாம் என்னும் கருத்தில் அவர்களிடம் 
நான் அடைக்கலம் புகுந்தேன் . சர்வதேச சட்டதிட்டங் 
களை மதியாது அவர்கள் என்னைக் கைதியாக்கி விட்டார் 
கள் . நான்கு வல்லரசுகள் தனி ஒரு மனிதன் மீது தங்கள் 
வல்லமையைக் காட்டுகின்றன . இந்தப் பாறையில் என்னை 
அவர்கள் சிறை வைத்தது எவ்வளவு நாணப்படத்தக்க 
செயல் ! எந்தெந்த வகையில் எல்லாம் என்னைச் சித்திர 
வதைக்கு உள்ளாக்க வேண்டுமோ அந்த வகையில் உள் 
ளாக்கி விட்டார்கள் . திட்டம் போட்டு மெல்ல மெல்லச் 
சித்திரவதை செய்து என்னைக் கொன்று விட்டார்கள் . 
கொலைகாரக் கவர்னர் ஒருவனை என்னைக் கொல்லும் 
பொருட்டு உங்கள் அமைச்சர்கள் நியமித்து விட்டார்கள் . 
ஆ . லெ . நடராசன் ; மாவீரன் நெப்போலியன் . பக் . 

321-32 . 
23. அண்ணன் தம்பிகள் ஏழுபேர் இருந்தாலும் எழுவரையும் 
தாய் நாடே , உன் பலி பீடத்தில் ஏற்ற 

பீடத்தில் ஏற்ற நான் தயார் ! 
என்று சாவர்கர் பாடினார் அல்லவா ? தாய் நாட்டுக்காக 
அண்ணனையும் தம்பியையும் சிறைக்கு அனுப்பிவிட்டு 
அவரும் சிறைபுகுந்து விட்டார் . அத்தாய்நாடு அப்போது 
அவருடைய 

ய குடும்பத்தைக் கவனித்த அழகைப் பார்ப் 
போமா ? 
எம் . வி . வெங்கட்ராம் ; நாட்டுக்கு உழைத்த நல்லவர் - 

வீரசாவர்கர் ; ப . 53 . 
4. சாலினி இளந்திரையன் ; முன்சுட்டியது ; பக் 23-24 . 


10 


தமிழ்வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


செட்டியாரின் உறுதிமொழி 
சகராவில் ஒரு 
நைல் நதியானது 
பாரதி சிலிர்த்தான் 

பலே பாண்டியா ! 
சிலந்தி வலையில் 
வீழ்ந்து விடுமோ 
வேங்கைகள் ? 


இனி , 


ஐயமுண்டு பயமில்லை மனமே 
ஐயமுண்டு பயமில்லை மனமே 
மூன்று மணிக்குள் 
முத்திரைக் கையெழுத்துக்கள் 
மொத்தமும் முடிந்தன ! 
காவல் நிலையத்தில் 
பத்திரத்தை நீட்டிப் 
பதிவும் செய்தார்கள் 
பாரதி மீது 
எல்லோரும் 
ஆச்சர்யப் பூச்சொரிந்து 
ஆனந்தித்தார்கள் 
தலைமீது விழ 
இறங்கிவந்த இடி.யை 
முட்டி எறிந்தது 
முண்டாசு ( 31 ) 


எனப் புதுக் கவிதையாகப் படைத்திருப்பதும் 5 பாரதியின் 
சுயசரிதையும் ( பாரதி அறுபத்தாறு ) எண்ணத்தக்கன . எனவே , 
இவற்றால் வாழ்க்கை வரலாற்றினை ஓர் இலக்கியமாகக் 
கொள்வதில் இடர்ப்பாடில்லை . 


வாழ்க்கை வரலாறும் பிற துறைகளும் 
தன் 

பண்பாலும் , பொருளாலும் வாழ்க்கை வரலாறு , 
வரலாறு , அறவிலக்கியம் 

போன்றவற்றுடன் நெருங்கிய 
தொடர்பு கொண்டமைகிறது . அவற்றினின்றும் வாழ்க்கை 
வரலாறு தனித்து வேறுபட்டு நிற்குமாறு இங்கு விளக்கப்பாடு 
கிறது . 


25. கவிராஜன் கதை 


விளக்கம் 


11 


வாழ்க்கை வரலாறும் வரலாறும் 


உண்மை நிகழ்வுகளின் விளக்கமாகவும் , காலக் குறிப்புட 
னும் , குறிப்பிட்ட ஒருவரின் செயல்களை உள்ளடக்கியதாகவும் 
மிளிர்வது வரலாறு - எனும் நிலையில் இரு வரலாறுகளும் ஒன்று 
படுகின்றன . 

வரலாற்றில் அரசியல் பணியில் ஈடுபட்டோர் 
வரலாறுகள் மட்டுமே இடம் பெறுகின்றன 

. வாழ்க்கை 
வரலாற்றில் எத்துறையைச் சார்ந்தவரும் தலைவராகலாம் . 
அங்குத் தனிப்பட்ட மனிதன் செய்த போர்ச் செயல்கள் , அறச் 
செயல் , நாட்டு முன்னேற்றத்திற்குரிய அவன் பணி போன்றன 
மட்டுமே இன்றியமையாத 

பெறுகின்றன . அவனது 
அரசியல் எனும் பொது வாழ்வுடன் அவனது தனிப்பட்ட விருப்பு 
வெறுப்புகளைக் கொண்டதாக 

அமையும் தனிமனித 
வாழ்க்கை , வாழ்க்கை வரலாற்றில் சிறப்பிடம் பெறுகிறது . 


இடம் 


வரலாற்றில் அவனுடன் பொதுவாழ்வில் துணை கொண் 
டோர் பற்றிய குறிப்புகள் காணப்படலாம் . ஆயின் வாழ்க்கை 
வரலாற்றில் அவனின் ஒவ்வொரு செயலிலும் துணை நின்றோர் , 
தொடர்புடையோர் பற்றிய குறிப்புகள் பரவலாக இடம் பெறு 
கின்றன . நிலையான சின்னங்கள் , உண்மைக் குறிப்புகளாக 
அமையும் ஆவணங்கள் போன்றவற்றிலிருந்து வரலாறு வடிக்கப் 
பெறுகிறது . தலைவனின் நாட்குறிப்புகள் , உடன் உறைந்தோர் 
தரும் எண்ணங்கள் , தகவல்கள் , அவனைப் பற்றி . பிறர் எழுதி 
வைத்துள்ள கருத்துகள் , அல்லது தானே உடன் பழகி அவனது 
பெருமை , சிறுமைகள் உணர்ந்தது போன்ற பலவற்றின் துணை 
யுடன் வாழ்க்கை வரலாறு உருவாகின்றது . 


வரலாற்றாசிரியனுக்கு நிகழ்ச்சிகளைக் காலக்குறிப்புக்கு 
ஏற்ப வரிசைப்படுத்தி , அவற்றில் குழப்பமின்றித்தருதலே வேலை . 
வாழ்க்கை வரலாற்று ஆசிரியனோ அவற்றைச் சிறப்புறத் தரு 
வதிலும் , சுவைபடத் தருவதிலும் தன் புலமையை வெளிப்படுத்த 
வேண்டியுள்ளது . கால வரிசையில் தான் நிகழ்வுகளைத்தொடுக்க 
வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை . 


வாழ்க்கை வரலாறும் அறவிலக்கியமும் 


ஒருவரின் வாழ்க்கை செம்மையுறுவதற்கான வழி முறை 
களைத் தந்து எப்படி வாழ்க்கை அமைய வேண்டும் எனப் போதிப் 
பதையே தன் பெருமையாகக் கொண்டது அறவிலக்கியம் , 


15 


தமிழ்வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


இதனைத் தன் நோக்கங்களுள் ஒன்றாக வாழ்க்கை வரலாறும் 
கொண்டுள்ளது . 26 அறவிலக்கியம் தன் கூற்றை , 

* தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் 

தன் நெஞ்சே தன்னைச் சுடும் ( குறள் . 303 ) 
என்பது போன்று வற்புறுத்தலாக அமைக்கின்றது . வாழ்க்கை 
வரலாறு பெரும்பாலும் கூறிச் செல்லும் விதத்தில் அவ்வுணர் 
வினைக் கற்பார் பெறும்படிச் செய்கிறது . அங்கே வாழ் நெறி 
நேரிடையாக அறிவுறுத்தப் படுகிறது . இங்கே வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவரின் வாழ்க்கையின் சிறப்பு கொண்டு உணர்த் 
தப்படுகிறது . அங்கு அறிவுறுத்தலே இயல்பாக அமைய இங்கு அது 
ஒரு கூறாக மட்டுமே அமைகிறது . பல் சுவைகளும் இணைந்த 
தாக வாழ்க்கை வரலாறு அமைவதினால் 

கற்பாரின் 
சிந்தனையைத் தம்பால் ஈர்ப்பதில் அறவிலக்கியத்தை விட முன் 
னிற்கிறது . 

இந்நிலையில் அறம் புகலும் காப்பியங்களுடன் 
வாழ்க்கை வரலாறு ஒத்தமைகிறது . 


வாழ்க்கை வரலாறும் புதினமும் 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தைப் புதினத்துடன் ஒப்பிட்டுப் 
பார்க்கும் போக்கும் காணப்படுகிறது . நாவலுக்கும் வாழ்க்கை 
வரலாறுகட்கும் இடையே வேற்றுமைகள் மேலெழுந்தவாரியாகக் 
காணப்படுவது போல் தோன்றினும் , உண்மையில் அவ்வளவாக 
இல்லை ; பெருவாரியாக ஒன்றே போல உணரத்தோற்றுகிறது . 
வாழ்க்கை வரலாறு என்பது நாவலாக்கப்பட்ட நல்வாழ்வு 
என்றே நவிலாம் என்பர் . 27 புதினம் உள்ளிட்ட எந்த ஒரு 
இலக்கியவகையினை எடுத்துக் கொண்டாலும் அங்கு வாழ்க்கை 
நிகழ்வுகள் இடம் பெறுதலானும் , அவை முற்றிலும் கற்பனைக்கே 
இடமளித்தலானும் இவ்வொப்பாய்வின் தேவை வினாவிற்குரியது . 


26 . 

எனது வாழ்க்கை பல இயக்கியங்களிலும் தொண்டுகளிலும் 
ஈடுபட்டது . அவைகளில் நல்ல நிகழ்ச்சிகளும் இருக்கும் . தீய 
நிகழ்ச்சிகளும் இருக்கும் . நல்லன கொண்டும் தீயன விலக் 
கியும் மற்றவர் வாழ்வதற்கு என் வாழ்க்கை குறிப்புக்கள் 
ஓரளவிலாதல் துணைபுரியும் என்ற நம்பிக்கை இதை எழுது 
மாறு என்னை உந்தியது . மற்றவர் வாழ்க்கைக்குத் துணை 
போகும் நிகழ்ச்சிகள் என வாழ்க்கையில் நல்ல வழியிலோ 
தீயவழியிலோ உறாதிருப்பின் இந்நூலை எழுதும் முயற்சி 
யில் யான் தலைப் பட்டிரேன் . 

திரு . வி . க ; முன்சுட்டிய நூல் ; ப . 7 
* 27 . மது . ச . விமலானந்தம் ; முன் சுட்டிய நூல் ; ப . 11 


விளக்கம் 


13 


ஆய்வாளரின் கருத்தும் பொருந்துமாறில்லை . எந்தக் கதை 
யிலக்கியத்துள்ளும் தலைவன் , தலைவி என இருவரும் சேர்ந்த 
நிலையில் அவர்களைச் சுற்றிக் கதை பின்னப்பட்டிருக்கும் . சான் 
றாகச் சிலப்பதிகாரம் என 
என எடுத்துக் கொண்டால் 

அங்குக் 
கோவலன் - கண்ணகி தலைவன் - தலைவியாக அமைகின்றனர் . 
இது போன்றே கல்கியின் சிவகாமியின் சபத்தை எடுத்துக் கொண் 
டால் மாமல்லனும் , சிவகாமியும் கதைத்தலைவன் தலைவியராக 
உள்ளனர் . ஜெய காந்தனின் ‘ ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் 
போன்ற மிகக் சிலவற்றிலேயே தலைவன் அல்லது தலைவி 
மட்டும் அமைந்திருக்கக் காணலாம் . ஆனால் வாழ்க்கை வரலாறு 
களில் தலைவன் அல்லது தலைவி மட்டுமே அமைவர் . மற்றவர் 
கதைகளில் வரும் துணைப் பாத்திரங்கள் போன்று வேண்டிய 
நிலையில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருப்பர் . உ . வே . சாமி 
நாதையரின் என் சரித்திரம் கற்றால் அதனுள் அவரது 
வாழ்க்கைத் துணைவியார் பற்றிய ஒரிரு குறிப்புகள் தவிர வேறு 
சிறப்புச் செய்திகள் எதனையும் பெற இயலாது . மற்றும் கிளைக் 
கதைகள் , முதன்மையான பாத்திரங்கள் , ( Main Characters ) 
துணைப் பாத்திரங்கள் ( Sub Characters ) எனும் பாகுபாட் 
டினையும் இதனுள் பின்பற்றுதல் பொருந்தாது . இவற்றாலும் 
இவை போன்ற பிறவற்றாலும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத் 
தைப் பிறவற்றைப் போன்று தனித்த இலக்கிய வகையாகத் 
தான்கொள்ள முடியுமே தவிர புதினத்துடன் தொடர்புடைய 
தாகக் கருதுதல் ஏற்புடைத்தாகத் தோன்றவில்லை . 

தன் வரலாற்றுடன் நாட் குறிப்புகள் , நினைவுக் குறிப்புகள் , 
போன்றன தொடர்புடையனவாக அமைகின்றன . 
தன் வரலாறும் நாட் குறிப்பும் 

( ஒருவர் தன்னைப் பற்றியும் தன் செயல்கள் பற்றியும் எழுது 
தல் என்ற நிலையில் இரண்டும் ஒன்றுபடுகின்றன . நாட்குறிப் 
பானது ( Diary ) அந்தந்த நாளுக்குரிய செய்திகளை அவற்றின் 
கீழ் தருதலாக அமைதலினால் அவற்றினிடையே ஒரு தொடர்பு 
நிலையைக் காணலரிது . மற்றும் தன்னைப் பற்றிக் குறிப்பிடு 
கின்ற அளவு , பிரரைப் பற்றியும் , தன்னுடன் நேரடித் தொடர் 
பற்ற செய்திகளைப் பற்றியக் கருத்துரைகளும் இடம் பெற 
லுண்டு . இவற்றின் தேவை தன் வரலாற்றில் மிகக்குறைவே . 
மற்றும் இலக்கியப் பண்பாக அமையும் கூறுகளையும் நாட்குறிப்பு 
களில் பெற முடியாது . ஒருவர் தம்மைப் பற்றியுரைத்தல் என்ற 
நிலையில் இவை இரண்டும் ஒன்றுபட்டு , அதனைத் தருகின்ற 
முறையில் வேறுபட்டு நிற்கின்றன , கூறிவருகின்ற செய்தியில் 


14 


தமிழ்வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


இலக்கிய நயத்துடன் ஒரு வளர்ச்சி நிலையையும் , முழுமைத் 
தன்மையையும் தன் வரலாற்றில் காண இயலும் . 28 

தன் வரலாறுகள் வளர்ந்துள்ள அளவு நாட்குறிப்புகள் 
தமிழ் இலக்கியத்தில் வளர்ச்சி பெறவில்லை . பதினெட்டாம் 
நூற்றாண்டில் ஆனந்தரங்கம் பிள்ளை யெழுதிய நாட்குறிப்பு ? 9 
தனிச்சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது . 


தன் வரலாறும் நினைவுக் குறிப்புகளும் 

ஒருவர் தன் கடந்தகாலத்தில் நிகழ்ந்தவற்றைப்பின்னோக்கி 
நின்றுரைப்பது நினைவுக்குறிப்பாக ( Memoirs ) மலர்கின்றது . 
இதனுள் ஆசிரியர் தம்மைப்பற்றி நினைப்பதைவிட அதிகமாகத் 
தம்மோடு தொடர்புடையப் பிறரைப் பற்றியும் , பல 
நிகழ்வுகளையும் நினைவு கொள்கிறார் . அவற்றிற் கிடையேயும் 
ஒரு தொடர்பினைக் காணல் அரிது . தன்னைவிடத் தன்னைச் 
சுற்றியுள்ள வற்றிற்கு முக்கியத்துவம் அளிப்பதால் தன் வரலாற் 
றினின்றும் விலகி நிற்கிறது . 0 சிறுகதைகளின் தொகுப்பு 


பொது 


28. The diary is a record of daily experience the preservation 

of the day - by - day process of one s own life . With out 
regard to patterned development , narrative continuity or 
dramatic movement toward a climax , ...... Auto biography: 
sess separate occurences even in early life as moving 
toward and completing a pattern finally achieved in 
later life . 
Encyclopaedia Americana - vol . 2 ; Americana corporation ; 

Newyork ; p . 803 . 
29. பிரத்தியேகமான ஆனந்தரங்கம் பிள்ளையவர்களின் 

சொஸ்த லிகித தினப்படி சேதிகுறிப்பு ( 8 தொகுதிகள் ) . 
புதுவை ரோமன் ரோலண்டு 

நூலகம் ; 

புதுவை ; 
1948-1978 
30. The memoir devotes more attention to occurencss aro 

und and outside the writer himself ............ From the 
memoir we learn a great deal about the society 
in which the subject of the memoirs moved , but little 
about the writer himself . 
1bid ; p . 803 . 
Memoirs proper may be defined as the more personal or 
private aspect of public affairs ............. without aiming at 
a self portrait, the memorist gives an account both of cir 
cumstances and himself , thus enriching as well as disor 
ting the historical situation . 
Cassells Encyclopaedia of World literature ; J. Buchnan 
Brown ( ed ; Gassell & company Itd . London , p . 76 . 


விளக்கம் 


15 


போன்று இவை அமைகின்றன . ஒவ் வொரு நிகழ்வும் நிகழ்ந்த 
இடம் , காலம் , இயல்பு , இடம் பெற்றோர் முதலானவற்றில் 
தொடர்பின்றித் தனித்து நின்று தம்முள்ளேயே தொடக்கமும் 
முடிவும் கொண்டமைகின்றன . 

நாட்குறிப்புகள் போன்றே இவையும் இன்னும் தமிழ் மொழி 
யில் மிகுந்த வளர்ச்சி காட்டவில்லை . எனினும் ஜெயகாந்தனின் 
நினைத்துப் பார்க்கிறேன் , டாக்டர் உ . வே . சாமிநாதைய்யரின் 
‘ நினைவு மஞ்சரி போன்ற 1 ஒரு சில நூல்கள் எதிர்காலத்தில் 
இதன் வளத்தை முன்னறிவிக்கின்றன . இத்தகு நினைவுக் குறிப்பு 
கள் அரசியல்வாதிகள் , உயர்பதவியில் இருந்தோர் போன்றோரால் 
எழுதப்படும் பொழுது , அவை வரலாற்றாய்வாளருக்குப் பெரிதும் 
துணை நிற்கின்றன . " இதே பயன் 

வரலாற்றுத் தலைவர் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவராகுங்காலும் தோன்றுகிறது . 
இந்நிலை நாட்குறிப்புகளுக்கும் பொருந்தும் . 

இவைதவிர தனி மனிதரின் குறிப்பேடுகளும் (Journals ) 
மடல்களும் ( letters ) தன் வரலாற்றுத் தொடர்புடையனவாகக் 
கருதப்படுகின்றன. இவை அனைத்தும் வாழ்க்கை வரலாற்று 
மூலங்களாக அமை , லும் குறிப்பிடத்தக்கது . 


33 


31. நினைத்துப் பார்க்கிறேன் ; ஜெயகாந்தன் ; கிறிஸ்தவ 

இலக்கிய சங்கம் ; சென்னை ; மு.ப. 1973 . 
நினைவு மஞ்சரி ; உ வே . சாமிநாதையர் . கலைமகள் 

காரியாலயம் ; சென்னை ; 1944 . 
32. Since political decisions are of so complex a character 

and so for reaching an importance , the memoirs of 
Statesmen , high officials , generals etc , are an almost 
obligatory complement to their office and an important 
source for the historian . 

| bid . 
33. The Journal Concentrates largely on the interior life of 

the writer , often excluding events outside the reveries 
or meditations of the author s memory and imagination . 
Encyclopaedia Americana - Vol . 2 ; P. 803 . 
Though letters have in recent times been replaced in 
part by other means of Communication , nothing Can 
replace their function ; The fusion of Sportaneity , Self 
projection , and response to the other .. 
Casselis , Encyclopaedia of World literature; P.76 . 


16 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வாழ்க்கை வரலாற்றுப் புதினம் 

வாழ்க்கை வரலாற்றுடன் ஒருங்கிணைத்து எண்ணத்தக்க 
தாக மேனாட்டார் , வாழ்க்கை வரலாற்றுப் புதினம் ( The 
Biographical Novel ) எனும் ஒன்றையும் கூறுகின்றனர் . ஒரு 
வரின் வாழ்க்கையை , உண்மை மாற்றாது புதின இலக்கியப் 
பண்புகளான உரையாடல் , கதைக்கரு , எதிர்பார்ப்பு நிலை 
போன்றவற்றின் மூலம் உருவாக்குதல் இதன்பாற்படும் . தமிழில் 
இம்முயற்சி நாடக வடிவில் அமைந்துள்ளதைக்34 காண முடி 
கிறது . எனினும் அவற்றில் உண்மைகளுடன் கற்பனைகளும் 
விரவியுள்ளமை வெளிப்படை . சமுதாயத்தின் புறக்கணிப்புக்கு 
ஆளானோர் பற்றிய உண்மைக் கதைகளை அவ்வாறே பெயர் , 
இடம் மட்டும் மாற்றித்தரும் பாங்கினை35 இவண் ஒப்பு நோக்க 
லாம் . இந்நிலையும் சிறுகதை வடிவிலேயே மிகுதியாகக் காண 
முடிகிறது .36 வாழ்க்கை வரலாற்றுப் புதினங்களை விளக்கும் 
பொழுது அதற்குறியாரைத் தேர்ந்து கொள்ளுதலின் தேவையும் 
வலியுறுத்தப்படுகிறது . 37 புதினம் போன்று ஏதேனும் ஒரு 


34. பச்சையப்பர் ; 

மு . வரதராசனார் ; பாரி நிலையம் ; 
சென்னை ; 1951 . 
கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ; இரா . பழனிச்சாமி ; மல்லிகைப் 

பதிப்பகம் ; சென்னை ; மு.ப. 1965 . 
35 . என் பெயர் கமலா ; புஷ்பா தங்கதுரை ; பூம்புகார் பிரசுரம் ; 

சென்னை ; மூ . ப . 1982 . 
36 . உண்மைக் கதைகள் ; சிவசங்கரி ; திருமகள் நிலையம் : 

சென்னை ; 1982 . 
37. , in recent years a third biographical form has become 

increasingly popular and important . It is called the 
biographical novel . This is biography presented in the 
form of a novel , with dialogue ; suspense , and plot 
Structure . The biographical novelist can use his creative 
imagination to develop these aspects of the novel . 
But he must do so only with in the frame work of truth . 
The novelist will have found the truth in documents , 
diaries , letters, journals , notes , recorded deeds ......The 
Biographical novelist tries to catch up his readers in 
the emotions of his hero . Not every life will fit in to 
the form of the biographical novel . Dramatic elements 
must be present , along with an overall pattern into which 
the parts can be filled . Many lives , important in their 
achievement , do not land themselves to the nature of 
the novel . 
The NewBook of knowledge - Vol . 2 ; P. 186 . 


விளக்கம் 


17 


சிக்கலின் வளர்ச்சியும் , உச்சமும் , கதைத் தலைவர் அதனை 
திறம்பட வீழ்த்துவதுமான தன்மையைக் கொண்ட வாழ்க்கை 
களை , வாழ்க்கை வரலாற்றுப் புதினமாக்குதல் எளிதாகும் . 
வரலாறு மற்றும் அறிவியல் அறிஞர் தம் வரலாறு மிகுதியும் 
ஏற்புடைத்தாகும் . ஜே . ஜே . சில குறிப்புகள் எனும் சுந்தர 
ராமசாமியின் புதினத்தை இவ்வகையில் அடக்க இயலா 
விடினும் , தமிழில் எதிர்காலத்தில் மலரவிருக்கும் இத்துறையில் 
ஒரு முன்னோடி எனக் கொள்வதில் தவறில்லை . 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் 

இவ்வுலகில் வாழ்ந்த , வாழ்கின்ற மனிதர்களே இவ்விலக்கி 
யத்துள் தலைவராதலின் அவர்தம் பொது இயல்பு யாது என்ப 
பற்றிய வினா எழுகிறது . 

புகழ் பெற்றோர் ( ஆறுமுக நாவலர் சரித்திரம்- த . கைலாச 
பிள்ளை ) மட்டுமின்றிப் புகழுக்கு உரியோரும் தலைவராகின் 
றனர் ( திருப்பத்தூர் திரு . கா . அ . ஷண்முக முதலியார் அவர் 
களின் வாழ்க்கைக் குறிப்பு - கா . அ . ஷ . பத்மனாபன் , கா . அ . 
ஷ . ரகுநாயகன் ) . குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் மட்டுமே அறிந்த 
இவர்களைப் பிறரும் அவர் தம் பண்பு , சிறப்பு முதலியன குறித்து 
அறிய வேண்டும் என்ற நினைவில் இவ்வாழ்க்கை வரலாறுகள் 
எழுகின் றன . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் மறைந்தபின் எழுதுதல் 
( புதுமைப் பித்தன் வரலாறு - ரகுநாதன் ) ; வாழ்ந்து கொண் 
டிருக்கும் பொழுதே எழுதுதல் ( அன்புப் பணிக்கு ஓர் அன்னை 
தெரசா - கே . பி . நீலமணி ) எனும் இரு நிலைகளையும் காணலாம் . 
தம்செயற்கரிய செயல்களால் மக்களின் சிந்தை கவரும் பொழுதும் 
சாதனைகள் பாராட்டுப் பெறும் பொழுதும் அவர் தம் வாழ் 
நாளிலேயே வரலாறுகள் எழுந்து விடுகின்றன . 

எத்துறையைச் சார்ந்தவர்களாயினும் அவர்கள் தலைவர் 
ஆகின்றனர் . சான்றாக , 
1. அரசியல் - அமரர் சத்திய மூர்த்தி ( வாழ்க்கைக் குறிப் 

புகள் ) - 4. பார்த்த சாரதி . 
2 . சமயம் - தவத்திரு ஞானியார் அடிகள் - வெள்ளையாக 

பட்டு சுந்தரம் . 


38. . 

ஜே . ஜே . சில குறிப்புகள் சுந்தர ராமசாமி ; 
சென்னை ; மு.ப. நவ . 1981 . 
த . வா . வ . - 2 


18 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
3. புலவர் - பாவலர் சரித்திர தீபகம் - அ . சதாசிவம் 

பிள்ளை . 
4. அறிவியல் - தமிழ் நாட்டு விஞ்ஞானிகள் - எம் . எஸ் .. 

உதயமூர்த்தி . 
5. சமூகத் தொண்டு நான் கண்ட பாரதம் - எஸ் . 

. 
அம்புஜம்மாள் . 
6 . கலை - இரவிவர்மா - வித்தகன் . 
7 . மருத்துவம் டாக்டர் ரங்காசாரி வரலாறு - ராஜம் 

கிருஷ்ணன் . 
8. தொழில் - தொழில் மேதை ஜி . டி . நாயுடுவின் கதை - 

மெர்வின் . 
9. விளையாட்டு கால்பந்து மன்னன் பிலே - ஜே . எம் . 


- 


சாலி . 


கடல் 


10. செயற்கரிய செயலாற்றியோர் - 

வீரன் 
கொலம்பஸ் - நாரா . நாச்சியப்பன் . 
* எனப் பல துறைகளைச் சுட்டலாம் . 

ஒரு மொழியில் எழும் வாழ்க்கை வரலாற்றிற்குத் தலைவர் 
அம்மொழியைச் சார்ந்தவராகத்தான் இருக்கவேண்டும் என் 
பதும் தேவையில்லை . அவர் எந்நாட்டவரைச் சார்ந்தவராக 
வும் ( அறநெறி பாடிய வீரகாவியம் - டாக்டர் மார்ட்டின் 
லூதர்கிங் - திலகவதி பால் ) எம் மொழியினராகவும் ( தாகூர் - 
மெய்யப்பன் ) எம்மதத்தினராகவும் ( காரைக்கால் மஸ்தான் 
சாஹிப் வலியுல்லாஹ் வரலாற்றுப் பேழை - காரை . இறையடி 
யான் , மு . சாயபுமரைக்காயர் ) ; எந்த இனத்தின் பாற்பட்டவ 
ராகவும் ( டாக்டர் சண்முகம் செட்டியார் - சங்கரன் ) இருக்கலாம் . 
இவ்வேறுபாடுகள் கடந்த நிலையில் அவர்களின் பண்பும் திறமை 
யும் பெருமையுமே இவ்விலக்கிய வகைக்குத் தலைவராகும் 
பெருமையை நல்குகின்றன . 

இத்துறைகளில் அரசியல் , சமயம் , புலமை ஆகிய துறை 
களைச் சார்ந்த அறிஞர்களே மிக அதிகமான நூல்களில் 
தலைவராகும் பெருமை பெற்றுள்ளனர் . ஒருவரைப் பற்றிப் 
பலர் எழுதுவதற்கும் இத்துறைகளைச் சார்ந்தோர் அதிகமாக 
இடம் அளிக்கின்றனர் . சான்றாகப் புலமைத் துறையை எடுத் 
துக் கொண்டால் பாரதியார் வரலாற்றை , ச . சோமசுந்தர 
பாரதி ( பாரதியார் சரித்திரம் -1928 ) ; ஆக்கூர் அனந்தாச்சாரி 
( சுப்பிரமணிய பாரதி சரித்திரம் -1935 ) ; சுத்தானந்த பாரதி 
( பாரதி விளக்கம் -1937 ) ; சக்திதாசன் - சுப்பிரமணியன் ( பாரதி 
வீலை -1937 ) ; தி . ஜ . ர ( புதுமைக்கவி பாரதியார் 1940 ) 


-விளக்கம் 


19 


--செல்லம்மா பாரதி ( பாரதியார் சரித்திரம் -1941 ) ; வ . ரா . ( மகா 
கவி பாரதியார் -1944 ) ; ரா . கனக லிங்கம் (என் குருநாதர் பாரதி 
பார் -1947 ) ; தி . இராமானுசன் ( வரகவி பாரதியார் -1950 ) ; ரா . 
அ . பத்மநாபன் (சித்திர பாரதி -1954 ) ; யதுகிரி அம்மாள் ( பாரதி 
நினைவுகள் -1954 ) ; கல்கி ( பாரதி பிறந்தார் -1954 ) எனப்பலர் 
எழுதியுள்ளனர் . இவர்களைத் தவிர இன்றும் பலர் பாரதி வர 
லாற்றை எழுதியுள்ளனர் . காந்தி , காமராஜ் , அண்ணாதுரை 
போன்றோர் அரசியல் துறையிலும் , விவேகானந்தர் போன் 
றோர் சமயத் துறையிலும் , பலரால் வரலாறு படைக்கப்படும் 
பெருமை கொண்டுள்ளனர் . சமுதாயத்தில் அவர்கள் கொண் 
டுள்ள புகழின் உச்சமே இதற்குக் காரணமாகும் . மற்றும் 
அதனை அளவிடற்குரிய கருவியாகவும் இவ்வெண்ணிக்கை 
அமைகிறது . மக்கள் நடுவில் இவர்கள் பெற்றுள்ள செல்வாக்குப் 
பலரையும் வரலாறு படைக்கத் தூண்டுகிறது . நூல்களும் மிகுந்த 
வரவேற்பைப் பெறுகின்றன . அதிலும் வரலாற்றுத் தலைவரே 
தம் சொற்களில் உணர்த்தும் பொழுது அவ்வரலாறு மேலும் 
பெருமை பெறுகிறது . 

ஒரு நூலுக்கு ஒருவர்தான் தலைவர் ( புரட்சி வீரர் நீல 
கண்ட பிரம்மச்சாரி -- ரா . அ . பத்மநாபன் ) எனும் பொதுநிலை 
மட்டுமன்றிப் பலர் தலைவராக அமைதலும் உண்டு . ( என் பெருந் 
தலைவர்களின் இளமை வரலாறுகள் - பூவை அமுதன் ) . இவ்வாறு 
பலர் இணைந்த நிலையில் வரும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு 
பொதுத்தன்மை அதாவது அவர்கள் சிறப்புப் பெற்ற துறை 
( உலகக் குத்துச்சண்டை வீரர்கள் - கே . எம் . சாலி ) ; செயல் 
( புதுமை கண்டவர் 

அருணாசலம் ) 

போன் றன 
அமைந்து நூலை ஒருவழி இட்டுச் செல்கின்றன . இவையின்றி 
வெவ்வேறு துறையினைச் சார்ந்தோரும் ஒரே நூலில் இடங் 
கொண்டு தனித்தனியே நிற்றலும் உண்டு (மேதைகள் வாழ்விலே 
ர . சண்முகம் ) தமிழ் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் 
தகைய நூல்கள் பரவலான இடத்தைப் பெற்றுள்ளன . 
வாழ்க்கை வரலாற்றாசிரியர் 

இலக்கியத் தலைவருடன் எவ்வகையிலேனும் தொடர்பு 
கொண்டோர் நூலின் ஆசிரியராகும் சிறப்பினை இவ்விலக்கியம் 
கொண்டுள்ளது .39 தொடர்பு என்பது வாழ்க்கை வரலாற்றுத் 
39. Lives in this type ( Biography ) can be best written by 

relatives , close friends or dependents. 
Dictionary of world literary terms ; Joseph T. Shipley 
( ed ) ; George Allen & unwin Ltd ; London ; 1970 ; P. 31 . 


ஜயா 


20 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


என் 


தலைவரின் சுற்றமாக , நட்பாக அல்லதுவேறு ஏதேனும் ஒரு 
வகையில் உறவு கொண்டதாக அமைகிறது . சான்றாக , செல் 
லம்மா பாரதி ( பாரதி சரித்திரம் ) சீதாலட்சுமி குமாரசாமி 
( யோகாசன பேராசிரியர் வி . என் . குமாரசாமி அவர்களின் 
வாழ்க்கை வரலாறு ) போன்றோர் தம் துணைவரின் வரலாற் 
றினைப் படைத்துள்ளனர் . மறைமலையடிகளின் வரலாற்றை 
அவர் மகன் மறை . திருநாவுக்கரசு ( மறைமலையடிகள் வரலாறு ) 
எழுதியுள்ளமை குறிப்பிடற்பாலது . இது போன்றே தன் தந்தை 
யார் வரலாற்றை 

தந்தையார் எனும் 

பெயரில் 
எஸ் . அம்புஜம்மாள் எழுதியுள்ளார் . தமையானாரைப் பற்றித் 
தம்பி எழுதுவதை மணி . திருஞான சம்பந்த முதலியாரின் 
‘ வித்துவான் மணி . திருநாவுக்கரசு முதலியார் சரித்திரச் சுருக் 
கத்துள் காணலாம் . தமிழிசைச் செல்வம் தந்த தமிழன்பன் ஆபிர 
காம் எனும் நூல் அவர் பேரன் ஆபிரகாம் தவப்பாண்டியனா 
லும் , ‘ குணங்குடி மஸ்தான் வரலாறு அவருடைய கொள்ளுப் 
பேரன் குணங்குடிதாசனாலும் வரையப்பட்டுள்ளன . சங்கரதாஸ் 
சுவாமிகளின் வரலாற்றை அவர் மாணவர் டி ... கே .. சண்முகம் 
* தமிழ் நாடகத் தலைமையாசிரியர் எனும் பெயரில் இயற்றி 
யுள்ளார் . தம் ஆசிரியர் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை பற்றி 
உ .. வே . சா எழுதியுள்ள நூல் இவ்வகையில் மிக்க புகழ் பெற்ற 
நூலாகும் . இளமை முதல் இறுதிவரை நட்புடன் பழகிய முருக . 
தனுஷ் கோடி தன் நண்பர் காமராசருக்குக் காமராஜ் சரித்திரம் " 
வரைந்து சிறப்பளித்துள்ளார் . பண்டிதமணியின் வரலாற்றை 
எழுதிய சோமலே அவருடன் நெருங்கிப் பழகியவர்களில் ஒருவ 
ராவார் . 

நெருங்கிப் பழகியவர்கள் ஒரு நூலை எழுதும்போது அது 
சந்தேகத்துக்கு இடமில்லாததாக இருக்கும் . சரியான சாட்சியங் 
களோடு இருக்கும் . அதில் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகள் 
இருக்க மாட்டா எனும் கூற்றில் + ஓரளவு உண்மை இருப் 
பினும் அவர்கள் பாலுள்ள பற்றின் காரணமாக மிகைப்படுத்திப் 
புகழ்தற்கும் வழியேற்படுகிறது என்பதையும் சுட்ட வேண்டிய 
தாகிறது . குறைபாடுகளுக்கு அமைதி கூறும் பாங்கும் இவற்றில் 
அமைகின்றன . ரகுநாதன் தன் நண்பர் புதுமைப் பித்தனைப் 
பற்றி , புதுமைப் பித்தன் வரலாறு நூலில் , “ தமிழில் புதுமைப் 
பித்தன் மட்டும் கதைகள் எழுதவில்லை . எத்தனையோ பேர்கள் 
எழுதித்தான் வருகிறார்கள் . ஆனால் மற்றவர்களின் கதை 
களில் பெரும்பாலானவை இல்லாத 

ஊரின் இலுப்பைப் 
40. கண்ணதாசன் ; காமராஜ் சரித்திரம் ; முருக தனுஷ்கோடி ;, 

முகப்புத் தோரணம் - ப . 9 . 


21 


விளக்கம் 


பூச்சரக்குகள் தாம் . புதுமைப்பித்தனோ அப்படியில்லை . அவரது 
கதைகளோ பிறர் எழுதிய கதைகளைவிடப் பன் மடங்கு உயர்ந்த 
எவரெஸ்ட் சிகரம் போல் நிமிர்ந்து நிற்கின்றன ( ப . 191 ) . 
நானறிந்த வரையில் தமிழ் நாட்டில் மட்டுமல்ல , இந்தியாவில் 
மட்டுமல்ல ; ஆசியாக் கண்டத்திலேயே புதுமைப்பித்தனுக்கு 
+ ஈடான எந்தச் சிறுகதை ஆசிரியனும் இல்லை என்றே சொல்லத் 
தோன்றுகிறது . ( ப . 192 ) , என்று கணித்திருப்பது மிகைப்படுத் 
தப்பட்ட புகழுக்குச் சான்றாம் . இது மட்டுமின்றி அவரைப் 
புகழ வேண்டும் என்பதற்காகப் பிறரைத் தாழ்த்தியுள்ளமையும் 
சுட்டத்தக்கது . 

இது போன்றே காணும் குறைபாட்டிற்கு அமைதி 
கூறுவதையும் இவரிடம் காண்கிறோம் . 

பொழுது 
அன்பர் ஒருவர் புதுமைப் பித்தனிடம் தமிழ் நாட்டின் சிறந்த 
பன்னிரண்டு சிறுகதைகளை , ஆங்கிலம் , ஹிந்தி போன்ற மொழி 
-களில் மொழி பெயர்ப்பதற்காகத் தேர்ந்தெடுத்து தரும்படி 
வேண்டினார் . அதற்குப் புதுமைப்பித்தன் சிறந்த சிறுகதை 
களைப் பொறுக்கி எடுக்கவா ? என்னுடைய கதைகள் பன்னிரண் 
டைத்தான் பொறுக்க வேண்டும் , என்று பதிலளித்தார் என்று 
கூறியபின் ஆசிரியர் ‘ புதுமைப்பித்தனின் இந்தப்பதில் அவரை 
மட்டும் திடுக்கிட வைக்காது பல எழுத்தாளர்களையும் உங்களை 
யுமே திடுக்கிட வைக்கலாம் . ஆனால் தம்மிடமுள்ள நேர்மை 
யான திறமையை நேரடியாகச் சொல்வதற்குப் புதுமைப்பித்தன் 
எப்போதும் கூசமாட்டார் என்று ( பக் 188-189 ) அமைதி காட்டு 
கிறார் . இத்தகைய போக்குகள் வாழ்க்கை வரலாற்றினின்றும் 
நீக்கப்பட வேண்டியனவாகும் . 

நேரடியாக அறியாதவரைத் தலைவராகக் கொண்டு நூல் 
படைத்தலும் பரவலாகக் காணப்படுகிறது . ( கௌதம புத்தர் 
அ . லெ . , நடராஜன் ) இவ்வகையில் நூல் எழுதும் பொழுது பரந்த 
ஆய்வின் பயனாகக் கற்பனை எது , உண்மை எது எனப்பிரித் 
தறிய வாய்ப்பு உண்டு . செவிவழிச் செய்திகளுக்கு முக்கியத் 
துவம் அளிக்கும் பொழுது கற்பனை கலக்கவும் வாய்ப்பேற்படு 
-கிறது.. புலவர் புராணம் , வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் அன்று 
கற்பனைப்படைப்பே என ஒதுக்கும் பாங்கிருப்பினும் அதன் 
ஆசிரியர் தண்டபாணி சுவாமிகள் , 

இன்னம் வெகுவாய் அவர் தம் பெருமை சொல்ல 

எனக்காசை விவரமொன்றும் எய்தவில்லை 
என்னது கற்பனையாச் சிலபுலவரே போன்று 
இயம்பிடுதல் என் தகுதிக்கு ஏற்றதன்றே 

( புலவர் புராணம் 23:11 ) 


22 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


சமமாக 


என்று 


என உண்மைக்கு இடம் வேண்டுதல் இவண் நினனத்தற்பாலது .. 
பொது நிலையில் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் , தலைவனை 
நேரே அறிந்திருப்பினும் அல்லது பிறவழிகளில் அறிந்திருப்பினும் 
காய்தல் உவத்தல் இன்றி உண்மையை உரைத்தல் வேண்டற் 
பாலதாம் , ஆயின் இறைவனுக்குச் 

வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவரைப் போற்றியுரைக்கும் புகழ்மொழி 
நூல்களும் பல எழுந்துள்ளன . 

இது போன்றே தன் வரவாறு எழுதுவோரும் தம் நோக்கில் 
தமக்கு விருப்பமற்ற அல்லது வெறுப்பு தருகின்ற நிகழ்ச்சிகளை 
ஒதுக்கிவிடுதல் கூடும் . சில படங்களைப் பாதியில் நிறுத்தி , 
சில படங்களில் அதிகம் செலவழித்து , நான் - பட்ட தொல்லை 
கள் ஒரே அனுபவத்தின் இரண்டாம் பதிப்பு . ஆகவே மீண்டும் 
அந்த அனுபவங்களை விவரிப்பதில் அர்த்தமில்லை , 
கண்ணதாசன் தனது எனது சுய சரிதம் எனும் நூலில் கூறி 
யிருப்பதைச் சான்றாக்கலாம் . இந்நூல் முழுமையும் அவரது 
முதல் தன் வரலாறான வனவாசத்தின் விட்டுப்போன பகுதிகள் 
என்பதும் குறிப்பிடத்தக்கது . 

“ பெயர் தான் சுயசரிதமே தவிர அப்பெரியவர்களுடைய 
வாழ்க்கைப் பொது நலப் பணியிலே தன்னை மறந்து உலகத்துக்கு 
எப்பவும் பாடுபடுவதிலே இன்பத்தைக் காணும் மனப்பாங்குப் 
பெற்றுள்ளது . மிகச் சில பேர்தான் சுயசரிதம் எழுதத் தகுதி 
பெற்றவர்கள் , என்ற கருத்து 1 தன் வரலாற்றாசிரியரின் 
இயல்பு குறிக்கிறது . 

“ இந்த சென்ற கால நினைவுகளைச் சீர்படுத்தி , ஒளிவு 
மறைவும் , அச்சமும் அவாவும் , பட்சபாதமும் , அழுக்காறும் 
பொய்மையும் இன்றி வாய்மை குன்றாது , குறைத்தும் . மிகைப் 
படுத்தியும் கூறாது , உள்ளது உள்ளபடியே எழுதுவதென்பது 
எவ்வளவு கடினமான காரியம் என்பதறிந்து மலைப்பெய்தி 
னேன் . எதைக் கூறுவது எதைக் கூறாமல் விடுவது என்று 
யோசித்து யோசித்து என் மண்டை புண்ணாகி விட்டது என்று 
கோவை . அ . அய்யாமுத்து ‘ எனது நினைவுகளில் ( ப . VII ) 
கூறியிருப்பது தன் வரலாறு எழுதிவதில் ஆசிரியருக்குள்ள இடர்ப் 
பாட்டைத் தெளிவாக்குகிறது . இதே நிலை பிறர் வாழ்க்கை 
வரலாறு படைப்பதிலும் உண்டு . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் சார்ந்த துறையில் உள்ள 
வரே அவரது வரலாற்றினைப் படைக்கும் பொழுது அத்துறை 


41. வசுமதி ராமசுவாமி ; நான் கண்ட பாரதம் ; எஸ் . அம்புஜம் 

மாள் ; அணிந்துரை . 


விளக்கம் 


பற்றிய விரிந்த விளக்கங்கள் பெறல் ஏதுவாகிறது . ஓவியக் 
கலைஞரான இரவிவர்மாவைப் பற்றி ஓவியர் வித்தகன் எழுதி 
யுள்ளமை இதற்குச் சான்றாகும் . அரசியலில் ஈடுபாடு கொண் 
டோர் அரசியல் தலைவர் பற்றியும் இலக்கியத்துறை சார்ந்தோர் 
புலவர் பற்றியும் சமய நாட்டம் கொண்டோர் சமயத் தலைவர் 
பற்றியும் நூல் படைத்தல் ஓரளவு குறிப்பிடத் தக்க அளவில் 
காணப்படுகிறது . படைப்பாற்றல் கொண்டோரால் படைக்கப் 
படும் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் பிறவற்றினின்றும் இலக்கிய 
நயம் மிகுந்து நிற்றல் இயல்பு . 

உடன் காலத்தவர் பற்றிய வாழ்க்கை வரலாறு படைக்கும் 
பொழுது , அவர் பற்றிய செய்திகளைத் தொகுத்தல் வரலாற்றா 
சிரியருக்கு எளிதாக இருக்கிறது . வரலாற்றுத்தலைவருக்கும் : 
ஆசிரியருக்கும் உள்ள கால இடை வெளி - அதிகரிக்க அதிகரிக்க 
இப்பணியும் கடினமுடையதாகிறது . கிடைக்கும் செய்திகளிலும் - 
நம்பத்தகுந்தவை எவை , கற்பனை கலந்தவை எவை 
தனை 

நன்குணர்ந்து பிரித்தல் இன்றியமையாததாகவும் 
சிக்கலான தாகவும் அமைகிறது . எனவே உடன்காலத்தவர் 
பற்றிய நூல்களே மிகுதியாக எழுவதற்கு இதுவும் ஓர் முக்கிய 
மான காரணமாகும் . 


என்ப 


தம் 


வாழ்க்கை வரலாற்றுத் தலைப்புகள் 
வாழ்க்கை வரலாற்றாசிரியர்கள் 

நூலுக்குப் 
பெயரிடும் முறையிலும் பல வேறுபாடுகளை நல்குகின்றனர் .. 
ஓரிலக்கியத்திற்கு அதன் தலைப்பும் சிறப்புத் தருகின்றது . கற் 
பாரைப் படிக்கவும் , படித்தபின் அது பற்றிச் சிந்திக்கவும் தூண்டு 
தலாகத் தலைப்புகள் அமைதலுண்டு . எனவே அவை பற்றிய 
கருத்தும் இங்கு நோக்கப்படுகிறது . இதில் காணும் இயல்பு 


களாவன : 


1 . தலைவன் பெயர் மட்டும் சுட்டல் ( தேசிக விநாயகம் 
பிள்ளை - சுத்தானந்த பாரதியார் ) ; 2. தலைவரின் சிறப்புப் 
பெயர் மட்டும் தரல் (பண்டிதமணி-திருநாவுக்கரசு ) ; 3. தலைவ 
ரின் இயற்பெயரைச் சுருக்கித்தரல் ( வ . வே . ஸு . ஐயர் 
தி . சே . சௌ . ராஜன் ) ; 4. சிறப்புப் பெயருடன் இயல்புப் 
பெயரையும் இணைத்துக் காட்டல் ( கலைவாணர் என் . எஸ்.கே 
சுப்பு ஆறுமுகம் ) 5. தலைவரின் பெயரின்றி , சார்ந்த துறையை 
மட்டும் குறித்தல் ( தேசபக்தர் மூவர் - நாமக்கல் கவிஞர் ) ; 
6. தலைவரின் பெயருடன் பதவியையும் இணைத்து நிறுத்தல் 
( யோகாசனப் பேராசிரியர் சீதாலட்சுமி குமாரசாமி ) 
7. தலைவர் பெயருடன் நூலில் முக்கியமாக வெளிப்படும் கருப் 


நாடகக் 


டாக 


24 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
பொருளையும் இணைத்தல் 

ணைத்தல் ( ஆடொல்ப் ஹிட்லர் அல்லது 
திறமையின் வெற்றி - ஹ . பைதான் சாஸ்திரியார் ) ; 8. தலைப் 
பிலேயே தலைவர் யார் என்பதனை அறிமுகப் படுத்தல் ( இராம 
கீர்த்தனை இயற்றிய 

அருணாசலக் 

கவிராயர் 
சரித்திரம் ) ; 9. நூலின் காலவரையறையைப் புலப்படுத் 
துதல் ( அண்ணாவின் கடைசி நாட்கள் - நாகை தருமன் ) ; 
10. தலைவர் பெயருடன் அவர் சார்ந்த துறை குறித்தல் ( இசை 
யுலகில் மகாவைத்தியநாத 

சிவன் - வி . எஸ் . கோமதி சங்கர 
ஐயர் ) ; 11. நூலின் இயல்பு தெரிவித்தல் ( அன்னி பெஸன்ட் 
அம்மையார் சரித்திரச் சுருக்கம் - ப . 

நாராயண ஐயர் ; 
இளமையின் நினைவுகள் - அ . மு . பரமசிவானந்தம் ) ; 12. குறியீ 
வைத்தல் ( சரவிளக்கு - அப்துற்றஹீம் ) ; 13 . 

தலை 
வருடன் 

தொடர்புடைய ஊர்ப் பெயரால் சுட்டுதல் ( காசி 
முதல் தாஷ்கண்ட வரை - மு . நமசிவாயம் ) ; 14. யாருக்காக 
எழுதப்பட்டது என்பதை உணர்த்தல் ( சிறுவர்களுக்கு விவே 
கானந்தர் . - வெ . பார்த்திபன் ) ; 15. தலைவருக்கும் ஆசிரிய 
ருக்கும் இடையே உள்ள உறவைக் காட்டல் ( என் தந்தையார் 
எஸ் . அம்புஜம்மாள் ) ; 16. வாழ்க்கை வரலாற்றுடன் தொடர் 
புடைச் சொற்களை இணைத்தல் ( அடிக்குறிப்பு - 6 காண்க ) 
எனப்பலவாக அமைகின்றன . நூல் பற்றியதொரு முன்னறிமுக 
மாகஇவை நிற்கின்றன . 

உரை நடை இலக்கிய வகைகளுள் இயல்பியல் உரை நடை 
யாக , புனைவிலியாக அமையும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
பற்றிய பொது நிலை விளக்கம் இங்கு அமைந்துள்ளது . பிற 
இலக்கியவகைகளின்றும் தனித்து சிறப்புற்றிருக்கும் பாங்கும் 
புலப்பட்டுள்ளது . 


வாழ்க்கை வரலாற்றின் வரலாறு 


மரபாக 


சுமார் ஒரு 


ஒருவரின் வாழ்க்கை நிகழ்வுகளை வெளியிடுதல் என்பது 
தொன்று தொட்டு வரும் மரபாகும் . இன்று மிகப் பெரிய ஆல 
மரமாகச் செழித்தோங்கி நிற்கும் வாழ்க்கை வரலாற்றின் 
வித்தினைத் தொல்காப்பியத்துள் 

தொல்காப்பியத்துள் காணமுடிகிறது . எவ்வகை 
இலக்கியத்திற்கும் அதன் மூலத்தைத் தொல்காப்பியத்துள் 
உள்ளதாகக் கூறுதல் , காணுதல் ஒரு 

அமைகிறது . 
இந்நிலை பொருந்துமா என்ற வினா எழலாம் . 
நூற்றாண்டினது வளர்ச்சியை மட்டுமே கொண்டுள்ள இலக்கிய 
வகையின் தோற்றத்தை , ஏறத்தாழ 25 நூற்றாண்டுகளுக்கு 
முற்பட்ட ஒரு இலக்கண நூலில் , அதுவும் செய்யுள் இலக்கியங் 
களுக்கு இலக்கணம் வகுக்கும் நூலில் காணல் இவ்வினாவிற்குக் 
காரணமாகிறது . இலக்கிய வரலாற்றை உற்று நோக்கிடும் 
போது , பல்வேறு காலங்களின் சமுதாயத் தேவைகளையும் 
உந்தல்களையும் ஒட்டிப் புதிய பொருள் பழைய வடிவங்களிலும் , 
பழைய பொருள் புதிய வடிவங்களிலும் பார்க்க முடிகிறது 
எனும் கைலாசபதியின் கூற்று . இங்கு விடையாக அமைகிறது . 

அகம் , புறம் என்று இரண்டாகப் பிரிக்கப்பட்டிருந்த 
தமிழிலக்கியப் பொருண்மை , பிற்காலத்தில் படிப்படியே அறம் , 
பக்தி , சமுதாயம் , படைப்பாளர் , போற்றல் , வாழ்த்து , வசை , 
அரசியல் , தேசியம் , மொழி , காட்சிப் பொருள் , நிகழ்ச்சி , 
வரலாற்றுப் புனைவு , புதிய கொள்கைசார் கற்பனை 
-எனப் 

பலவாறாக விரிவடைந்துள்ளமை வெளிப்படை . 
பிரபத்தங்களின் தோற்றம் அக , புறப் பொருண்மைகளி 
மலர்ந்துள்ளமையைக் காண்கிறோம் . 

கோவை , 2 
1 . 

ந . தெய்வ சுந்தரம் ; கைலாசபதி ; தமிழ் இலக்கியக் 
கொள்கை -9 ; ச . வே . சுப்பிரமணியன் , ச . சிவகாமி ( பதி ) ; 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் ; சென்னை ; மு.ப. 1984 ; 

ப . 288 . 
2 . கோவை என்பது கூறுங்காலை 

மேவிய களவு கற்பு எனும் கிளவி 
ஐந்திணை திரியா அகப்பொருள் தழீ இ 
முந்திய கலித்துறை நானூறு என்ப . ( பன்னிருபாட்டியல் , 
இ . 137 ) 


லிருந்து 


26 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் . 


பரணி 3 போன்றன சான்றாகும் . அன்று செய்யுள் இலக்கியங்கள் 
பெற்ற செல்வாக்கை இன்று உரைநடை இலக்கியம் பெற் 
றுள்ளது . வடிவத்தில் வேறுபடினும் பாடு பொருளில் தம்முள் 
ஒற்றுமையும் காட்டுகின்றன . ஒன்று மற்றொன்றின் தோற்றத் . 
திற்கு , வளர்ச்சிக்கு வழிவிடுதல் இயல்பு . இவற்றால் புத்திலக் 
கியங்களின் சாயல்களை , அவற்றுடன் ஒன்றுபட்டு அமையும் 
கூறுகளைத் தொல்காப்பியத்துள் காணல் ஏற்புடையதே . 
காண்பவற்றை இவற்றின் வித்தாகக் கொள்வதிலும் தடை 
யில்லை . 


ஒருவரின் வாழ்க்கைக் குறிப்புகள் வாய்மொழியாக அவரைச் 
சார்ந்தோரால் பேசப்படல் உலகியல்பு . மற்றும் வாழ்க்கையின் 
பல்வேறு கோணங்களே இலக்கியத்துள் படம் பிடித்துக் காட்டப் 
படுகின்றன . புலவர் தம்மைப் புரந்தவர்களைப் பாராட்டி 
நூல் படைக்கும்பொழுது அவர் பற்றிய உண்மைக் குறிப்புகள் 
வெளிப்படல் இயல்பு . ஒருவரின் புறவாழ்க்கையைப் பேசு 
தலைட் புறப் பொருளாகக் கொண்டுள்ளமையின் தொல்காப் 
பியத்துள் பல கூறுகளில் வாழ்க்கை வரவாற்றின் இயல்பினைக் 
காணமுடிகிறது . 


காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுதல் 
சீர்த்தகு சிறப்பிற் பெரும்படை வாழ்த்தவென்று 
இருமூன்று வகையில் கல்லொடு புணர 

( பொருள் : 60 ) 
எனச் சொல்லப்பட்ட நடுகல்லானது நமக்குக் கிடைக்கும் முதல் 
வாழ்க்கை வரலாற்றுக் குறிப்பு பற்றிய செய்தியாகும் . இதனுள் 
மறைந்த வீரனது பெயரும் செயலும் பொறிக்கப்படுதலை , 


நல்லமர் கடந்த நாணுடை மறவர் 
பெயரும் பீடும் எழுதி , அதர் தொறும் 
பீலி ஆட்டிய பிறங்கு நிலை நடுகல் 

( அக நானூறு : 67 ) 


3 . 


மயக்கு அறு கொச்சகத்து. ஈரடி இயன்று 
நயப்பு உறு தாழிசை உறுப்பில் பொதிந்து 
வஞ்சி மலைந்த உழிஞை முற்றித் 
தும் பையிற் சென்ற தொடுகழல் மன்னனை 
வெம்பு சின மாற்றான் தானை வெங்களத்தில் 
குருதிப்பேராறு பெருகுஞ் செங்களத்து 
ஒரு தனி ஏத்தும் பரணியது பண்பே . ( u . பா . இ 58 ) 


: வரலாறு 


2 


என்பதால் பெறலாம் . இவ்வுண்மையை நமக்குக் கிடைக்கும் 
நடுகற்கள் உணர்த்தி நிற்கின்றன . 

புறத்திணையின் எழுவகைத் திணைகளுள் ஒன்றாய் நிற்கும் 
பாடாண்திணைப் பண்பும் இங்கு இணைத்து நோக்கத்தக்கது . 
இத்திணைக்குப் பாடப்படுகின்ற 

ஆண்மகனின் 

பெருமை 
யுரைத்தல் எனப் பொது நிலையில் பொருள் கொள்ளலாம் . 

ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் 
அளியும் என்று இவை ஆய்ந்து உரைத்தன்று 

( நூற்பா 9: 1 ) 
எனப் புறப்பொருள் வெண்பா 

விளக்கமளிக்கிறது . 
பாட்டுடைத் தலைவன் தம் வாழ்நாளில் ஆற்றிய அரும் பெரும் 
செயல்களைப் பாராட்டியுரைத்தலாக இஃதமைகிறது . இன்று , 
வாழ்க்கை வரலாற்று நூல்களில் பலவும் புகழ்மொழிகளாக 
அமைந்திருத்தலும் இம்மரபுத் தொடர்ச்சியைச் சுட்டுகிறது .. 
இருநூற்பாக்களில் தொல்காப்பியர் 

பாடாண் 

திணையுள் 
அமையும் துறைகளுக்கு விளக்கமளிக்கிறார் . 

கொடுப்போர் ஏத்திக் கொடா அர்ப் பழித்திலும் 
அடுத் தூர்ந் தேத்திய இயல் மொழி வாழ்த்தும் 
சேய்வரல் வருத்தம் வீடவாயில் 
காவலர்க் குரைத்த கடை நிலையானும் 


மாலை 


4 . 


அரிமிதைய மாவலி வாணராயரின் தகடூர் நடுகல் : 
ஸ்வஸ்ஸ்ரீ அரிமிதைய மாவலி வாணராயர் 
கங்க நாடும் புறமலைநாடும் கோயிலூர் நாடும் கோவூர் 
நாடும் தாயனூர் நாடும் பற்ற நாடும் ............... 
அவர்க்குத் தாநாகிப் பிள்ளைய் கொண்டுள் புகுந்து 
வஞ்சித்து நாடு கொண்டானுலிம்பன் 
அவர் போரிற்றுஞ்சின பின்னைத் 
தேவிமார் கருப்பிணி யருளராக 
அவளைக் காத்திருந்தான் பிள்ளைப்பெறுவதுந் 
தகடூர் புகுந்து நுளம்பன் பலத் தோடே துணிந்து 
நாடு பாவி நார் சங்கர குட்டியார் 
அவரோடுடன் புகுந்து 
தகடூரில் பட்டார் 
நாகந்தை சிறு குட்டியார் 
கல் நாடு . 
கல்வெட்டு ( ஓர் அறிமுகம் ) ; நடன . 

காசி நாதன் , 
கு . மா . தாமோதரன் ( தொகு ) ; தமிழ் நாடு அரசு தொல் " 
பொருள் அய்வுத்துறை ; சென்னை ; மு.ப. 1973 . 


28 . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


--கண்படை கண்ணிய கண்படை நிலையும் 
காலை கண்ணிய வேள்வி நிலையும் 
வேலை நோக்கிய விளக்கு நிலையும் 
வாயுறை வாழ்த்தும் செவியறிவுறூஉம் 
ஆவயின் வரூஉம் புற நிலை வாழ்த்தும் 
கைக்கிளை வகையோடு உளப்படத் தொகை இத் 
தொக்க நான்கும் உளவென மொழிப . 

( பொருள் . 87 ) 
இங்கு விளக்கம் பெறும் இயல் மொழி வாழ்த்து , கண்படை 
நிலை , வேள்வி நிலை , விளக்கு நிலை , வாயுறை வாழ்த்து , 
செவியறிவுறூஉ , புறநிலை வாழ்த்து , கைக்கிளை முதலியன 
பாட்டுடைத் தலைவர் வாழ்வோடு நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருத்தலைக் காணலாம் . இவற்றுள்ளும் இயன் மொழி 
வாழ்த்து , செவியறிவுறூஉ என்பன , வாழ்க்கை வரலாற்றுடன் 
மிக அண்மைத்தாய் அமைகின்றன . இத்துறைகளுள் அமையும் 
சங்க இலக்கியப் பாக்களும் இக்கருத்தினை வலியுறுத்தக் 
காணலாம் . 

பதிற்றுப்பத்தின் ஏழாம் பத்துள் கபிலர் , செல்வக் 
கடுங்கோ வாழியாதான் மீது பாடியுள்ள ‘ பார்ப்பார்க்கு அல்லது 
பணிபு அறியலையே ( 63 ) எனும் பாடலைச் சான்றாக்கலாம் . 
இதுபோன்றே தொடரும் நூற்பாவும் அமைகிறது . புறத்திணை 


5. தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்குச் 

சூதர் ஏத்திய துயில் எடை நிலையும் 
கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் 
ஆற்றிடைக் காட்சி உறழத் தோன்றிப் 
பெற்ற பெரு வளம் பெறா அர்க்கு அறிவுறீ இச் 
சென்று பயன் எதிரச் சொன்ன பக்கமும் 
சிறந்த நாளினிற் செற்றம் நீக்கிப் 
பிறந்த நாள் வயின் பெருமங்கலமும் 
சிறந்த சீர்த்தி மண்ணு மங்கலமும் 
நடை மிகுத்து ஏத்திய குடைநிழல் மரபும் 
மாணார்ச் சுட்டிய வாள் மங்கலமும் 
மன் எயில் அழித்த மண்ணு மங்கலமும் 
பரிசில் கடைஇய கடைக் கூட்டு நிலையும் 
பெற்ற பின்னரும் பெருவளன் ஏத்தி 
நடைவயின் தோன்றிய இருவகை விடையும் 
அச்சமும் உவகையும் எச்சம் இன்றி 
நாளும் புள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் 
காலங் கண்ணிய ஓம்படை உளப்பட 
ஞாலத்து வரூஉம் நடக்கையது குறிப்பின் 
காலம் மூன்றொடு கண்ணிய வருமே ( பொருள் : 88 ) 


வரலாறு 


29 


யின் பிறத்திணைப் பாடல்கள் பாட்டுடைத் தலைவரின் போர் 
வாழ்க்கைக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றன . 

இத்திணையே 
அவர் வாழ்க்கையின் பிற பகுதிகளையும் காட்டுகிறது.மன்னைக் 
காஞ்சி , அரசவாகை போன்ற துறைகளிலும் வாழ்க்கை வர 
லாற்றுக் கூறுகளைக் காண்பர் . 

சங்கத் தமிழில் புறப்பாடல்கள் பரவலாகத் தன் வரலாற்றுக் 
குறிப்புகளையும் , பிறர் வரலாற்றுக் குறிப்புகளையும் 
தருகின்றன . 

யாண்டு பல ஆக , நரை இல ஆகுதல் 
யாங்கு ஆகியர் என வினவுதிர் ஆயின் 
மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் 
யான் கண்டனையர் என் இளையரும் ; வேந்தனும் 
அல்லவை செய்யான் , காக்கும் ; அதன் தலை 
ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கைச் 

சான்றோர் பலர் , யான் வாழும் ஊரே ( புறநானூறு 1917 " 
எனும் பிசிராந்தையாரின் பாடல் அவர் தம் இன்ப வாழ்க்கையை 
அவர் மொழியாகத் தருகின்றது . இதன் கண் அவரது வள 
மார்ந்த வாழ்க்கையும் , இல்வாழ்க்கையிலும் புறவாழ்க்கையிலும் 
எவ்வித சிக்கலுமின்றி அமைதியான , மன நிறைவான வாழ்க்கை 
யும் வெளிப்படுகின்றன . அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் என்ப 
தும் , நல்லோர் பலருடன் நட்புக் கொண்டிருந்தவர் என்பதும் 
நாட்டுப்பற்று மிகுந்தவர் என்பதும்பாடலின் பின்பகுதியில் புலனா 
கிறது . தன் வரலாற்றின் முன்னோடியாகும் பெருமை கொள் 
கிறது . 

பிறர் வரலாற்றுக் குறிப்புகள் மிகப் பரவலாகக் காணப் 
படுகின்றன . புரவலரைப் போற்றுதலும் , அவர் தம் செயல்களை 
விமர்சித்தலும் புறப்பாடல்களின் இயல்பாதலின் புரவலரின் 
வாழ்க்கைக் குறிப்புகள் இடம் பெறுதலுக்கு ஏதுவாகிறது . 

வென்வேல் 
உருவப் பல்தேர் இளையோன் சிறுவன் 
முருகற் சீற்றத்து உருகெழு குரிசில் 
தாய் வயிற்றிருந்து தாயம் எய்தி 
எய்யாத் தெவ்வர் ஏவல் கேட்ப , 


இரு பெரு வேந்தரும் ஒரு களத்து அவிய 
வெண்ணித்தாக்கிய வெருவரு நோன் தாள் 
கண் ஆர் கண்ணி , கரிகால் வளவன் 

( பொருநராற்றுப்படை , 129-145F 
சாலினி இளந்திரையன் ; முன் சட்டிய நூல் ; பக் . 94 - 97 . 


6 . 


30 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


எனும் முடத்தாமக் கண்ணியாரின் கூற்றில் சோழன் கரிகாற் 
பெருவளத்தான் பற்றிய வாழ்க்கைக் குறிப்புகளைக் காணலாம் . 
இவன் தந்தை இளஞ்சேட் சென்னி பல தேர்களை உடைய 
பெருமை கொண்டவன் ; மிகுந்த கோபத்தையுடையவன் 
கரிகாலன் ; மிகச் சிறுவயதிலேயே அரசுரிமை பெற்றவன் ; 
ஆத்திமாலையை அணிந்தவன் ; வெண்ணி என்கின்ற ஊரிலே 
சேர , பாண்டியரை வென்ற சிறப்புடையவன் போன்ற செய்தி 
களை இதில் உணர்த்துகிறார் . சங்கப் பாடல்களின் இத்தகு 
குறிப்புகளே இந்நாளில் நம் பழந்தமிழர் பலரின் வாழ்க்கை 
பினை ஓரளவு அறிய உதவுகின்றன . 
சங்கப் பாடல்கள் பிறிதொரு 

பிறிதொரு நிலையிலும் வாழ்க்கை 
வரலாற்றிற்குப் பெரிதும் உதவுகின்றன . சங்கப்புலவர்கள் 
பலர் தம் புரவலர் என்ற நிலையினும் மேலான ஒருவித பற்று 
தலின் காரணமாக ஒருவரைப் பற்றியே பல பாடல்களைப் 
பாடியுள்ளனர் . இவற்றைத் தொகுத்து நோக்கும் பொழுது 
குறிப்பிட்டவரின் வரலாற்றுக் குறிப்புகள் பல கிடைக்கின்றன . 
அதியமான் பற்றிய ஔவையார் பாடல்கள் , பாரி பற்றிய 
கபிலர் பாடல்கள் , ஆய் ஆண்டிரன் பற்றிய முடமோசியார் 
பாடல்கள் போன்றவற்றைச் சான்றாக்கலாம் . இக்குறிப்புகளைக் 
கொண்டு தற்காலத்தில் முழுமையான வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியம் படைக்க முயன்றுள்ளமையையும் இங்கு இணைத்து நோக் 
கலாம் . இது போன்றே ஒரே புலவரின் பாடல்களைத் தொகுக் 
கும் பொழுது அவரின் தன் வரலாற்றுக் குறிப்புகளைப் பெறல் 
இயலும் . பெருஞ்சித்திரனார் , கபிலர் பாடல்களைக் சான்றாக் 
கலாம் . 

சங்கப்பாடல்களில் பதிற்றுப்பத்து வாழ்க்கை வரலாற்றுத் 
துறையில் குறிப்பிடத்தக்க சிறப்புப் பெறுகிறது . சேரமன்னர் 
பதின்மர் மீது பத்துப் புலவர் பாடிய பத்துப் பத்துப் பாடல்களின் 
தொகுப்பான இந்நூலை ஆய்வாளர் , பதிற்றுப்பத்தின் 
( கிடைத்துள்ள எட்டுப் ) பத்துக்களில் வாழ்க்கை வரலாற்றுக் 
குறிப்புக்கள் உள்ளன என்று கொள்ளலாமே தவிர , அவை 
பெரிதும் முழுமை பெற்ற வாழ்க்கை வரலாற்று இலக்கிய 
முயற்சிகள் என்று கொள்ள இடமில்லை என்பர் . ஆயின் சேரர் 
வரலாற்றை அறிதற்குரிய மிகச்சிறந்த நூலாக இந்நூல் அமை 
தல் மறுக்கவியலாதது . மற்றும் ஒரு குலத்தவர் பற்றித் 
தொடர்ந்து அவர் காலப் புலவர் பத்துப்பாடல்களில் போற்று 
7. பி . ஸ்ரீ ; ஒளவையார் ; அல்லயன்ஸ்கம்பெனி; சென்னை ; 

மு . ப . மார்ச் 1976 ; 
8. சாலினி இளந்திரையன் ; முன் சுட்டியது ; ப . 117 . 


- வரலாறு 


31 


தலையும் , மாறாக அவர் இவருக்கு மிக உயர்ந்த பரிசில்களை 
நல்குவதையும் உணரும் பொழுது அன்றைய அளவில் இதனை 
வாழ்க்கை வரலாற்றின் ஒரு முயற்சியாகக் 

கொள்வதில் 
தவறில்லை எனத் தோன்றுகிறது . பிற்காலத்தில் எழுந்த 
மெய்க் கீர்த்திகளுக்கு முன்னோடியாகவும் இதனை ஏற்கலாம் . 

பதிற்றுப்பத்துள் அமையும் பதிகங்களும் இங்குக் குறிப்பிடத் 
தக்கன . 

குடக்கோ நெடுஞ்சேரலாதற்கு வே எள் 
ஆவிக் கோமான் றேவி யீன்றமகன் 
தண்டாரணியத்துக் கோட்பட்ட வருடையைத் 
தொண்டியுட் டந்து கொடுப்பித்துப் பார்ப்பார்க்கு 
கபிலையொடு குடநாட்டோரூரீத்து 
வான வரம்பனெனப் பேரினது விளக்கி 
ஏனை மழவரைச் செருவிற்சுருக்கி 
மன்னரை யோட்டிக் 
குழவி கொள்வாரிற் குடிபுறந்தந்து 
நாடல் சான்ற நயனுடை நெஞ்சின் 
ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனை 

யாத்த செய்யு ளடங்கிய கொள்கைக் 
காக்கை பாடினியார் நச்செள்ளையார் பாடினார் பத்துப் 
பாட்டு , என்பது போன்று ஒவ்வொரு பத்திற்கும் அவை அமை 
கின்றன . பாட்டுடைத் தலைவரின் பெற்றோர் மற்றும் அவரின் 
ஆட்சி சிறப்புப் போன்றவற்றைச் சுட்டும் இப்பதிகங்கள் 
தொடர்ந்து வரும் பத்துப்பாடல்களுக்கு முழு வடிவம் அளிக் 
கின்றன . பதிகத்தின் உரைநடைப் பகுதியில் பாடியோர் , பெற்ற 
பரிசில் , பாட்டுடைத் தலைவர் ஆட்சி செய்த மொத்த ஆண்டு 
கள் ஆகியனவும் அறிய வருகின்றன . 

‘ சுட்டி ஒருவர் பெயர் கொளா மரபினவாக அகப்பாடல் 
கள் அமைதலின் வாழ்க்கை வரலாற்றுச் செய்திகள் அதில் 
இடம் பெறல் இயலாது . இருப்பினும் அருகிய நிலையில் ஒரு சில 
காணக் கிடைக்கின்றன . " 


9 . 


மண்ணிய சென்ற எண்ணுதல் அரிவை 
புனல் தரு பசுங்காய் தின்றதன் தப்பற்கு 
ஒன்பதிற்று ஒன்பது களிற்றொடு அவள் நிறை 
பொன் செய் பாவை கொடுப்பவும் கொள்ளாமல் 
பெண் கொலை புரிந்த நன்னன் 

குறுந்தொகை 292 : 1-5 


32 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தொடர்ந்து சிலம்பிலும் , நாயன்மார் , ஆழ்வார் பாடல் 
களிலும் தன் வரலாற்றுக் குறிப்புகள் கிடைக்கின்றன . இளங்கோ 
வடிகள் தம் காவியத்தின் இறுதிக் காதையில் , 


வஞ்சி மூதூர் மணி மண்டபத்திடை 
நுந்தை தாள் நிழல் இருந்தோய் , நின்னை 
அரசு வீற்றிருக்கும் திருப் பொறி உண்டு என்று 
உரை செய்தவன் மேல் உருத்து நோக்கி 
கொங்கவிழ் நறுந்தார்க் கொடித்தேர்த் தானைச் 
செங்குட்டுவன் தன் செல்லல் நீங்க , 
பகல் செல் வாயில் படியோர் தம்முன் 
அகலிடப் பாரம் அகல நீக்கிச் 
சிந்தை செல்லாச் சேண் நெடுந் தூரத்து 
அந்தமில் இன்பத்து அரசாள் வேந்து 

( 30 : 173-182 


என்று தம் துறவிற்குக் காரணம் உரைக்கிறார் . பொதுவாகப் 
பக்திப் பாடல்களில் தன் அனுபவத்தை , இறைவன் தனக்கு 
அருளியதைக் காட்டும்பொழுது தன் வரலாற்றுக் குறிப்புகள் 
இடம்பெற வழியேற்படுகிறது .19 இதுபோன்றே பிரபந்தங்கள் , 
புரவலர் , அரசர்மீது எழும்பொழுது அவர்களைப் புகழ்தலின் 
வழி . அவர்களின் அருஞ்செயல்கள் குறிக்கப்படுகின்றன . அப் 


10. உயர்ந்தேன் மனைவாழ்க்கையும் ஒண்பொருளும் ஒருவர் 

தலை காவலிலாமையினால் 
வயந்தேயும் உமக்காட் 
உமக்காட் செய்து வாழலுற்றால் வலிக் 

கின்றது சூலை தவிர்த்தருளீர் 
பயந்தேயென் வயிற்றினகம்படியே பறித்துப் புரட்டி அறுத் 

தீர்த்திட நான் 
அயர்ந்தேன் அடியேன் அதிகைக் கெடில வீரட்டானத்துறை 

அம்மானே ... 
திருநாவுக்கரசர் .. 


11 . 


பாடிய பொய்கை களவழி கேட்டு 
படிப்படியே அட்டு எறிந்து 
வாடிய பொறையனைச் சிறைமீட்ட 
மன்னவன் ஒரு திருமருகன் . 

- குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் : F03 


வரலாறு 


35 


போதைய சூழல் , மனநிலை கொண்டு புலவர் பாடிய தனிப் 
பாடல்களிலும் வாழ்க்கை வரலாற்றுக் குறிப்புகள் இடம் பெறு 
கின்றன . ஒளவையின் பாடல்களைத் தன் வரலாற்றிற்கும் , 
சீதக்காதியின்மீதுள்ள பாடல்களைப் பிறர் வரலாற்றிற்கும் 
சான்று காட்டலாம் . 12 

இடைக்காலத்தில் எழுந்த மெய்க்கீர்த்திகள் 
அரசனது 
பிறப்பு , அவன் தேவியர் செய்த அறச் செயல்கள் , பெற்ற 
வெற்றிகள் போன்றவற்றைத் தருதல் முன்னவற்றின்றும் சற்று 
விரிந்த நிலையில் அமைதலைக் காணலாம் . பன்னிரு பாட்டியல்" 
இதற்கு , 

சீர் நான்கு ஆதி இரண்டடித் தொடையாய் 
வேந்தன் மெய்ப்புகழ் எல்லாம் சொல்லியும் 
அந்தத்து அவன் வரலாறு சொல்லியும் 
அவளுடன் வாழ்க எனச் சொல்லியும் மற்று அவன் 
இயற்பெயர்ப் பின்னர்ச் சிறக்க யாண்டு எனத் 
நிறம்பட - உரைப்பது சீர் மெய்க் கீர்த்தி 

கீர்த்தி ( இ . 114 ) 
என இலக்கணம் வரைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . 

வேந்தனின் மெய்ப்புகழுடன் , இறுதிவரையிலான வரலாறு 
நவின்றும் , அவன் வாழ்க்கைத் துணையுடன் சிறப்புற்று வாழ்க 

வாழ்த்தியும் நிற்றலை மெய்க்கீர்த்தியின் இலக்கணம் 
வேண்டுகிறது . மெய்ப்புகழ் , வரலாறு போன்ற சொற்களும் , 
இதன் பொருண்மையும் தமிழில் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத் 
திற்கான முழுநிலை உணர்வு , வித்து ஊன்றப்பட்டு விட்டது 
என்பதைக் காட்டுகின்றன . எனவே , தம்மைப் பற்றிப் பிறர் 
அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் எழுந்த மெய்க் 
கீர்த்திகளைத் தமிழில் முதன்மை வாழ்க்கை வரலாற்று நூல்கள் 

கொள்வதில் தவறில்லை . இவற்றிலிருந்து வளர்ந்த 
நிலையாக , அரசர்களுக்கு மட்டுமே வரலாறுபடைத்த நிலை 

கலிங்கத்துப்பரணி - இராசபாரம்பரியம் , அவதாரம் பகுதிகள் 
12. கூழைப்பலாத் தழைக்கப் பாடக் குறமகளும் 

மூழக்குழுக்குத் தினைதந்தாள் - சோழா , கேள் 
உப்புக்கும் பாடிப் புளிக்கும் ஒரு கவிதை 
ஒப்பிக்கும் என்றன் உளம் . 

-ஔவையார் 
ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்கவிற்கும் 
கார் தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரியப்பேர் 
ஆர் தட்டினும் தட்டு வாராமலே அன்னதானத்துக்கு 
மார் தட்டிய் துரை மால் சீதக் காதி வரோதயனே . 

-படிக்காசுப்புலவர் 
க.வா.வ. - 3 


என 


எனக் 


34 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


* 


சமய , இன , தொழில் வேறுபாடின்றி யாவருக்குமாயிற்று ; 
குறுகிய வடிவில் அமைந்தவற்றை விரித்து , தெளிவாக , ஒருவர் 
வாழ்வின் முக்கியத்துவம் பெற்ற அகப்புற நிகழ்வுகள் அனைத் 
தினையும் கவைபடத்தரல் எனலாயிற்று எனவும் எண்ணலாம் . 
மெய்க்கீர்த்திமாலை எனவும் இலக்கண விளக்கம் , முத்துவீரியம் , 
பிரபந்த தீபிகை 13 போன்றன உரைக்கக் 

காண்கிறோம் . 
* சொற்சீரடி என்னும் கட்டுரைச் செய்யுள் என இதனைக் 
குறித்திருப்பதும் சுட்டற்பாலது . 

* கி . பி . 768 முதல் பாண்டிய நாட்டைச் சிறப்புற ஆண்டவ 
னாகிய பராந்தகன் நெடுஞ்சடையன் அளித்த வேள்விக்குடிச் 
செப்பேடு , சீவிரமங்கலச் செப்பேடு , சின்ன மன்னூர்ச் சிறிய 
செப்பேடு ஆகிய மூன்றிலும் உள்ள மெய்க்கீர்த்திகளை முதலில் 
தோன்றிய மெய்க்கீர்த்திகளாக அறிய முடிகிறது .........பத்தாம் 
நூற்றாண்டின் இறுதியில் சோழ நாட்டை ஆண்ட பிற்காலச் 
சோழர் காலத்தில் தான் மெய்க்கீர்த்திகள் என்ற பெய்ருக் 
கேற்ப உண்மையான வடிவம் பெற்றுள்ளன . என்பர் . 14 

நடுகல் என்ற வடிவில் வீரர் தம் பெயரும் பீடும் பொறிக்கப் 
பட்ட நிலையில் தோன்றி , மன்னரின் வரலாறு முழுமையும் 
கூறும் அளவில் வளர்ந்துள்ள மெய்க்கீர்த்தியில் 15 வெற்றிச் 
செயல்கள் மட்டுமே அமைந்துள்ளமை குறிப்பிடத் 

தக்கது . 
இன்றைய நிலையிலும் வாழ்க்கை வரலாறு படைப்போர் 
வரலாற்றுத் தலைவருக்கு இழுக்குத் தருவனவற்றை முற்றிலு 
மாக ஒதுக்கி விடுதலைக் காண்கிறோம் . மெய்க்கீர்த்தியுள் 
இணையும் வாழ்த்துப் பகுதி தமிழர் -மரபாக அமைகிறது . 
* குரிசில் வெற்றி பாடுதலே திக்குவிசையந்தான் எனச் சுவாமி 
நாதம் கூறும் ( 171 ) பிரபந்த வகையும் இதன் சார்பு காட்டு 
கிறது . 

இராச ராசன் காலத்தில் இராச ராசேச்சுர நாடகம் 
என்ற நாடக நூல் ஒன்று இருந்ததாகப் பெரிய கோயில் கல் 
வெட்டு ஒன்று கூறுகிறது . அந்நூல் முதல் இராசராச சோழன் 
வெற்றி வரலாறு . இராசராசேச்சுரம் என்னும் கோயில் எழுப் 
13. மருவு சொற்சீரடி எனும் கட்டுரைச் செய்யுள் 

மரபு வழியில் செய்திடு 
மற்புயன் கீர்த்தியை வித்தெடுத்து ஓதலே 

வளரும் மெய்க்கீர்த்தி மாலை ( பிரபந்த தீபிகை 13 ) 
14 . பூ . சுப்பிரமணியன் ; மெய்க்கீர்த்திகள் ; உலகத் தமிழா 

ராய்ச்சி நிறுவனம் ; சென்னை ; ப . 15 , 17 . 
a5 . மேற்படி ப . 19 . 


* 


வரலாறு 


பித்த வரலாறு முதலானவற்றைத் தன்பாற் கொண்டதாகும் 
என்பர் . 16 

சோழமன்னர் காலத்தில் அக்கோயிலின் 
வைகாசிப் பெருவிழாவில் நடை பெற்று வந்ததாகவும் அதில் 
றோம் . 17 

இவற்றை நோக்கத் தமிழின் முதல் வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியமாக , இராசராசனின் வரலாறு கூறும் இந் 
நூல் அமைந்திருக்குமோ என எண்ண வேண்டியுள்ளது . மற்றும் 
வாழ்க்கை வரலாற்றைப் பிற கதை இலக்கியங்கள் போன்று 
அமைத்து தரும் பண்பிற்கும் இஃது முன்னோடியாகத் திகழ் 
கிறது எனலாம் . 


வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வரலாற்றுள் குறிப்பிடதக்க 
அடுத்த நூலாகச் சேக்கிழாரின் பெரிய புராணம் அமைகிறது . 
சுந்தரரின் திருத்தொண்டத் தொகையை நம்பியாண்டார் நம்பி 
திருத் தொண்டர் திருவந்தாதியாக விரித்தார் . 

புலமன்னிய மன்னைச் சிங்கள நாடு பொடி படுத்த 
குல மன்னிய புகழ்க் கோகன நாதன் குலமுதலோன் 
நல மன்னிய புகழ்ச் சோழன தென்பர் நகுசுடர்வாள் 

வல மன்னிய எறிபத்தனுக் கீந்ததோர் வண்புகழே ( 50 ) 
என்பது போன்று ஒவ்வொரு பாடலிலும் ஒரு நாயனாரின் குலம் 
ஊர் , செய்த அரிய செயல் ஆகியவற்றைச் சுருக்கமாகத் தரு 
கிறார் . இதுவே பின்னாளில் சேக்கிழாரின் சிந்தனையைத் 
தூண்டிச் சிவனடியாரின் வாழ்க்கையைப் பாட வேண்டுமென்ற 
விழைவை உண்டாக்கியது . சிவபக்தியைப் பரப்புதற்கு அடியவர் 
களின் வாழ்க்கையை ஒரு உத்தியாகக் கையாண்டுள்ளார் . 
அடியவரின் பக்தி வாழ்க்கை எனும் ஒரு முக வரலாற்றை 
இதனுள் காணலாம் . இதனை வாழ்க்கை வரலாற்றியலக்கிய 
மாகக் கொள்வதில் கருத்து வேறு பாடுகளிருப்பினும் 
ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்ற 
எண்ணம் இவ்விலக்கியத்தால் செயலாக்கப் பட்டது என்பதில் 
தடையில்லை . 

இன்னும் ஒருவரின் உண்மை வாழ்க்கையின் 
துணை கொண்டு படைப்பாளர் தம் கற்பனையையும் இணைத்துப் 
படைக்கும் வாழ்க்கை வரலாற்றுப் புனைவிற்கு வழிகாட்டி 
எனலாம் . 


181 


16. தி . பட்டுச்சாமி ஓதுவார் ( தொகு ) ; தஞ்சைப் பெருவுடை 

யார் பெரிய கோயில் வரலாறு ; மௌன குரு வழிபாட்டுக் 

கழகம் ; திருச்சி ; 1968 ; ப . 21 . 
17. மேற்படி ; ப . 15 
18 . 

சாலினி இளந்திரையன் ; முன் சுட்டிய நூல் ; பக் 141 - 144 . 


36 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


15 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்ததாகக் கருதப்படும் கடவுள் 
மாமுனிவரின் திருவாதவூரடிகள் புராணம் இங்குச் சுட்டப்பட 
வேண்டிய பிறிதொரு நூலாகும் . காப்புடன் 545 செய்யுட்களில் 
சிவனருட் செல்வரான மாணிக்கவாசகரின் வாழ்க்கை விரித். 
துரைக்கப்படுகிறது . மந்திரிச்சருக்கம் , திருப்பெருந்துறைச் 
சருக்கம் , குதிரையிட்ட சருக்கம் , மண்சுமந்த சருக்கம் , திருவம் 
பலச் சருக்கம் , புத்தரை வாதில் வென்ற சருக்கம் , திருவடி 
பெற்ற சருக்கம் என 7 பிரிவுகளில் மாணிக்கவாசகர் பற்றிப் பிற 
நூல்கள் தரும் செய்திகளுடன் செவிவழிச் செய்திகளையும் 
சிறப்பித்து நூலை யாத்துள்ளார் . ஒருவரின் வரலாற்றைத் தரல் 
வேண்டும் என்ற உணர்வுடன் பெரிய புராணத்தைத் தொடர்ந்து , 
இந்நூல் எழுந்துள்ளது . முழுமையும் ஒருவர் பற்றியதாக 
அமையும் முதல் நூலாக இஃதமைகிறது . மீவியல் புக் கூறின் " 
மிகுதியால் இவ்வரலாற்றிலும் அதன் உண்மை அளவு வினாவிற் 
குரியதாகிறது . பெரிய புராணத்துள் விடுபட்டுள்ள சிவனடியாரின் 
வரலாறாக இந்நூல் நிற்பதும் சுட்டற்பாலது , பிற்காலத்தில் 
ஔவையார் , திருவள்ளுவர் , கம்பர் , ஒட்டக்கூத்தர் , எனப் 
புலவர் வரலாறுகள் எழுவதற்கு இந்நூலும் ஓர் உந்துதல் 
எனலாம் . 


தொடர்ந்துவரும் தமிழிலக்கிய வரலாற்றில் தலபுராணங் 
களும் இத்துறைக்குத் தம் பங்கினைக் குறிப்பிடத்தக்க அளவு 
நல்கியுள்ளன . குறிப்பிட்ட தலத்திற்கு வந்து வழிபட்டுத் தம் 
குறை தீர்ந்தோரைப் பாராட்டு மாற்றால் ஒருசில வரலாறுகளின் 
சில உண்மைகள் அறிய வருகின்றன . சான்றாக , திருவாமா 
மாத்தூர் தலபுராணத்துள் அதன் ஆசிரியர் தண்டபாணி சுவாமி " 
கள் சுந்தரர் , சம்பந்தர் , நாவுக்கரசர் போன்றோர் திருவாமாத் 
தூர் வந்து இறையருள் பெற்றதாகச் சுட்டுவதைக் காட்டலாம் . 
இடையே அவர் பதிகங்களின் தோற்றச் சூழலும் சுட்டப் 
படுகிறது . புராணங்களில் சொல்லப்பட்ட வரலாறுகள் 
முழுமையும் உண்மை என்று கொள்ளா விட்டாலும் , அவை ஆங் 
காங்கு வழங்கிய உண்மை வரலாறுகளைப் புனைந்து புராண 
மாகப்பாடியுள்ளமையால் 

உண்மை 

வரலாறும் சிறிது விளக்க 
மாகிறது . கோயிற் புராணத்தில் இரணிய வர்மன் என்ற அரசன் 
அந்நகரைக் கண்டான் என்பது புராணம் . சிம்மவர்மன் பெயரும் 
அங்குக் காணப்படுகிறது . பெரிய புராணம் பாடும் திருஞான 
சம்பந்தர் வரலாற்றால் பாண்டியன் நெடுமாறன் சரிதையும் 
சிறுத்தொண்டர் வரலாற்றால் நரசிம்மவர்ம பல்லவன் வரலாறும் 
தெரிகினறன . திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதிமுனிவர் 
பாண்டியர் பரம்பரையை விரிவாகக் கூறுகிறார் . மாணிக்கவாசகர் 


வரலாறு 


37 


லான 


வரலாறும் அதனாலேயே நமக்கு விரிவாய்த் தெரிகின்றது 
எனும் கூற்றும் 19 இதனை உறுதிப்படுத்தக் காணலாம் . 

தெளிவான காலவரையறைக்கு இயலாத பிற்காலத்தில் 
தோன்றிய தமிழ் நாவலர் சரிதை முழுக்க முழுக்க , தமிழ்ப் 
புலவரின் வரலாற்றினை உலகிற்கு அளிக்க வேண்டும் என்ற 
நினைவில் எழுந்தது . தனக்குக் காலத்தால் மிகவும் முற்பட்ட 
புலவரின் வரலாற்றினை அவரின் படைப்புகளின் 

துணை 
கொண்டும் , செவிவழிச் செய்திகளைக் கொண்டும் வரையறுக்க 
வேண்டியிருந்தமையால் அதனுள் தெளிவான காலக்குறிப் 
பின்மை , முழுமையின்மை , கற்பனையின் தோற்றம் போன்ற 
குறைபாடுகளிருப்பினும் வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தின் 
கன்னி மூயற்சியாக இதனைக் கொள்வதில் தவறில்லை . இதனுள் 
இறையனார் முதலாக அந்தகக்கவி வீரராகவ முதலியார் ஈறா 
ஐம்பத்தொருவர் வரலாறு இயம்பப்படுகிறது . 

18 ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஆனந்தரங்கம்பிள்ளையின் 
நாட்குறிப்பு 1736 ஆம் ஆண்டு முதல் 1760 ஆம் ஆண்டு வரையி 

செய்திகள் பலவற்றைத் தருகிறது . பலரைப்பற்றிய 
அறிமுகங்களையும் காணமுடிகிறது . வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியத்தின் வளர்ச்சி நிலையில் இந்நூல் மிகச் சிறந்ததொரு இடத் 
தைப் பெறுகிறது .. இதனுள் ஆனந்தரங்கம் பிள்ளையைப் 
பற்றி அறிந்து கொள்வதைவிட அதிகமாக அக்கால 
அரசியலே இடம்பெறக் காணலாம் . 
141752 » ஆகொஸ்து மீ 30s ஆங்கிரசு ஆவணி மீ 18s 

புதவாரம் . 
இத்தனாள் சாயங்காலமான பிறகு மமுதல்லிகான் மனுஷர் 
கள் நம்முட கும்பனீர் கிராமங்களை கொளுத்துகிறதும் 
கொள்ளையிடுகிறதுமான சமாச்சாரங்கள் அடிக்கடி 
ஆணையப் பிள்ளை குமாரன் றங்கப்பிள்ளை யெழுதியனுப்பு 
கிறசேதியின் பேரிலே துரையவர்கள் மனது கிலேசம் தோத்தி 
அதுக்கு சானசாமி பண்ணியனுப்புகிற அலுவலின் பேரிலே 
யிருந்தது .மல்லாமல் வெகுயோசனையின் பேரிலே யிருந் 

தார் 
என்பது போன்றே நூல் முழுமையும் அமைந்துள்ளது . 

இலக்கியங்களில் மட்டுமின்றி இலக்கண நூல்களிலும் 
வாழ்க்கை வரலாறு பற்றிய சிந்தனை இருந்தமையை அறிய 
19. மு . அருணாசலம் ; தமிழ் இலக்கிய வரலாறு - பதினாறாம் 

நூற்றாண்டு முதல்பாகம் ; காந்திவித்தியாலயம் ; திருச் 
சிற்றம்பலம் ; 1977 ; ப . 39 . 


மிக 


38 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தலை 


முடிகிறது . பாட்டியல் நூல்களால் பிரபந்தங்களுள் ஒன்றாக 
‘ வரலாற்று வஞ்சி குறிக்கப்படுகிறது . அரசனின் வழி மரபு 
வரலாற்றை உரைத்தலை வஞ்சி வரலாறு என வெண்பாப் 
பாட்டில் ( செ . 37 ) கூற அதனை வரலாற்று வஞ்சியெனப் பிர் 
பந்த மரபியலும் ( 18 ) சிதம்பரப் 

( 18 ) சிதம்பரப் பாட்டியலும் ( 6.13 ) 
தருகின்றன . முத்து வீரியமும் ( யா . ஒ . 111 ) , பிரபந்த தீபிகை 
யும் ( 15 ) இதனைச் சற்று விரித்துக் குலமரபுடன் 
வனின் பிறப்பு , சிறப்பு , புகழ் போன்றவற்றை வஞ்சிப்பாவில் 
கூறுதல் முறை என நவில்கின்றன . பிரபந்த தீபம் இதனையும் 
விரித்து , 

வரலாற்று வஞ்சியே , வனப்பு , ஆற்றல் , கல்வி 

மரபு , குணம் , குடி , வஞ்சியால் வழுத்தலே ( 44 ) 
எனக் காட்டுகிறது . இவ்வகையில் எந்த இலக்கியமும் நமக்கு 
இன்று கிடைக்காவிடினும் , இன்றைய வாழ்க்கை வரலாற்றின் 
முன்னுருவமாக இஃது அமைந்திருத்தல் வேண்டும் என்பது 
துணிபு . வாழ்க்கை வரலாற்றில் தலைவரின் பெருமையும் சிறு 
மையும் ஒருங்கே காண்டல் வேண்டப்படுகிறது . ஆயின் இங்குத் 
தலைவரின் புகழும் பெருமையும் மட்டுமே சிறப்பித்தல் தேவை 
என்பது வேறுபாடாகின்றது . இந்நிலை ஆண்டாண்டு காலமாகத் 
தொட்ர்ந்து வருகின்ற இலக்கிய மரபாதலானும் , புலவர் பெரும் 
பாலும் தம் காலத்தில் உறைகின்ற வள்ளலையே பாட்டுடைத் 
தலைவராகக் கொள்வதாலும் , அவர் முன் நூலரங்கேறல் வழக் 
காதலானும் , புலவர் அவரிடம் பெரும்பாலும் உதவி எதிர் 
பார்த்து இத்தகு இலக்கியங்களைப் படைத்தலானும் இங்குச் 
சிறப்பு மட்டுமே சுட்டப்படுகிறது எனலாம் . இவ்வகை மட்டு 
மின்றிச் சாதகம் 20 , பெயர் இன்னிசை 1 


20. ஒரை திதி நிலை யோகம் நாள் மீன் நிலை 

வாரம் கரண நிலை வருகிரக 
நிலை ஏழு அவயவ நிலையையும் உணர்வுற்று 
அவற்றை அமைத்த வற்றால் தலை மகனுக்கு 
அடைவன அறைதல் சாதகம் என மொழிப . 

-- முத்து வீரியம் யா . ஒ . 77. 
21 . முதல்வன் ஊரின் பேரான் மொழிவன வெண்பா 
அதனைத் தொண்ணூறு எழுபான் ஐம்பான் - மதர்விழி 

யாம் 
இன்னிசை வெண்பாவிற்கும் ஒக்கும் ; இயர்பெயர் 
அன்னவற்றாற் கட்டுரைத்தார் ஆய்ந்து - , 

வெண்பா பார்ட்டியல் செ . 14 . 


ம் 


வர்லாறு 


39 


பெயர் நேரிசை 2 , கையறு நிலை, 23 இயன் மொழி 24 ஆகிய 
வகைகளும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியக் கூறுகளைத் தம் 
இயல்பாகக் கொண்டிலங்கக் காண்கின்றோம் . 


இவ்வெண்ணங்களைத் தொகுத்து நோக்குழி , தமிழருக்கு 
வாழ்க்கை வரலாறு பற்றிய சிந்தனை தொல்காப்பியர் கால 
முதல் இருந்தது . மெய்க்கீர்த்தியில் முகம் காட்டிக் குறிப்பிடத் 
தக்க வகையில் அதுபெரிய புராணத்தால் வளர்ந்தது . தமிழ் 
நாவலர் சரிதையும் , ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பும் 
வாழ்க்கை வரலாற்றின் வளர்ச்சி நிலையின் அடுத்த நிலையில் 
தம்மைக் காட்டிப் பெருமை - கொண்டுள்ளன - எனும் இவை 
பெறப்படுகின்றன . இவற்றின் பின் பத்தொன்பதாம் நூற்றாண் 
டின் பிற்பகுதியில் மணம் கமழ ஆரம்பித்த வாழ்க்கை வரலாற்றி 
லக்கியம் இந்நூற்றாண்டில் நன்கு வளர்ச்சி பெற்று வீறுடன் 
திகழ்கிறது . ஆங்கிலக் கல்வியின் தாக்கத்தால் தான் தமிழில் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் தோன்றியது எனும் பொதுவான 
வழக்குத் தவறுடையது என்றும் தமிழின் வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியத்தைச் சீர்படுத்தவும் , அதிக அளவில் உருவாக்கவும் 
துணை நின்றது என்பது மட்டுமே உண்மை என்பதும் ஐயத்திற் 
கிடனின்றிப் புலனாகிறது . 


22 . 


இன்னிசை போல இறைவன் பெயர் ஊர் தன்னின் இயல் 
வதுதான் நேரிசையே - இலக்கணவிளக்கம் 830 . 


23 . கணவனொடு மனைவி கழிந்துழி அவர்கள் 

பட்ட அழிவுப் பாக்கியம் எல்லாம் 
பிறருக்கு எடுத்து அறிவுறுத்தித்தாமும் 
இறந்து படாது ஒழிந்த ஆயத்தாரும் 
வேண்டுவன பெறும்விற லியர்குழாமும் 
தனிப்படர் உழந்த செயலறுநிலையை 
நிகழ்த்துவது கையறுநிலை ஆகும்மே . 

- முத்துவீரியம் . யா . ஒ . 139 . 
2 . இக்குடிப் பிறந்தோர்க்கு எல்லாம் இக்குணம் 

இயல்பு என்றும் , நீயும் அவற்றை உடையை 
என்றும் , இன்னோர் போல் நீயும் இயல்பாக 
வீயென்றும் , உயர்ந்தோர் எடுத்து மற்று அவனை 
வாழ்த்துவதாக வழுத்தல் இயன்மொழி 
வாழ்த்தாம் என்ன வழுத்தினர் புலவர் . 

-முத்துவீரியம் . யா ஒ . 197 . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


முதன்மை இலக்கியங்கள் 

வாழ்க்கை வரலாற்றுத் துறை தோற்றத்தின் பின்னணி 
தமிழ் மொழியில் அமைந்த வரலாறு முன்னோக்கப்பட்டது . 
இவண் அத்துறையின் முதல் இலக்கியங்களாக , முதன்மைச் 
சிறப்புடையனவாகத் திகழ்வன பற்றிய குறிப்புகள் நவிலப்படு 


கின்றன . 


உலக அரங்கில் 

பைபிளில் காணப்படும் இறைத் தூதர் , ஞானியர் வரலாறு 
கள் கொண்டு , அதனை முன்னோடியாகக் கொள்வர் . தனி 
நிலையில் கிரேக்க மொழியில் ஜினோபோன் ( Xenophon ) எழுதிய 
சாக்ரடீசு ( Socrates ) முதலாவதாக அமைகிறது . இந்நூல் 
கி . மு . 4 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது . கி . பி . முதல் நூற் 
றாண்டளவில் எழுந்த புளூடார்கின் ( Plutarch ) “ இணை வாழ்க் 
கைகள் ( Parallel lives ) மிகவும் புகழ் வாய்ந்ததாகக் கருதப் 
படுகிறது . லத்தீன் மொழியில் வாழ்க்கை வரலாற்று வரைவில் 
மிக்க பெருமையுடையவராகத் திகழும் சூடோனியசு ( Suetonius ) 
கி . பி . 120 இல்சீசரின் வரலாற்றைப் படைத்துள்ளார் . தாசிடசு 
( Tacitus ) தன் மாமனார் அக்ரி கோலாவின் ( Agricola ) 
வரலாற்றைக் கி . பி . 97-98 இல் எழுதியுள்ளார் . தொடக்க கால 
கிரேக்க , ரோமானிய வாழ்க்கை வரலாறுகளில் தனிமனித 
வரலாற்றை விட ஒரு பரம்பரை அல்லது போரின் வரலாறே 
மிகுதியாகக் காணப்படுகிறது ; அல்லது ஒரு நீதி அல்லது தத்துவம் 
பற்றிய ஆய்வே திகழ்கிறது என்பர் . 25 

ஆங்கிலத்தில் முதன் முயற்சியில் குறிப்பிடத்தக்க நூல்களாக 
மூன்று 

காணப்படுகின்றன . • மூன்றாம் ரிச்சர்டின் 
வரலாறு ( The History of Richard III ) என்பது இவற்றுள் 
- முதலாவதாகும் . 1543 

வெளியிடப்பட்ட இவ்வரலாறு 
சர்தாமஸ் மூர் கட்டுரைகளுள் ( The papers of Sri Thomas More 
1478-1535 ) ஒன்றாக அமைகிறது . இதன் படைப்பாளர் 
உண்மையில் யார் என்பது அறியப்படாத போதிலும் , மிகத் 
திறமையாக வாழ்க்கை வரலாற்று நூல் அமைய வேண்டிய 
முறையில் கலையழகுடன் பண்பு விளக்கம் பெறும்படி இதனை 
அமைத்துள்ளார் . தாமஸ்மூரின் வரலாற்றை அவரது மருமகன் 
--வில்லியம் ரோபர் ( William Roper ) என்பார் சிறப்புற படைத் 
துள்ளமை ( 1496-1578 ) இரண்டாவதாகும் . வரலாற்றுத் 
தலைவருடன் மிக 

நெருங்கிப் பழகியவராலும் பாராட்டப் . 
25. : The New , Book of knowledaa : P. 185 . 


நூல்கள் 


இல் 


வரலாறு 


41 


ஜான்சன் 


பெற்றவராலும் ஆங்கிலத்தில் எழுந்த முதல் நூலாக இது 
கொள்ளப்படுகிறது . இந்நூல் ஒரு நூற்றாண்டு கழிந்த பின்பே 
( 1626 ) வெளியிடப்பட்ட பொழுதிலும் , அவ் விடைவெளியில் 
கையெழுத்துப் பிரதியாகவே வாசகரிடையே சுற்றில் இருந்தது .. 
ஜியார்ஜ் காவென்டிஷ் ( George Cavendish 1500-61 ) எழுதிய 
-கர்டினல் ஒல்சேயின் வரலாறும் ( The Life of Cardinal wolsey ) 
இச்சிறப்பினைப் பெறுகிறது .. மேரி அரசியாரின் ( Queen Mary ) 
காலத்தில் எழுதப்பட்டது இந்நூல் . தாமஸ் கர்டினல் ஒல்சேயின் 
புகழின் உச்சத்தினையும் , இறுதியில் ஏற்பட்ட துயரம் நிறைந்த 
வீழ்ச்சியையும் நேரில் கண்டே ஆசிரியர் இந்நூலைப் படைத் 
துள்ளார் . 26 

பதினெட்டாம் நூற்றாண்டில் வெளி வந்த ( 1779-1731 ) 
கவிஞர்களின் வாழ்க்கை என்ற நூல் மிக்க சிறப்புடன் 
போற்றப்படுகிறது . இதையெழுதிய சாமுவேல் 
வாழ்க்கை வரலாற்று ஆசிரியருள் மிக முக்கியமான இடத்தைப் 
பெற்றுள்ளார் . அவருக்கு முன்னர் எழுந்த வாழ்க்கை வரலாறு 
கள் , வரலாற்றுத் தலைவரை அளவிற்கு மீறிப் புகழ்ந்து எழுதிய 
தாக அமைந்தன . ஜான்சன் இதனை மாற்றி அமைத்தார் . 
அவரே கூறியது போல் ‘ பூவிதழ் வாழ்க்கை எழுத அவர் முற்பட 
வில்லை . முழுமையான , விளக்கமான சித்திரமாக வாழ்க்கை 
வரலாற்றைப் படைப்பதையே அவர் விரும்பினார் . அவரால் 
எழுதப்பெற்ற சேவேஜின் வாழ்க்கை சிறந்த சான்றாகும் 
என்பர் . -7 

ஆங்கில இலக்கியத்துள் மற்றும் சில குறிப்பிடத்தக்க 
வாழ்க்கை வரலாறுகள் 

1791 

வெளிவந்த 
ஜான்சனின் வாழ்க்கை அவற்றுள் ஒன்று . இதைப்படைத்த 
பெருமைக் குரியவர் ஜேம்ஸ் பாஸ் வெல் . இவர் ஜான்சனின் 
நட்பை நாடிப் பெற்று அவருடன் இருந்தே அவர் பேச்சுகளை 
அப்படியே குறித்து வைத்துக் கொண்டு , அவருடைய நுண்ணிய 
அறிவு , ஆராய்ச்சித்திறன் , வேடிக்கையான பழக்க வழக்கங்கள் , 
மதம் , இலக்கியம் , அரசியல் மற்றும் பல சிக்கல்களில் எழுந்த 
தத்துவ விளக்கங்கள் முதலிய அனைத்தையும் ஒன்று விடாது 
இணைத்து , முறைப்படுத்திச் சீரிய வாழ்க்கை வரலாற்றுக்கு வழி 
காட்டியாக அமைந்தார் . இந்நூல் ஜான்சனின் பேச்சுத் 
திறனைக் காட்டுகிறது எனினும் வரலாற்று ஆசிரியனுக்கு 
26. Encyclopaedia Britannica - vol . 3 ; P.637 
27. A Dictionary of Literary Terms ; J. A Cuddon ; Clarion 

Books ; Delhi : Re . Ed . 1980 .. 
28. கருத்து உதவி . 

உதவி . திரு . பா . தேவேந்திரன் ; ஆங்கிலப் 
பேராசிரியர் ; செந்தில் குமார நாடார் கல்லூரி ; விருதுநகர் . 


உள . 


இல் 


42 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


இருக்க வேண்டிய செவ்விய முறைப்படி பாஸ்வெல் தன்னை 
எந்த இடத்திலும் புகுத்திக் கொண்டு பெருமை தேடிக் கொள்ள 
வில்லை . சிற்சில இடங்களில் பாஸ்வெல் தானே விவாதங்களை 
எழுப்பி ஜான்சனைப் பேசும்படிச் செய்கிறார் . ஜான்சன்பால் 
மிகுந்த , ஆழ்ந்த பற்றுகொண்டிருப்பினும் தன்னுடைய விருப்பு 
வெறுப்பிற்கு இடம் கொடுக்காது திறமையாக , முறையோடு 
எழுதி ஆங்கில இலக்கிய வரலாற்றில் நிலையான | இடம் பெற்றுக் 
கொண்டார் . இவர்களே தனி மனிதர் வாழ்க்கை வரலாற்றை 
எழுதும் முறையை வகுத்தனர் எனலாம் . 

ஆங்கில இலக்கியம் போற்றிப் புகழும் மற்றொரு நூல் 
சர்வால்டர் ஸ்காட்டின் வாழ்க்கை வரலாறாகும் ( 1838 ) . 
புதினம் எழுதுவதில் உலகப்புகழ் பெற்ற வால்டர் ஸ்காட் தனது 
சுய சரிதையை எழுத ஆரம்பித்தார் . ஆனால் தொடங்கிய சிறிது 
காலத்திற்குள்ளாகவே இயற்கை எய்தினார் . அவர் விட்டுச் 
சென்ற கடனை அடைப்பதற்கென்றே அவருடைய வாழ்க்கை 
வரலாற்றை அவருடைய மருமான் லாக்காட் என்பவர் 
பாகங்களாக எழுதினார் . பாஸ் வெல்லைப் போலவே இவரும் 
தன்னைப் புகுத்திக் கொள்ளாது இதை எழுதி முடித்தார் . 
இதிலும் வால்டர் ஸ்காட்டின் குடும்பத்தைப் பற்றிய செய்தி 
களை விட அவரது நூல்கள் , நண்பர்கள் பற்றியே அதிகம் 
உள்ளது . 

1918 இல் லிட்டன் ஸ்ட்ரேச்சி எழுதிய விக்டோரியா 
காலத்துச் சான்றோர் ( Eminent victorions ) எனும் நூலும் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகையைச் செம்மைப் படுத்துவதில் 
பெரும் பங்கு கொண்டுள்ளது . ஒருவரின் வாழ்க்கைச் செய்திகள் 
அனைத்தையும் குறிக்காது , தேர்ந்தெடுத்தவற்றை மட்டுமே 
பயன்படுத்தி இந்நூலை யாத்துள்ளார் . இவருடைய நோக்கமே , 
பிறரைக் குத்திக் காட்டிக் குறை கூறுவதாக இருக்கின்றது . 
எள்ளல் நிறைந்திருப்பினும் நுண்ணிய அறிவுப்பார்வையும் அழகும் 
இவர் நூலில் இழைந்தோடுகிறது . 

பிரெஞ்ச் மொழியுள் எமில்லெக்வி , அனடேல் பிராஸ் , 
ரோமைன் ரோலண்டு , ஆன்ரே மோரிஸ் போன்றவர்கள் குறிப் 
பிடத்தக்க வாழ்க்கை வரலாற்றாசிரியர்களாக உள்ளனர் . 
மோரிஸ் , ஆங்கில இலக்கிய ஆசிரியர்களான டிஸ்ரெலி , பைரன் , 
ஷெல்லி , டிக்கன்ஸ் முதலியோரின் வாழ்க்கை வரலாறுகளைப் 
படைத்துள்ளார் . ரோமைன் ரோலண்டு மகாத்மா காந்தியின் 
வரலாற்றைத் தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது . 

தன் வரலாற்றில் காலத்தால் மிக முற்பட்டதாக ஞானி 
அகஸ்டசின் ( Saint Augustine 354 - 430 ) ஒப்புக் கொள்கை 


4 


- 


வரலாறு 


நூலே 


( The Confessions ) அமைகிறது . கி . பி . 399 இல் எழுதிடப்பட்ட 
இந்நூலுள் அவரது இளமைப் பருவம் ; தாயிடத்துக்கொண்ட 
பற்று ; சிற்றின்பத்திற்கும் , குற்றங்களுக்கும் எதிராகக்கொண்ட 
போராட்டம் ; உண்மைத் 

உண்மைத் தத்துவத்தைக் கண்டறியச் செய்த 
முயற்சிகள் போன்றன மிக அழகாக நாடகக் கலைத் திறனுடன் 
நவிலப்பட்டுள்ளன . அதனால் இன்றும் குறிப்பிடத்தக்க சிறப் 
புடைய தன் வரலாற்று நூல்களுள் ஒன்றாகப் புகழப்படுகிறது . 
அகஸ்டஸ் தன் மரணத்திற்குச் சில காலங்களுக்கு முன் எழுதிய 
‘ Retractions , அவரது நூல்களுக்குரிய மதிப்பீடாகும் ; தன் 
வரலாற்று ஆதரவிற்குச் சிறந்ததொரு பின்னிணைப்பாகவும் 
( Supplement ) அமைகிறது . 

15 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மர்கெரி கெம்ப் 
( Margery Kempe ) எழுதிய 

ஆங்கிலத்தில் தன் 
வரலாற்றின் முதல் நூலாகத் தோன்றியுள்ளது . லங்காஷயரில் 
உள்ள தனியார் நூலகம் ஒன்றில் இதன் கையெழுத்துப் பிரதி 
1934 இல் தான் கண்டு பிடிக்கப் பட்டது . இறையடியார் ஒரு 
வரின் துன்பமும் , துணிவும் நிறைந்த தெய்வீக வாழ்க்கையைக் 
காட்டுகிறது இந்நூல் . ஞானி பிரிட்கெட்டின் ( St. Briget ) அடி 
யார் குழாத்துள்: இணைந்ததைச் சிறப்பிக்கும் விழாவில் கலந்து 
கொள்வதற்காக 1414 இல் இவர் ரோமிற்கு மேற்கொண்ட 
புனிதப் பயணமும் விளக்கப்பட்டுள்ளது . இவர் மேற்கொண்ட 
பிற புனிதப் பயணங்களையும் சுட்டும் இந்நூல் இடைக்காலத்தில் 
அமையும் பயணியின் வாழ்க்கையை விளக்கமாகக் காட்டுவதுடன் 
பலதரப்பட்ட பண்புகள் இணைந்தவரின் வாழ்க்கையைச் சுவை 
யுடனும் உண்மையுடனும் படம் பிடித்துக் காட்டுகிறது . 30 

மறுமலர்ச்சிக் காலத்தில் தோன்றிய மனித மையத் தன்மை 
நோக்கு ( Anthropocentric humanism மாந்தர்களைத் தங்களைத் 
தாங்களே ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ள உதவியது ; 
இவ்வாறு தோன்றிய தன்னுள் சிந்தனை ( Subjectivity ) தன் வர 
லாற்று இலக்கியம் தோன்றிடக் காரணமாயிற்று ; எனவே 17 ஆம் 
நூற்றண்டில் நாட்குறிப்பு எழுதும் கலை வளர்ந்தது ; இதுவே 
பின்னர் தன் வரலாறு எழுதிட , வழிவகுத்தது ; அரசியல் , மதம் 
முதலியவற்றால் போற்றப்பட்ட தன் வரலாறுகள் பின்னர் 
புதினங்களாகவும் உருவெடுத்தன. ( டேனியல் டீபோ - ராபின் 
சன் குரூஸோ ) கவிதையிலும் படைக்க முடியும் என்பதைக் 
கவிஞர் வேர்ட்ஸ் ஒர்த் தன் நுன்முகம் ( The brelude ) மூலம் 
காட்டினார் ; உலகப்போருக்குப் பின்னர் பலதுறைகளிலும் 
29. Encyclopaedia Britannica - vol . 2 ; P. 856 
30. Ibid . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


-பெயர் பெற்றோர் தன் வரலாறு எழுதத் தலைப்பட்டனர் 
என்று ஜே . ஏ . கூட்டன் தம் நூலுள் குறிப்பிடுகிறார் . ( A 
Dictionary of literary Terms ) 


அன்று 


31 


F 


இந்திய மொழிகளில் வாழ்க்கை வரலாறு 

இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியத் துறையுள் வாழ்க்கை 
வரலாறு குறிப்பிடத்தக்க துறையாக அமைகிறது . 
காப்பியங்கள் உலக மொழிகளில் பொதுமை வகித்தது போன்று 
இன்று புதினம் , சிறுகதை , நாடகம் , வாழ்க்கை வரலாறு , பயண 
இலக்கியம் , கடிதம் போன்றன பொதுமை பெறுகின்றன . 
இந்திய மொழிகளில் இவற்றின் வளர்ச்சிக்கு மேனாட்டுக் கல்வி 
பெரிதும் துணை நின்றுள்ளது 

வடமொழி , வங்காளம் போன்றவற்றில் தமிழ் மொழியைப் 
போன்று மிக முற்பட்ட காலத்திலேயே வாழ்க்கை வரலாற்றி 
லக்கிய உணர்வு தோன்றிவிட்டமையைக் காண்கிறோம் . 
காவியங்களாகவும் , நாடகங்களாகவும் அவை மலர்ந்துள்ளன . 
வங்க மொழியில் சைதன்னியரின் வரலாறு பலரால் பலவாறாகப் 
போற்றப்படும் நிலையைக் காண்கிறோம் . பிருந்தாவன் தாஸ் 
எழுதிய “ சைதன்ய மங்கள் எனும் நூலே முதன் முதலாக எழுந்த 
நூலாகும் . 1540 இல் எழுதப்பட்ட இது ‘ சைதன்ய பாகவதம் 
என்றும் அழைக்கப்படுகிறது . 3 காண்டங்களையும் 52 படலங் 
களையும் கொண்ட நீண்ட வரலாற்றுக் காப்பியமாக இஃதமை 
கிறது .. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் எழுதிய சைதன்ய சரிதாம்ருதம் 
( 1575 - 1595 ) மிக்க புகழ் வாய்ந்தது . தொடர்ந்து சூடாமணி 
தாசர் - கௌராங்க விஜயம் ; ஜயானந்தர் சைதன்ய மங்கள் ; 
பிரேமதாசர் - சைதன்ய சந்த்ரோதய கௌமுதி ; பகீரத பந்து 
சைதன்ய ஸம்ஹிதா எனப் பல நூல்கள் எழுந்தமை குறிப்பிடற் 
பாலது . பொது மக்கள் திரளாகக் கூடிய இடத்தில் இறையடி 
யாரின் வரலாற்றுக் காவியங்கள் படிக்கப்பட்டன என்பதை 


31 ... In spite of the earlier indignant attitude of Urdu Writers 

towards the western culture , the great changes that ca ne 
about as a result of stimulus diffusion and the English 
impact in the field of poetry , literary criticism , bio 
graphy , history , noval , drama , journalism and essay , us 
hered in a revolution unparalleled in Urdu literature . 
English influence on Urdu before 1857 , K. A. Faruqi ;; 
indian literature ( Proceedings of a seminar ) ; Arabinda 
poddar ( ed ); Indian Institute of advanced study ; Simia ; 
March 1972 ; P. 221 . 


வரலாறு 


4 


சூகன் 


அறியும்பொழுது வங்க மொழியில் வாழ்க்கை வரலாற்றி 
லக்கியம் பெற்ற செல்வாக்குப் புலனாகிறது . அக்ஷ்யகுமார் மைத் 
திரேய படைத்த ஸிராட்ஜட் டௌலா ( 1867 ) . மீர்காஸிம் ( 1904 ) 
நூல்களும் குறிப்பிடத்தக்கனவாம் . 32 

வடமொழியில் சங்கரர் , ( ஸ்ரீ சங்கர திக்விஜயம் ) ; 
சைதன்யர் ( பரமானந்தஸேன் - சைதன்ய சந்த்ரோதயம் , 
சைதன்ய சரிதாம்ருதம் ) போன்ற மகான்களின் 

வரலாறுகள் 
படைக்கப்பட்டுள்ளன . சிந்தி மொழியில் ஹகீம் படேக் 
மொகமது எழுதிய பைசி , அபுல் பசல் ( Fiazi and Abu - al - Fazl) 
எனும் சகோதரர் வரலாறு மிக்க சிறப்பு வாய்ந்ததாகும் . 
ஹீகீம் இவ் வரலாற்றை உரை நடையில் வடிப்பதற்காக 
அவர்கள் வாழ்ந்த ( Sewhan ) எனும் 

த் 
திற்குச் சென்று குறிப்புகள் திரட்டினார் . வாழ்க்கையை ஒரு 
புதிய கண்ணோட்டத்துடன் அணுகியிருக்கும் இந்நூல் உரை 
நடையிலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது . இந்து 
இசுலாமியர் ஒற்றுமைக்கும் துணை நிற்பதாக அமையும் இந் 
நூல் இதனால் கூடுதல் புகழ் பெறுகிறது . 1936 இல் வெளியிடப் 
பட்ட இந்நூல் இந்து இசுலாமியர் தம் வேறுபாடுகளைந்து ஒரு 
வராக ஒன்றுபட்டு நிற்றலை வேண்டுவதுடன் நிறைவுறுகிறது .. 
இறைத் தூதர் ஒருவரின் வாழ்வையும் போதனையையும் ஹசீம் 
மற்றொரு நூலில் படைத்துள்ளார் . 

குணபிசாம் பரூவாவின் , ஆனந்தராம் தீகியால் பூகனின் 
வாழ்க்கை வரலாறும் ( 1880 ) பூயனின் , அசாமின் வடமொழி 
வல்லுநரான ஆனந்தராம் பரூவாவின் வரலாறும் அசாமிய 
மொழியின் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை வரலாறுகளாக அமை 
கின்றன . 

பின்னது படைப்பாற்றலால் தலைசிறந்து விளங்கு 
குஜராத்தி மொழியில் 

காலேல்கர் மிகச் 
சிறந்த வாழ்க்கைவரலாற்றாசிரியராகத் திகழ்கிறார் . எண்ணற்ற 
வாழ்க்கை வரலாறுகள் எழுந்துள்ள பொழுதிலும் ஒரு சிலவே 


கிறது . 


காகா 


32 . 


பெ.நா. அப்புஸ்வாமி ( மொழி ) ; வங்க இலக்கிய வரலாறு ; 
சுகுமார் ஸென் ; சாகித்திய அக்காதெமி ; சென்னை ; 1965 ; 
பக் . 148 , 149 , 155 , 482 . 


33 . 


L. H. Ajwani ; History of Sindhi literature ; Sahitya 
Akademi ; New Delhi ; 1970 ; P. 191 . 


34. Birinchi Kumar Barua ; History of Assamese literature ; 

Sahitya Akademi ; New Delhi : 1964. P. 189 . 


46 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


குறிப்பிடத்தக்க சிறப்புடன் விளங்குகின்றன என்பர்.5 
இந்தியத் தலைவர் மகாத்மா காந்தியின் பிறப்பிடமான இங்கு 
அவர் தம் வரலாறு பலரால் படைத்துப் போற்றப்பட்டுள்ளது . 
காகா காலேல்கரின் ‘ பாபுனி ஜன் ஹிச ; மனுபஹன் காந்தியின் 
‘ பாபுஜியின் ஜீவன் பிரசங்கா போன்றன சான்றாகும் . 

மராத்தி மொழியில் வாழ்க்கை வரலாற்றிலக்கிய நூல்கள் 
பால தோன்றியுள்ள பொழுதிலும் இன்னும் சிறந்த வளர்ச்சியை 

எதிர்நோக்குகின்றன . தின் தயால் ஒஜ்க்ஹா என்பவர் 
ராஜஸ்தானியில் சிறுவர்களுக்காகப் பல வாழ்க்கை வரலாறு 
களைப் படைத்துள்ளார் . அவை இந்தியாவின் வரலாற்றுத் 
தலைவர்களைப் பற்றியனவாக அமைந்துள்ளன . ஸ்ரீலால் 
நத்மால் ஜோஜி என்பவரும் பல வாழ்க்கை வரலாற்று நூல்நலா 
இம்மொழியில் படைத்துள்ளார் .36 


அவை 


உலகளாவிய புகழ் பெற்ற தன் வரலாறுகளும் இந்திய 
மொழிகளில் தோன்றியுள்ளன . காந்தியடிகள் தம் 

தாய் 
மொழியான குஜராத்தியில் படைத்த தன் வரலாறு ( சத்யன 
பிரயோக அதாவ ஆத்ம கதா ) சிறந்த சான்றாம் . இந்தி மொழி 
யில் ராஜேந்திர பிரசாத் படைத்த ஆத்மகதா ; ராகுல சாங் 
கிருத்தியாயனின் சுய சரிதை , வங்க மொழியில் ரவீந்திரநாத் 
தாகூர் அளித்த ‘ இளமைப்பருவம் எனப் பல அமைகின்றன . 
4 மராத்தி மொழியில் வாழ்க்கை வரலாற்றில் தன் வரலாறுகள் 
மிகச் சிறப்பாக வளர்ந்துள்ளன . கடந்த அறுபதாண்டுகளில் 
அவை பலவாக வெளிவந்துள்ளன . அவற்றுள் சிறப்பானவையாக 
இருப்பவை , முறையான கல்வியறிவு பெறாத பெண்களால் 
படைக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது . 


திராவிட மொழிகளில் வாழ்க்கை வரலாறு 

தெலுங்கு மொழியில் தொடக்க காலத்தில் செய்யுள் நடை 
யில் பிரபந்த வகையில் அரசர் பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் 
33. C. K. Mehta ; Modern Gujarati literature ( Indian 

literature - Proceedings of a Seminar ) . Arabinda Poddar 
( ed ) ; Indian Institute of advanced study ; Simla ; 1972 ; 

P. 75 . 
36. W. L. kulkarni : Western forms in Moderi Marathi . 

literature ; Ibid ; P.424 . 
37. Ibid . P. 424 . 

ச . வே . சுப்பிரமணியன் ; திராவிட மொழி இலக்கியங்கள் ; 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் ; சென்னை ; 1983 ; பக் . 
316-322 . 


38 . 


வரலாறு 


47 


அமைந்தன . குமாரதுர்ஜதியின் கிருஷ்ணராய விஜயம் விஜய 
ராகவ நாயக்கின் ரகுநாதாப்யுதயம் போன்றன சான்றுகள் . மொழி 
பெயர்ப்பாக முதலில் ஜான்பனியனின் வாழ்க்கை வரலாறு 
1856 இல் தோன்றியது . தொடர்ந்து 19 ஆம் நூற்றாண்டில் பல 
எழுந்துள்ளன . குருஜாடா ஸ்ரீராம மூர்த்தியின் கவிஜீவிதமுலு 
இவற்றுள் சிறப்புடையது . வாழ்க்கை வரலாற்றுத் துறையில் பல 
நூல் படைத்த பெருமைக் குரியவராக வாவில்ல வெங்கடேஸ்வர 
சாஸ்திரி திகழ்கிறார் . இவர் கோகலே , திலக் , நவ்ரோஜ் , 
ரானடெ , இராமகிருஷ்ண பரமஹம்சர் , விவேகானந்தர் , அன்னி 
பெசன்ட் , அரவிந்தர் என இந்திய வரலாற்றுத் தலைவர் , 
சமயத்தலைவர் வரலாறுகளைக் கொடுத்துள்ளார் . ராயசம் 
வெங்கட சிவுடுவின் புகழுடை பெண்கள் ( 1900 ) பந்தாரு அச்சா 
மாம்பாவின் அபல சத்சரித்ர ரத்னமாலா ( 1901 ) , வாவில்ல 
வெங்கட சிவாவதானியின் வித்யாரண்யசுவாமி ( 1901 ) என்பன 
இந்நூற்றாண்டின் தொடக்கால நூல்களில் சுட்டத்தக்கன . 
சிவாஜியைப் பற்றிய சிருங்காரகவி சர்வராய கவியின் நூலும் 
ஆபிரகாம் லிங்கனைக் குறித்த ஹரிசர்வோத்தமராவின் படைப்பும் 
மஹாகவி ரவீந்திரர் எனும் அட்டிலி சூர்ய நாராயணாவின் 
ஆக்கமும் , மண்டபக பார்வதீஸ்வர சாஸ்திரி குறித்துப்புண்டள 
ராமகிருஷ்ணய்யா எழுதியதும் தேசிராஜு பெத்தபாப்பய்யாவின் 
வாழ்வினைக் காமராசு ஹனுமந்தராவ் இயற்றுயதும் , சின்னய்ய 
சூரி பற்றி நிட்டவொலு வெங்கடராவ் வரைந்ததும் மேலும் 
குறிப்பிடத்தக்க பிற நூல்களாகும் . 

கேரளவர்மாவின் மஹத் சரித்ர சங்கிரகம் மலையாள 
மொழியின் முதல் வாழ்க்கை வரலாற்றிலக்கியமாக அமைகிறது . 
தொடர்ந்து ராமராயர் லக்ஷ்மணராயர் படைத்த திருவிதாங் 
கூர் திவானான 

மாதவராயரின் 

வாழ்வு ( 1891 ) 
என்பதும் ஆங்கிலம் வழி வந்த பெரியோர் வரலாறும் ( 1895 ) 
அமைகின்றன . ஒய்யாரத்து சந்து மேனோனின் வாழ்க்கை 
வரலாறு ; பி . கே . பரமேஸ்வரன் நாயரின் ஸாஹித்ய பஞ் 
சானன் சி . வி . ராமன் பிள்ளை ; என் . பாலகிருஷ்ணன் நாயரின் 
" ராஐா ரவிவர்ம ; புத்தேழத்தின் ; சக்தன் தம்புரான் போன்றன 
புகழ் வாய்ந்தவையாக விளங்குகின்றன . இலக்கிய வாதிகள் 
பற்றி அமையும் வாழ்க்கை வரலாறுகள் பெரும் பாலும் 
இலக்கிய வரலாறு , திறனாய்வு போன்றே அமைந்தன எனவும் 
கூறுவர் . பி . அனந்தன் பிள்ளையின் கேரளபாணினி , கிட்டுண்ணி 
நாயரின் வள்ளத் தோளின் வாழ்க்கை போன்றன இத்தகையன. 

வாழ்க்கை வரலாற்றில் .. பேனாமுனைச் - சித்திரங்கள் 
[ ( Sketches ) என வாழ்வுக் குறிப்பு - சுருக்கவகையை மலையாளத் 


சர் . டி . 


48 : 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தில் தனியே சுட்டுகின்றனர் . இதன் முதல் முயற்சி ஈ . வி . கிருஷ்ண 
பிள்ளையிடம் அமையினும் அவர் இயற்றியன கேலிச் சித்திரங் 
களாகும் . வைக்கம் 

அப்துல்காதரின் தூலிகா சித்ரங்கள் " 
டாக்டர் எஸ் . கே . நாயரின் நான் கண்ட சாகித்யகாரன்மார் 
ஸுகுமாரன் பொற்றக் காட்டின் ‘வயக்திமுத்ரகள் போன்றன 
எடுத்துக் காட்டுகள் . 


காணல் 


இலக்கிய வரலாறு , இலக்கியத்திறன் 

எனும் 
நிலையில் புலவரை இணைத்து தருவதாகவழங்கும் வரலாறுகள் 
பல கன்னட மொழியில் எழுந்துள்ளன . பம்பமஹாகவி , ரன்ன 
கவி , ஹரிஹரதேவ , முத்தண்ணா என அவை அமைகின்றன . 
மற்றும் அரசியலிலும் பிற துறைகளிலும் பெருமை பெற்ற மக்கட் 
சித்திரங்கள் காணப்படுகின்றன . த . பா . குலகர்ணியின் ஹக்கி 
நோட , ஜி . பி . ராஜரத்தினத்தின் ஹத்து வருஷ ; காரந்தரின் 
ஹுச்சுமனஸின ஹத்து முக ; நவரத்ன ராமராயரின் கெலவு 
நெனபுகளு போன்றன இம்மொழியில் சிறப்புடை ஒரு சிலவாம் . 


தெலுங்கிலும் மலையாளத்திலும் பல தன்வரலாறுகள் 
எழுந்துள்ளன . கந்துகுரி வீரேசலிங்கம் பந்துலுவின் ஸ்வய சரித 
( 1910 , 1917 ) தெலுங்கில் இவ்வகையில் முதல் நூலாகும் . 
கே . என் . கேசரியின் நாசின்னனடி முச்சதலு மிக்க சிறப்புடை 
யது . அய்ய தேவர காலேஸ்வர ராவின் நா ஜீவித கதநவ் 
யாந்ரமு ; தரிசி செஞ்சய்யாவின் நேனுநாதேசம் என்பன 
அரசியல் சமூக , பண்பாட்டு வரலாறும் வழங்குவன . பீதாபுரம் 
தாசரி லக்ஷ்மண சுவாமியின் வாழ்க்கை வரலாறு ஹரிகதைக் 
கலைஞனை வெளிப்படுத்துகிறது . எல் . வீரபத்ரய்ய சௌதுரி 
யின் வரலாறும் இவ்வகையில் புகழ்பெற்றது . வைக்கம் பாச்சு 
மூத்ததின் சுருக்கமான சுயசரிதைக் குறிப்பு ( 1890 ) மலையாளத்து 
தன்.வரலாறுகளில் முதலில் தோன்றிய பெருமை கொள்கிறது . 
பி . கல்யாணி அம்மாவின் ‘ வியாழவட்ட ஸ்மரணகள் இரண் 
டாவதாகத் தொடர்கிறது . மற்றும் ஈ . வி . கிருஷ்ண பிள்ளை 
யின் ஜீவித ஸ்மரணகள் ; பி . கே . நாராயண பிள்ளையின் 
ஸ்மரண மண்டலம் ; கே . எம் . பணிக்கரின் ஆத்மகத ; ஸி . கேசவ 
னின் ஜீவித ஸமரம் ; கே . பி . கேசவ மேனனின் கழிஞ்ஞகாலம் 
என்பன சுட்டத்தக்கன . 

திராவிட மொழிகள் உள்ளிட்ட இந்திய மொழிகள் அனைத் 
திலும் எழுந்துள்ள வாழ்க்கை வரலாறுகளை அறிந்த வகையில் , 
ஒப்பு நோக்கும்பொழுது சில பொதுச் செய்திகள் அறிய வரு 
கின்றன . இம்மொழிகள் அனைத்திலும் மூலமாகவோ அல்லது 
மொழி பெயர்ப்பாகவோ இந்தியப் பெருந்தலைவர் , சமயத் . 


வரலாறு 


49 


தலைவர் , இலக்கியப் படைப்பாளர் போன்றோர் வரலாறுகள் 
சாதி , மதம் , மொழி கடந்து வழங்கும் பெருமை கொள்கின்றன , 
இதுபோன்றே உலகப் பெரியார் வாழ்வும் அமைகின்றன . இந் 
நிலைக்கு மொழிபெயர்ப்புத் துறையும் சாகித்திய அக்காதெமியும் 
உறுதுணையாகின்றன . 


மாகக் 


தமிழில் முதல் இலக்கியங்கள் 

1868 இல் சோமசுந்தர அடியவர் எழுதிய அச்சுதானந்த 
சுவாமிகள் வரலாறு முதல் வாழ்க்கை வரலாற்றிலக்கியமாக 
அமைகிறது . மாறாக ஜே . ஏ . கதிர்வேலுப் பிள்ளை படை-த்த 
லார்ட்கிளைவ் சரித்திரம் எனும் நூலை முதலாவதாகக் கொள் 
வாரும் உண்டு .30 ஆயின் அந்நூல் 1871 இல் தான் வெளிவந் 
துள்ளது என்பதும் , மூல நூலாகவன்றி மொழிபெயர்ப்பாக 
அமைகிறது என்பதும் இவண் சுட்டற்பாலது . இந்நூலே 
உரைநடை வடிவம் கொண்டுள்ளது , எனவே முதனூலாகும் 
என்று உரைக்கினும் இதற்கு முன்பே 1869 இல் திருத்தணிகை , 
சரவணப் பெருமாளையர் திருவள்ளுவர் சரித்திரம் எனும் 
நூலை வெளியிட்டுள்ளார் . அது பல தனிப்பாடல்களை ஆதார 
கொண்டு 

உரைநடையில் அமைந்துள்ளது . மற்றும் 
1870 இல் சிற்றூர் வேங்கட தாசர் என்பார் மஹா பக்த விஜயம் : 
முதலாவது ஜெயதேவஸ்வாமிகளின் சரித்திரம் எனும் வரலாற் 
யும் வரைந்துள்ளார் . 76 பக்கங்களில் உரைநடையில் அமையும் 
இந்நால் தமிழ் மரபுப்படி பாயிரத்துடன் தொடங்கி 12 அத்தி 
யாயங்களில் ஜெயதேவரின் வரலாற்றைக் கூறிச் செல்கிறது - 
எனவே கதிர்வேலுப்பிள்ளையை இத்துறையின் முன்னோடி 
யாகக் கொள்ளல் பொருந்தாதாம் . 

அச்சுதானந்த சுவாமிகளின் வரலாற்றைப் படைத்தவர் 
அவரது சீடராவார் . எனவே இவ்வரலாற்றில் குறித்த செய்தி 
கள் ஆசிரியரால் நேரில் அறிந்து எழுதப் பெற்றவை எனக் 
கொள்ளலாம் . 86 செய்யுட்களைக் கொண்ட 

கொண்ட சுருக்கமான 
நூலாக இஃதமைகிறது . கலாநிதி அச்சுக் கூடம் இதனை 
வெளியிட்டுள்ளது . வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரான அச்சு 
தானந்த சுவாமிகளும் நூலாசிரியராகத் திகழ்கிறார் . குருவின் 
பெருமையையும் , தத்துவங்களையும் விளக்குமுகமாக 896 செய் 
யுட்கள் கொண்ட தியானானுபூதி எனும் நூல் இவரது படைப் 
பாகும் . தமிழின் முதல் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் புலவ 
ராக , - இறையடியாராகத் திகழும் ஒருவரைத் தலைவராகக் 
கொண்டு செய்யுள் வடிவில் இயற்றப்பட்டுள்ளது . உடன் காலத் 
39 . சாலினி இளந்திரையன் ; முன்சுட்டிய நூல் ; ப . 160 . 

த . வா . வ . - 4 


250 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தவரால் - நெருங்கிப் பழகிய சீடரால் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது . 
தன் குருவின் வரலாற்றைப் படைத்து சோமசுந்தர அடியவர் 
இத்துறைக்கு முன்னோடியாகிறார் . 

தமிழின் முதல் தன் வரலாறும் செய்யுள் வடிவமே பெற்றுள் 
ளது . பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்து எண்ணற்ற 
இலக்கியங்களைப் பக்திப் பொருண்மையுள் தோற்றுவித்துள்ள 
வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தம் வரலாற்றையும் 
‘ குருபரதத்துவ நூல் ஆக வடித்துள்ளார் . கிறித்தவக் கம்பர் 
கிருஷ்ண பிள்ளை 1893 இல் எழுதிய , பாளையங் கோட்டை 
எச் . ஏ . கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவரான வரலாறு எனும் நூல் 
தன் வரலாற்று நூல்களில் முதன்மையானது என்றும் 19 ஆம் 
நூற்றாண்டில் தமிழில் தோன்றிய ஒரே தன்வரலாற்று நூல் 
இஃது என்று கருதலாம் என்றும் 
என்றும் நவில்வர் அதன் 

பதிப் 
பாசிரியர் .40 ஆயின் குருபர தத்துவ நூல் 1882 இல் இயற்றப்பட் 
டமை நூலாசிரியரால் , 


தாவில் கலியுகத்து ஆண்டு ஐயாயிரத்துட் 

பதினெழு தள்ளித் தோன்றும் 
மாவிசுவிற் புரட்டாசித் திங்கள் பத்தாம் 

தேதி , திரவார ( து ) அத்தம் 
மேலிய நாள் , வேதாந்த , சித்தாந்த 

சமரசமே விளக்கும் மார்க்கம் 
மூவிரண்டும் களிகூரும் குருபரதத்துவத் 

திருநூல் முடித்திட்டேனே 
எனக் குறிக்கப்பட்டிருப்பதால் இதுவே முதல் நூல் என்பது 
வெளிப்படை . உரைநடை அமைப்பிலேயே அந்நூல் முதலில் 
தோன்றியுள்ளது எனலாம் . 

மற்றும் தன் வாழ்வின் ஒரு 
நிகழ்ச்சியையே அது முதன்மைப் படுத்தி மொழிந்து முழுமை 
பெறாமையும் நோக்கத்தக்கது . 
குருபரதத்துவ நூல் , வரலாற்றுச் சருக்கம் 

முதலாகச் 
சமயாதீதச் சருக்கம் ஈறாக 29 சருக்கங்களில் 1240 பாடல்களால் 
இயன்றுள்ளது . பாயிரத்துடன் துவங்கி வாழ்த்துடன் முடிந் 
துள்ளது . ஏட்டுச்சுவடியாகவே இருந்த இந்நூல் 1966 இல் 
சிரவணபுரம் கௌமார மடாலயம் தண்டபாணி மூர்த்தி திருக் 
கோயில் கும்பாபிசேக விழாவின் போது வெளிவரும் சிறப் 
பினைப் பெற்றது . சிரவைக் கௌமார மடாலயம் வெளி 
யிட்டுள்ளது . 
40. வீ . ஞான சிகாமணி ; 1978 ; ப . 2 . 


வரலாறு 


51 


சமரசக் 


ஆசிரியர் இந்நூலினிடத்துக் கூறியுள்ள செய்திகள் ; தனது 
தவமுயற்சி , இறைவழிபாடு , கனவு , நனவு , நிட்டைகளில் இறை 
வன் தனக்குக் கூறிய அருளுரைகள் , திருவருட் சோதனை , தன் 
நலமே பெரிதென்று எண்ணுதலின்றிப் பிற உயிர்களுக்கு அருளு 
தல் , கடன் பெற்றும் பெரும் பூசனை செய்தல் , பலதலங்களுக்குச் 
செல்லுதல் , ஆங்காங்குள்ள கடவுள் மீது தமிழ்ப் பாடல் பாடுதல் , 
அப்பாடல்களை அரங்கேற்றுதல் , சமய பேத மற்ற 
கொள்கை , தான் செய்த செயல்கள் குணமாயினும் குற்ற 
மாயினும் உள்ளதை உள்ளபடிக் கூறுதல் , கொலை புலை அற்ற , 
தூய நெறியை உலகில் அமைத்தல் , அதை உலகிற் புரியுமுன் அழி 
வற்ற முத்தியை இறைவன் உதவினாலும் பெறவிரும்பாமை 
முதலியனவாகும் என்பர் . 41 

இருபத்திரண்டு சருக்கங்களில் வரலாறும் , அநுபவம் 
கலந்து கூறி , பின்பு சூரியன் சிவன் சக்தி திருமால் கணபதி 
முருகன் என்ற அறுசமயக் கடவுளருக்கும் தனித்தனியே தனஎக் 
களித்த அனுபவம் , அவர்களிடம் தனக்குள்ள உரிமை , அறு 
படை வீட்டில் தனக்குள்ள தொடர்புகளை எடுத்துக் கூறியுள்ள 
தோடு தனித்தனி சருக்கமாகவும் இயற்றியுள்ளார் . இவற்றுக் 
கெல்லாம் ஆதரவான பொதுக்கடவுளான சமயாதீதப் பகுதியில் 
மேலான சமரசக் கருத்தையும் விளக்கியுள்ளார் . 

இவை முதலாகத் தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்கள் 
இரு நிலைகளிலும் இடையறாது தோன்றிக் கொண்டே இருக் 
கின்றன . சிறுகதை , புதினம் போன்று இவையும் பொது மக்கள் 
இலக்கியமாக இன்று சிறப்புற்றுள்ளன . பொது வாழ்வில் ஈடு 
பட்டுள்ளோர் மீதும் , பல துறைகளிலும் புகழுடன் விளங்கு 
பவரில் தம்மைக் கவர்ந்தவர் மீதும் மக்கள் கொள்ளும் அன்பும் , 
அவர் தம் வரலாறு அறிய காட்டும் விருப்பமும் இப்பெருக்கத் 
திற்கு ஓர் காரணமாகும் . தமிழில் இவை முதற்கொண்டு எழுந் 
துள்ள வாழ்க்கை வரலாறுகள் பற்றியதொரு கண்ணோட்டத் 
தினைப் பின்வரும் கட்டுரைகளில் விளக்கமாகக் காணலாம் . 


- 


41. தி . செ . முருகதாசஐயா ; குருபரதத்துவம் நூல் - முகவுரை . 


வாழ்க்கை வரலாற்று மூலங்கள் 


தன்னுணர்வின் வடிகாலாக , புலமையின் வெளியீடாக , கற் 
பனையின் 

கருவூலமாக அமையும் இலக்கியங்களினின்றும் 
வாழ்க்கை வரலாறு மிகுதியும் வேறுபடுகிறது . வாழ்க்கை வர 
லாற்றைச் சுவைபட அமைப்பதிலும் நிகழ்ச்சிகளை முரணின்றித் 
தெளிவாகத் தருவதிலும் , தலைவரின் பண்பினை இயல்பாக 
உணர்த்துவதிலுமே வாழ்க்கை வரலாற்றாசிரியர் தம் 
திறமையைக் 

காட்ட வேண்டியுள்ளது . இதற்காக அவர் , 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றிய ஒரு முழுமையான 
அறிவினைப் பெற வேண்டியுள்ளது . அதற்குத் துணை நிற்பன 
வற்றை வாழ்க்கை வரலாற்று மூலங்கள் எனலாம் . எவையெவை 
தமக்கு இந்நிலையில் துணை நிற்கின்றன என்பதை அவ்வாசிரியர் 
வழியாகவே அறிய முடிகிறது . 


1. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் தரும் குறிப்புகளும் 
நாட் குறிப்புகளும் இதில் முக்கிய இடம் 

பெறுகின்றன . 
நெருங்கிப் பழகிய நிலையில் எனது எண்ணத்தையுணர்ந்த 
பண்டிதமணியவர்கள் தாம் வைத்திருந்த குறிப்புகளையெல்லாம் 
அன்புடன் என்னிடம் கொடுத்தார்கள் என்பர் சோமலெ . 

2 . உடன் உறைந்தோர் தரும் கருத்துகள் , குறிப்புகள் 
போன்றன வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் உண்மை நிலை 
யினை ஆராய்ந்துணர பெருமளவு உதவுகின்றன . இந்த நூலை 
எழுதுவதற்காக திரு . சோமலெ பத்துமாதகாலம் தமிழ் நாடு 
முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் . ஒ . பி . ஆர் . உடன் பழகிய 
முன்னூறுக்கு மேற்பட்ட வயது முதிர்ந்த பெரியோர்களைச் 
சந்தித்து விஷயங்களைச் சேகரித்தார் என்பதினின்றும் . இதன் 
தேவை புலனாகிறது . 


ப 


1 . 


நா . மகாலிங்கம் ; விவசாய முதலமைச்சர் ; சோமலெ ; அணிந் 
துரை . உடன் பழகியவராக இந்நூல் அறிவிப்பவர்கள் ; 


மூலங்கள் 


53 


* 


பல 


3. கல்வெட்டுக்கள் நம்பிக்கையான கருவிகளாக இலங்கு 
வதைக் கா.ம.வேங்கடராமையா அமைத்துள்ள சோழர் கால 
அரசியல் தலைவர்கள் நூல் மூலம் அறியலாம் . மிக முற்பட்ட 
காலத்தவர் பற்றிய வரலாற்றினை அமைக்கும்போது இத்தகை 
யன ஐயத்திற்கு இடமின்றி எழுதத்துணை நிற்கின்றன . ஆயின் 
இவற்றினின்றும் முழுமையான வாழ்க்கை வரலாற்றினைப் 
படைத்தல் இயலுமா என்பது ஆய்விற்குரியது . 

4. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் கடிதங்களும் இவண் 
குநிப்பிடத்தக்கன . " மற்றவை 

சமயங்களில் அவரும் 
அவருடைய சிநேகிதரும் எழுதிய புத்தகங்களிலிருந்தும் கடிதங் 
களிலிருந்தும் திரட்டப்பட்டன எனும் குறிப்பு இதற்குக் 
காட்டாம் . ? 

5. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றி மற்றோர் எழுதி 
வைத்த நூல்களும் சிறந்த மூலமாக விளங்குவதை ஐந்து 
ஆண்டுகளுக்கு மேலாக 
மேலாக சுமார் 300 புத்தகங்களுக்கு 

மேல் 
ஆராய்ந்து பலமதப் பெரியோர்களை நேரில் கண்டு விஷயங் 
களைச் சேகரித்திருக்கிறார் என்பதால் பெறலாம் . 

6. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் படைப்புகளும் உதவ 
முடியும் என்பதை நூல்களை ஆராயும் பொழுதெல்லாம் ஆசிரியர் 
கள் வரலாற்றைப் பற்றித் தெரிய வந்தனவற்றையெல்லாம் 
குறித்துக் கொள்ளும் வழக்கத்தை மேற் கொண்டேன் என்னும் 
உ . வே . சா . கூற்றால் உணரலாம் . வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவர் அளித்த பேட்டிகள் , சொற்பொழிவுகள் போன்றனவும் 
இதனுள் இணைத்து எண்ணத்தக்கன . பாணனின் தமிழக 
அமைச்சர்கள் எனும் நூல் அமைச்சர்களை நேரடியாகப் 
பேட்டி கண்டு அதன் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதும் 
நவிலற்பாலது 


பதவியிலிருந்தபோது உயர் பதவியில் இருந்தவர்கள் ; 
முதலமைச்சரின் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் , அவர் 
நியமித்த அமைச்சர்கள் , அவருடைய அரசியல் கட்சியினர் , 
மாற்றுக் கட்சியினர் , அவருடைய உடல் நலத்தைப் பேணிய 
வர்கள் மருத்துவர்கள் , விமானம் ஓட்டியவர்கள் , முடி, 

வெட்டியவர்கள் ஆகியோர் . 
2. எலிசபெத் சொர்ணம் அப்பாசாமி , பண்டிதை ரமாபாய் ; 

முன்னுரை .. 
3. பதிப்பாளர் ; உலக மகா புருஷர்கள் ; நஜன் ; பதிப்புரை . 
4. ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் சரித்திரம் ; முகரைவு . 


54 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் . 


-- 


7. வாய் மொழியிலக்கியமும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியப் 
படைப்பிற்கு உதவ இயலும் என்பதனை , " வரலாறுகள் , 
நாடோடிப் பாடல்கள் , தென்னாட்டுச் சீமையிலே ஆங்காங்கே 
வாய் மொழியாக வழங்கும் கதைகள் முதலிய பலவற்றையும் 
உள்ளத்தில் கொண்டு அழகு தரும் வீரஞ் செறிந்த வரலாறாக 
இதனை அமைத்தனர் ஆசிரியர் எனும் உரையால் காணலாம் . 
8. செய்தி ஒலிபரப்புக் கருவிகளின் துணை கொண்டும் : 

: 
வாழ்க்கை வரலாறு 

வடிக்க இயலும் 

என்பதனை 
ஜே . எம் . சாலியின் உலக குத்துச் சண்டை வீரர்கள் நூல் அறி 
விக்கிறது . “ 1964 முதல் 1971 வரை நடைபெற்ற பிரபலமான 
குத்துச் சண்டைகளைப் பார்வையிடும் வாய்ப்பு எனக்குக் 
கிடைத்தது . நேர்முகமாக அல்ல ; டெலிவிஷனில் சிங்கப்பூரில் 
பத்திரிகையாளனாக நான் பணியாற்றி வந்த ஆண்டுகளில் 
குத்துச் சண்டைகளை ஒன்று விடாமல் பார்த்து வந்ததுடன் 
அந்த நிகழ்ச்சிகளைப் பற்றிய செய்திகளையும் வருணனைகளை 
யும் தொகுத்து வைக்கவும் தொடங்கினேன் . விளையாட்டு வீரர் 
களைப் பற்றிய சில நூல்களை அந்த அடிப்படைகளைக்கொண்டு 
தான் எழுதி வந்திருக்கிறேன் , உலக குத்து சண்டை வீரர்கள் 
என்ற இந்நூலும் அப்படித்தான் எனும் ஆசிரியர் கூற்று 
தனை விளக்குகிறது . 

தங்களின் நாட்குறிப்பிலும் , பெரும்பாலும் தங்கள் 
சிந்தையில் ஒதுங்கியிருந்த குறிப்புகளை நினைவிற்குக்கொண்டு 
வருவதன் மூலமும் தன் வரலாறுகள் எழுகின்றன . மேற்குறிப் 
பிட்டுள்ள கூறுகளில் ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்டன 
இணைந்து இவ்விலக்கியத்தை உருவாக்குகின்றன . பெரும்பாலும் 
ஒன்றிற்கு மேற்பட்ட மூலங்களின் இணைவில் தான் எழுகின்றன . 

ஒரு சிறந்த வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் உருவாவதற்கு 
ஆசிரியர் மேற்கொள்ளும் முன்னேற்பாடுகள் அதன் படைப் 
பருமையை உணர்த்துகின்றன . பொன்னியின் புதல்வரைப் 
படைத்த சுந்தா பற்றி , கி . ராஜேந்திரன் , அடுத்தபடியாக . 
சுந்தா , கல்கியின் நூல்களையெல்லாம் படித்தார்... ஏற்கனவே 
படித்திருந்தவற்றை மீண்டும் புதுக்கண்ணோட்டத்தில் படித் 
தார் . புத்தகங்களாக வெளிவராத கதை கட்டுரைகளையும்: 
தேடிக் கண்டுபிடித்து ஆராய்ந்தார் . அப்புறம் கல்கியின் பல் - 
வேறு பணிகளுக்கும் தனித்தனி நோட்டுப் புத்தகங்கள் போட்டுக் 
கொண்டு குறிப்பெடுக்கத் தொடங்கினார் . பிறகு கல்கியின் 
உறவினர்கள் , நண்பர்கள் அனைவரையும் சந்தித்துப் பேசித் 
5. கோ . நீ . அண்ணாமலை ; பகதூர் வெள்ளை . 


1 


மூலங்கள் 


55 


தகவல்கள் சேர்த்தார் . இவ்வளவும் செய்த பிறகு நோட்டுப் 
புத்தகங்களில் குறிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சி 
களைக் கல்கி தமது இலக்கியப் படைப்புகளில் எவ்வாறு கையாண் 
டிருக்கிறார் என்று ஆராயத் தொடங்கினார் . அதற்குக் குறிப்பு 
எடுத்தார் . இதன் பிறகுதான் எழுதத் தொடங்கினார் என்று 
கூறியிருப்பது வாழ்க்கை வரலாறு எப்படி எழுத வேண்டும் 
என்பதற்கு ஓர் வழிகாட்டியாக அமைகிறது . 

மிகச் சிறந்த வாழ்க்கை வரலாறுகள் பல படைத்துள்ள 
அ . லெ . நடராஜன் ஒவ்வொரு நூலும் முடிந்தவுடன் அவ்வவ் 
துறையைச் சார்ந்தோரால் அல்லது வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவர் பற்றிய தெளிந்த அறிவுடையோரால் சரிபார்க்கச் 
செய்து பின் வெளியிடுதல் குறிப்பிடத் தக்கது . வரலாற்றில் 
வாய்மையே நிலல வேண்டும் என்பதில் அவர் காட்டும் விழை 
வினை , வாழ்க்கை வரலாற்றிலக்கியப் படைப்பாளர் அனைவரும் 
பின்பற்ற வேண்டும் . 

ஒருவர் பற்றிப் பலர் தனித்தனியே வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியம் படைப்பதும் இவண் கருதத்தக்கது . அவ்வேளையில் 
மீண்டும் ஒரு வாழ்க்கை வரலாறு படைப்பதன் தேவை , நோக்கம் 
முதலானவற்றைச் சிந்தித்துச் செயல்படல் சாலச் சிறந்தது . 
கூறியது கூறலாக அமைதலினால் யாதொரு பயனுமில்லை . 
எனவே முன்வந்துள்ள வாழ்க்கை வரலாற்று நூல் அல்லது 
நூல்களில் தலைவர் எவ்வகையில் சிறப்பிக்கப்பட்டுள்ளார் , 
தான் எவ்வகையில் அவற்றிலிருந்து வேறுபட்டு நூல் படைக்கப் 
போகிறோம் , புதுமைச் செய்திகளாக இணைக்கப்படுவன 

என்பனவற்றையும் முதற்கண் நோக்க வேண்டும் . 
இதற்கு ஒருவர் பற்றி முன் எழுந்த வாழ்க்கை வரலாறுகளும் 
பின்வருவனவற்றிற்குப் பெருமளவு உதவுகின்றன . தன் வரலாறு 
கள் இருப்பின் அவையும் மிகுந்த பயனாயமையும் .. 

மேற்கண்டன , தமிழில் வந்துள்ள வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியங்கள் எழுந்துள்ள தன்மையை , அவற்றின் எழுச்சிக்கு அடித் 
தளமாக அமைந்தனவற்றை எடுத்துக் காட்டுகின்றன . இவற்றுள் 
சிலவற்றை ஆங்கில அகராதியும் சுட்டுகிறது . இது , வாழ்க்கை 
6. What are the normal Sources used in biography- a ) Books 

previously written on the Subject or on Cognate matters; 
b ) Original documents , such as letters , diaries or official 
archives; c ) The memoirs of Contemporaries; d ) Where the 
period dealt with is not too remote , the recollections of 
living witness ; e) the writers own memoirs if he happens 
to have had personal knowledge of his hero as Boswej 


யாவை 


56 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வரலாற்றாசிரியர் இயன்றால் தம் நூற்றலைவர் வாழ்ந்த இடங் 
களுக்கு நேரில் சென்று பார்த்து அதனை விவரிக்க வேண்டுதலும் 
இங்கு எண்ணத்தக்கது . இடவருணனையிலும் உண்மை . துலங் 
கற்கும் , இலக்கிய நயம்பட உரைத்தற்கும் இஃது உதவுவதுடன் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் பண்பு நலன்களுக்கும் , 
செயலாக்கங்களுக்கும் எவ்வகையில் அச் சூழல் பயன்பட்டிருக்கக் 
கூடும் என்பதனை அறுதியிடவும் துணை நிற்கும் . சோ . சிவபாத 
சுந்தரத்தின் கௌதம புத்தர் அடிச்சுவட்டில் நூல் இவ்வகை 
யில் எண்ணத்தக்கது . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் மிக நெருங்கியவரே 
அவர் வரலாற்றைப் படைக்கும்பொழுது , அவர் நேரில் நிகழ்ந்த , 
கேட்டறிந்த செய்திகள் நூலுள் பெரிதும் இடங்கொள்கின்றன ; 
முதன்மை பெறுகின்றன என்பதும் இவண் குறிப்பிடற்பாலது . 


had of Johnson . Finally ; the writer should , where 
possible visit in person the places he will have to des 
cribe . 
Cassell s Encyclopaadia of World Literature ; P. 73 . 


* வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகைகள் 


காண 


ஒரு வரையறுக்கப்பட்ட இலக்கணத்தை மட்டுமே உட் 
கொண்டு எவ்வகை இலக்கியமும் எழுதல் இல்லை . அதன் 
அடிப்படை இயல்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டு அதாவது 
தன்னைப் பிறவற்றினின்றும் பிரித்துக் காட்டும் பண்பிற்கே 
சிறப்பளித்து விட்டு , ஏனையவற்றில் படைப்பாளரின் விருப்பத் 
திற்கேற்ப வளைந்து கொடுக்கிறது . எனவே படைப்பாளர் தம் 
புலமைக்குத்தக்கப் பல்வேறு சிறப்பியல்புகளைத் தம் படைப்பில் 
படைத்துக் காட்டுகின்றனர் . அவை வடிவம் , வெளியீடு 
போன்ற பல நிலைகளில் அமைகின்றன . இதனால் குறிப்பிட்ட 
ஒரே வகை இலக்கியத்துள்ளும் பல வகைமைகளைக் 
முடிகிறது . மற்றும் அவற்றின் இயல்பு குறித்தும் பலவாக இனம் 
பிரிக்க வியலும் . அவ்வகையில் தமிழில் எழுந்துள்ள வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்களைப் கோணங்களில் வகைப்படுத் 
தலாம் . 

பிற இலக்கியவகைகளுக்கு இல்லாத சிறப்பாக , படைப்பாள 
பரின் இயல்பு குறித்தே ( பிறர் ) வாழ்க்கை வரலாறு , தன்வரலாறு 
என இவ்வகைப் பிரிக்கப்படுதலையும் இவண் 

இவண் எண்ணலாம் . 
பாழ்க்கை வரலாற்றுத் தலைவரை அடிப்படையாகக் கொண்டும் 
வகைப்படுத்தலாம் . தலைவர் எத்துறையைச்சார்ந்தவர் என்பதின் 
மூலம் இப்பகுப்பை அமைக்கலாம் . 1. புலமையாளர் பற்றியன 
( இதனுள் படைப்பாளர் மற்றும் திறனாய்வாளரையும் 
இணைத்து நோக்கலாம் ) ; 2. அரசியல் தலைவரைச் சுட்டுவன ; 
3. சமுதாயத் தொண்டரைக் குறிப்பன ; 4. தொழில் வல்லுநரை 
வரைவன ; 5. அறிவியல் அறிஞரை அறிவிப்பன ; 6. சமயச் செல் 
வரைச் சார்ந்தன ; 7 : கலைஞரைக் காட்டுவன எனப் பலவாறாக 
-இஃதமையும் . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் யாருக்காகப் படைக்கப் 
பட்டதோ அதனைக் கொண்டும் வகைப்படுத்தலாம் . சிறுவர்க் 


58 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


காக எழுவன ; இளைஞர்க்காக இயைந்தன ; மங்கையர்க்காக 
மலர்ந்தன ; இவ்விதம் குறிப்பிட்டவருக்கு என இன்றிப் பொது " 
வாக அனைவருக்காகவும் தோன்றின என இங்கு நால்வகையைச் 
சுட்டலாம் . மகளிர் முன்னேற்றத்தினைக் கருத்தில் கொண்டு , 
அவர்களுக்கு எழுச்சிதரும் விதத்தில் , நோக்கில் அமைக்கப்படும் 
வாழ்க்கை வரலாறுகள் மங்கையர்க்காக மலர்கின்றன எனலாம் . 
மகளிர் இதழ்கள் இதற்கு முக்கியத்துவமளிக்கின்றன . 

இவை போன்று வடிவ நிலையிலும் பகுக்க வியலும் . உரை 
நடை ( வெ . இராமலிங்கம் பிள்ளை - என் கதை ) உரையாடல் 
( சம்பந்தன் - வினோபாவே ) ; கவிதை ( பாரதி அறுபத்தாறு 
பாரதி ) ; புதுக்கவிதை ( கவிராஜன் கதை - வைர முத்து ) ; காப் 
பியம் ( மனித தெய்வம் காந்திகாதை - அரங்க சீனிவாசன் ) ; 
நாடகம் ( குணங்குடி மஸ்தான் வரலாறு - குணங்குடி தாசன் ) ; 
கடிதம் ( அவள் பிரிவு - வெ . சாமிநாத சர்மா ) என்பனவாக இவை 
அமைகின்றன . 

மேற் சுட்டிய பகுப்பு முறைகள் , மேற் போக்காக , புற நிலை 
யினின்று வாழ்க்கை வரலாறுகளை வகைப்படுத்துவனவாக அமை 
கின்றன . இவையன்றி அவற்றின் உள்ளடக்கத்தையும் அமைப் 
பையும் வெளியீட்டையும் உட்கொண்டு வகைப்படுத்தல் ஏற் 
புடை ஒன்றாக அமைகிறது . இந்நிலையில் பலரும் முயன்றுள்ள 
னர் . “ சமய வாதிகள் போன்றோரைப் பற்றியன மீவியல் கூறு 
களுடன் 

வேறுபட்டு நிற்கின்றன . அ . லெ .. நடராஜனின் 
கௌதம புத்தர் , மொஹிதீனின் நபிகள் வரலாறு ( 1875 ) 
போன்றன சான்று . செய்தித் தரவுகட்கு முதன்மை அளிக்கும் 
நிலையில் கே . அப்பாதுரையின் ஓவியக் கலைஞர் ரவிவர்மா 
( 1952 ) , ஏ . கே . நவநீத கிருஷ்ணனின் டாக்டர் சேதுப்பிள்ளை 
( 1962 ) போன்றன உள . கதையமைப்புடையதும் குழந்தை 
களுக்கு ஏற்றதுமான வாழ்க்கை வரலாறு கே . எஸ் . லக்ஷ்மண 
னின் காந்தி கதைகள் என்பதில் காணப்படுகின்றது . வரலாறு 
எழுதும் பாங்கில் அமைந்த வாழ்வியல் நூல்களாக நாகை தரு 
மனின் அண்ணாவின் கடைசி நாட்கள் , லால்பகதூர் சாஸ்திரி , 
ஏ . நாராயணனின் மருது பாண்டியர் வரலாறு முதலியன தென் 
படுகின்றன . திறனாய்வுப் பண்புடையன தாக நாச்சியப்பனின் 
காமராஜ் ஒரு புதிய கண்ணோட்டம் ( 1976 ) போன்ற சில அமை 
கின்றன . விளக்கத் தன்மையாகத் தாகூரைப் பற்றி கு . ராஐ 
வேலுவின் வங்கம் தந்த தங்கக் கவிஞன் போன்ற நூல்கள் உரு 
வாகியுள்ளன , என்பர் . 1 

ஃது வெளியீட்டு நிலையில் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களை வகைப்படுத்துகிறது . 
1 : ச . வே . சுப்பிரமணியன் ; முன்சுட்டிய நூல் ; பக் . 317-318 . 


வகைகள் 


உள்ளடக்கத்தினைக் கருத்தில் கொண்டு வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியங்களை வகைப்படுத்தியுள்ளனர் சிலர் . அவற்றுள் 
முழுமையின்மையாலும் வகைப்பாடுகள் ஒன்றுடன் ஒன்று 
2 1. சுருக்கவரலாறு , ஆய்வுமுறை வரலாறு , 

ஒருதலைச் 
சார்பான வாழ்க்கை வரலாறு , வரலாற்றுக் கற்பனை , 
சுவை மலி ( Popular ) வாழ்க்கை வரலாறு - சாலினி இளந் 
திரையன் , முன்சுட்டிய நூல் ; பக் . 56-60 . 
2. சிறுவரலாறுகள் ; சிற்றாய்வுகள் ; ஒருமுக வாழ்வுகள் ; 
கற்பனை வகையின ; இனிய வகையின - மது . 

ச . விமலா 
னந்தம் ; முன்சுட்டிய நூல் ; பக் . 35-39 . 
3. யார் எவர் என்னும் தலைப்பில் எழுதப்படும் நூல்களை 
வாழ்க்கை வரலாற்றுள் துணுக்குகள் ( Biographicalpits ) 
எனலாம் . ஒருவருடைய வாழ்வில் நிகழ்ந்த அடிப்படை 
விவரங்களை மட்டும் 

மட்டும் சுருங்கச் சொல்வது வரலாற்றுச் 
சுரூக்கம் ( Simple Biography ) எனப்படும் . ஒருவரின் 
பன்முக வாழ்வில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக் காட்டு 
வது ஒருமுக வாழ்க்கை வரலாறு ( One side Biography ) 
எனப்படுகிறது . ஒருவரின் வாழ்க்கையை அடித்தளமாகக் 
கொண்டு ஒரு புதினமோ அல்லது நாடகமோ எழுதலாம் . 
அதில் செய்திகள் உண்மையாக நடந்தவைகளாக இல்லாமல் " 
புனைவுகளாக அமைந்திட இடமுண்டு . அத்தகையவற்றை 
வாழ்க்கைக் கதைகள் ( Biographical fictions ) எனலாம் . 
படிப்போருக்கு உவகையூட்டும் முறையில் பகட்டான நடை 
யில் எழுதப்படும் வாழ்க்கை வரலாறுகளும் உண்டு . இவற் 
றில் செய்திகளைச் சுவைபடக் கூறுவதே முதன்மையான 
நோக்கமாக இருக்கும் . இவ்வாறனவற்றை மக்கள் சுவைக் 
கேற்பச் செய்யப்படும் சுவைதரா வாழ்க்கை வரலாறுகள் 
( Popular Biographies ) எனலாம் . செய்திகளைவிட எழுது 
வோரின் இலக்கியப் புலமை வெளிப்படும்படி எழுதப்படும் 
வாழ்க்கை வரலாறுகளும் உண்டு . அவை புலமை நலஞ்- 
சான்ற வாழ்க்கை வரலாறுகள் ( Scholarly Biography ) 
எனப்படும் . செய்திகளை முழுமையாகவும் சரியாகவும் 
நுணுக்கமாகவும் சுவைபடவும் சொல்வதே 

சரியான 
வாழ்க்கை வரலாற்று நூலாகும் ( Complete Biography ) 

செல்லப்பன் ; இலக்கியஜோதி , மது . ச . விமலானந்தம் ; 
அணிந்துரை ; பக் . 3-4 . 
4. Informative Biography ; Fictionalised Biography , 
Historical Biography ; Critical Biography ; Descriptiver. 
Biography - Grace Selvaraj; P. 770-772 . 


சி . சு . 


160 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தொடர்புடைத்தாக அமைதலானும் இங்குத் தனித்து . வகைப் 
படுத்தித் தரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது . 


1. வாழ்க்கைத் துணுக்குகள் 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றிய அடிப்படைச் செய் 
திகள் ( பிறப்பு , பெற்றோர் , ஊர் போல்வன ) யாதும் இருக்காது . 
அவரின் வாழ்வில் நடந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி மட்டும் இடம் 
பெறும் . இத்தகையன தொகுப்பு நூலாகவே அமையும் . 
இவை வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்துள் மிகச் சிறுபான்மை 
யாகவே உள்ளன . மெர்வின் எழுதிய மேதைகள் வாழ்விலே 
எனும் நூல் இதற்குச் சான்றாம் . வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியத்தின் நோக்கம் இங்கு நிறைவு பெறாவிடினும் , ஒருவரைப் 
பற்றி அவரின் வாழ்வில் நடந்த ஒன்றைக் கற்பாருக்கு அறிவித் 
தல் என்ற நிலையில் தொடர்புடையதாகிறது . இதழ்களில் 
இத்தகையன அதிகமாக இடம்பெறுகின்றன . இதன் முன்பே 
கற்பார் அறிந்திருப்பர் அல்லது 

அல்லது அறிந்திருக்கின்றனர் என்ற 
நோக்கில் இவை எழுகின்றன . அறிந்தவர் பற்றிய கூடுதல் 
அறிவினைப் பெற இவை உதவுகின்றன எனலாம் . தற்பொழுது 
மக்களிடையே புகழ்பெற்றுவிளங்குபவர் பற்றிய செய்திகளே 
அதிகமாகக் காணப்படினும் மறைந்தவர் பற்றிய செய்திகளும் 
காணப்படுவதுண்டு . 


ரயில் 


“ ஜி . டி . நாயுடுவுக்கு நிறையப் புத்தகங்கள் படிக்கும் 
ஆர்வம் இருந்தது . படிக்கவேண்டிய புத்தகங்கள் அதிகமாகி 
விட்டால் அவைகளைப் படித்து முடிப்பதற்கென்றே 
பிரயாணம் செய்வார் . முதல் வகுப்பில் கோயம்பத்தூரிலிருந்து 
புறப்பட்டால் அந்த ரயில் வண்டி போகும் கடைசி ஸ்டேசன் 
வரை பிரயாணம் செய்வார் . ரயில் பிரயாணத்தினால் பிற 
ருடைய தொல்லைகளின்றி நிறையப் புத்தகங்களைப் படிக்க 
முடிகிறது என்றார் . படிப்பில் ஆர்வம் கொண்ட ஜி.டி. நாயுடு 
விஞ்ஞானம் பொறியியல் பறகள் பற்றிய 1800 ) புத்தகங்களும் 
உளநூல் தொடர்புடைய 3000 நூல்களும் படித்து முடித்துவிட்டு 
நூலகத்தில் வைத்திருக்கிறார் என்பது போன்று இது அமை 
கிறது . 


2. வாழ்க்கை அறிமுகம் 

இத்தகையனவற்றிலும் ஒருவர் வாழ்வின் முழுமையை அறிய 
முடியாது . ஆயின் அவர் பற்றிய அடிப்படைச் செய்திகளுடன் 

மெர்வின் ; மேதைகள் வாழ்விலே ; ப . 80 . 


வகைகள் 


66 


அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒரு சிலவற்றைக் 
கொண்டு , அவர் பண்பினை , மேன்மையினைச் சுட்ட முயல்வன 
இதன்பாற்படும் . இவ்வகையின ஓரளவு குறிப்பிடத்தக்க அளவில் 
காணப்படுகின்றன . சான்றாகச் சி . பி . சிற்றரசுவின் மாபெரும் 
வீரர்கள் , மு . உலகநாதனின் தமிழ்நாட்டின் தவப்புதல்வர்கள் 
போன்றவற்றைச் சுட்டலாம் . இவ்வகையினவும் பலதலைவர் 
பற்றிய தொகுப்பு நூலாக அமைகின்றன . 


3. வாழ்க்கைக் குறிப்புகள் 

இதனுள் வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் பிறப்பு முதல் 
நூல் எழுதுங்கால வரையிலான முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் 
பெரும் பாலும் இடம் பெற்றிருக்கும் . அவை விரிவான விளக்கங் 
கள் இன்றிச் சுருக்கமாகக் கூறப்பட்டிருக்கும் . அதனுள்ளும் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் சிறப்பு , பண்பு போன்ற 
வற்றில் குறையேதுமின்றிக் காட்டப்படுதல் தேவையாகிறது . 
இவற்றை வாழ்க்கைச் சுருக்கங்கள் என்றும் கூறலாம் . 

குறிப் 
பான வாழ்க்கை நிகழ்வுகள் , அதிக விளக்கமின்றிக் குறிப்பாகச் 
சுட்டப்படுதலின் வாழ்க்கைக் குறிப்புகள் என இவண் நவிலப் 
பட்டுள்ளது . இவ்வகையின தனி நூலாகவும் , பலரின் வாழ்க்கை 
யைத் தொகுத்துத் தரும் நூலாகவும் அமைகின்றன . பழனியப்பா 
பிரதர்ஸ் பதிப்பகம் வெளியிடும் நாட்டுக்கு உழைத்த நல்லவர் 
வரிசை , அறிவியல் அறிஞர் வரிசை நூல்களையும் , சாகித்திய 
அக்காதெமி வெளியிடும் இந்திய இலக்கியச் சிற்பிகள் நூல் 
வரிசை போன்றவற்றையும் தனி நூலுக்குச் சான்றாக்கலாம் . 
புரவலனின் பேராற்றல் பெற்ற பெண்கள் , அ . குப்புஸ்வாமியின் 
தென்னிந்திய மஹாமஹோபாத்யாயர்கள் வரலாறு போன்றன 
தொகுப்பு நூல்களுக்குக் காட்டாகும் . விரிந்த வரலாற்றினின்றும் 
எழும் சுருக்க வரலாறுகளையும் இவண் இணைத்து நோக்கலாம் . 
மறை . திருநாவுக்கரசின் மறைமலையடிகள் வரலாறு விரிந்த 
நிலையிலும் , சுருக்கமாகவும் வெளிவந்துள்ளது சான்றாகும் . இவ் 
வகையினவும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத் தொகையுள் குறிப் 
பிடத்தக்க சிறப்பிடம் பெற்றுள்ளன . 


4. ஒரு முக வரலாறு 

எந்த ஒரு மனிதருக்கும் பலவகை - வாழ்க்கை நிலைகள் 
அமைகின்றன . அவை பருவ 

நிலைகளின் 

அடிப்படையில் 
அதாவது , ஏதாவது குறிப்பிட்ட கால கட்டத்தினை மட்டும் 
சிறப்பிக்கும் நிலையிலும் தோன்றலாம் . எல் . எஸ் . கரை 
யாளரின் ‘ திருச்சி ஜெயில் எனும் நூல் அவர் வாழ்வில் 1940 


62 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


சிறை 


டிசம்பர் 12 முதல் 1941 மே 23 வரை நிகழ்ந்த 
வாழ்க்கையை மட்டும் நவில்கிறது . பூவை அமுதனின் எண் 
பெருந்தலைவரின் இளமை வரலாறுகள் நூலையும் இதற்குச் 
சான்றாக்கலாம் . 

சிலர் வாழ்வினைப் பல நிலைகளில் நோக்கி ஆராய்தற்கு 
இடம் இருக்கையில் அவற்றுள் ஒன்றினை முதன்மைப்படுத்தி , 
அதனை நோக்கித் தம் நூலைச் செலுத்தலும் உண்டு . இவை 
தலைவரின் இயல்பினை முழுமையாக அல்லாது குறிப்பிட்ட ஒரு 
நிலையில் மட்டுமே தருதலால் ஒருமுக வரலாறு ஆகின்றன . மணி 
மொழியின் கருணைத்தேவன் காந்தி மகான் + , சி . ஞானமணியின் 
எழுத்தாளர் ம . பொ . சி . போன்றன இவ்வகையின . இந்நிலை 
நூல்கள் சிறுபான்மையே எழுந்துள்ளன . 


5. முழுமை வரலாறு 

பாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகையுள் இதுவே சிறப்பிடம் 
பெறுகிறது . ஒருவரைப் பற்றிய முழுமையான கண்ணோட்டத் 
தினை , அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சிகள் எவையும் விடு 
படாமல் , அவரின் பண்புகள் , வெற்றிகள் , தோல்விகள் , 
சாதனைகள் என எவையும் விடுபடாமல் கற்பாருக்கு அவர் 
பற்றிய முழுமையான ஓவியத்தை நல்குவன இதன் பாற்படும் 
இவர் பற்றிய பிறரின் கருத்துரைகளும் இடம் பெறுதலுண்டு . 
வாழ்க்கைத்துணுக்குகள் , வாழ்க்கை அறிமுகம் போன்றவற்றைத் 
தனிப்பாடல்கள் என்றால் இதனைக் காப்பியங்களுடன் ஒப்பிட 
லாம் . இவ்வகை நூல்கள் வாழ்க்கை வரலாற்றிலக்கிய உலகில் 
4. அதற்கு பெருமை பெற்ற பெரியோரின் வாழ்வில் அவர் 

அகிம்சையைப் போற்றி அதன்படி நடந்து காட்டிய சுவை 
யான நிகழ்ச்சிகளை உள்ளத்தைக் கவரக் கூடிய சோகமய 
மான சம்பவங்களை , இந்நூலில் தொகுத்துக் கூறியிருக் 
கிறேன் மணி மொழி ; கருணைத்தேவன் காந்திமகான் ; 

முன்னுரை . 
5 . “ எழுத்துலகில் நாற்பதாண்டுக் காலமாகப் பல்வேறு ஏடு 

களுடன் தொடர்பு கொண்டு நடத்தி , இது வரை ஏறத்தாழ 
எண்பது நூல்கள் வரை எழுதிக்குவித்துள்ள எழுத்தாளர் 
ம . பொ . சியை ஓரளவு ஆய்வு செய்கிறது இந்நூல். எழுத் 
தாளர் என்ற நோக்கில் அவரைப் பற்றியும் அவர் ஆற்றி 
யுள்ள தொண்டையும் அவரிடத்து அமைந்துள்ள பல் 
வேறு சிறப்பு ஆற்றல்களையும் இயன்றவரை படம் பிடித்துக் 
காட்டியுள்ளேன் . சி . ஞானமணி ; எழுத்தாளர் ம.பொ.சி. 
முன்னுரை : 


வகைகள் 


63 


தமிழர் பெருமை கொள்ளும் அளவிற்குச் சிறப்பாகவும் மிகுதி 
யாகவும் அமைந்துள்ளன . ரா . கணபதியின் சுவாமி விவேகானந் 
தர் ; அ . லெ . நடராஜனின் நெப்போலியன் ; சுந்தாவின் பொன்ன 
--யின் புதல்வர் ; உ . வே . சாமிநாதையரின் என் சரித்திரம் ; 
பரணீதரனின் கஸ்தூரி திலகம் ; சோமலெயின் பண்டிதமணி ; 
கௌசிகனின் ராஜாஜி போன்ற பலவற்றை இதற்கு எடுத்துக் 
காட்டுகளாக்கலாம் . 


ஒருவரின் இறப்புப் பற்றி நவிலாதபோது ஏனையன அனைத் 
தும் குறைவின்றி நிறைந்திருப்பினும் அவை முழுமையான 
வரலாறு ஆகுமா என்ற வினா எழலாம் . ஒருவரின் வாழ்வின் 
முடிவில் அவர் உடல் இவ்வுலகை விட்டு மறைகிறது என்பது 
உண்மை . ஆயின் தம் பூதவுடல் மறைந்த பின்னும் வரலாறு 
அறியும் காலம் தொட்டுப் பலர் இன்றும் தம் புகழில் வாழ்ந்து 
கொண்டிருக்கின்றனர் . மரணம் என்பது அத்தகையவரின் 
வாழ்வில் மிகச் சாதாரணமான ஒரு நிகழ்வாகும் . ஒருவர் தம் 
வாழ்நாளிலேயே தம் செயல்களால் மக்களிடையே நிரந்தரமான 
ஒரு சிறப்பிடத்தைப் பெற்றுவிடுகின்றார் . மற்றும் மிக உயர்ந்த 
குறிக்கோளுடன் நீண்ட வாழ்க்கைப் பயணம் செய்து அதில் 
வெற்றி பெற்றவுடன் அவரது வாழ்வும் நிறைவுடையதாகிறது . 
இத்தகையவர்களின் மரணம் என்பது மக்களால் விரும்பப்படாத 
ஒன்றாகவும் அமைகிறது . நூல் எழுந்த தன் நோக்கம் இங்கு 
நிறைவேறியுள்ளதா என்பதே இவண் வேண்டற்பாலது . சிலர் 
தம் வாழ்வின் இறுதிவரை தம் குறிக்கோள் நிறைவேற்றத்திற் 
காகப் போராடிக் கொண்டிருக்கலாம் . சிலர் அதனை நிறை 
வேற்றிய மகிழ்வில் அல்லது திருப்தியில் தம் எஞ்சிய நாட்களை 
ஓய்வுடன் கழிக்கலாம் . எனவே வாழ்க்கை வரலாற்றுத் தலை 
வரின் வாழ்க்கை இறுதிவரை நூல் அமைந்தால்தான் முழுமை 
வரலாறு என்பது தேவையில்லை . தன் வரலாறுகளில் இது 
இடம்பெற இயலாது என்பதுடன் திரு . வி . க . வின் திரு . வி . க . 
வாழ்க்கைக் குறிப்புகள் ; ம . பொ . சி . யின் எனது போராட்டம் 
போன்றன மிகச் சிறந்த முழுமையான வாழ்க்கை வரலாற்று 
நூல்களாக அமைந்திருத்தலும் சுட்டற்பாலது . புதுமை படைக்க 
* விரும்பும் புதின ஆசிரியர்கள் தம் புதின முடிவில் தலைவன் , 
தலைவியரின் நிலை இறுதியில் என்ன என்பதைச் சுட்டாது 
கற்பாரின் ஊகத்திற்கு இடனளித்து நிறைவு செய்வதை இவண் 
இணைத்து நோக்கலாம் . அவற்றை நாம் குறையுடைய புதினங் 


16. இந்துமதி ; பைசா நகரத்துக் கோபுரங்கள் ; திருமகள் நிலை 

யம் ; சென்னை ; 1982 . 


64 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


கள் என ஒதுக்கி விடுவதில்லையாதலின் இவற்றையும் ஏற்றுக் . 
கொள்வதில் தவறில்லை . 


6. வாழ்க்கை ஆய்வுகள் 

ஒருவரின் , வாழ்க்கை நிகழ்வுகளைத் தரவேண்டும் என்ப 
துடன் அவர் பற்றிய உண்மையினை ஆய்தலை நோக்கமாகக் 
கொள்வதும் இதன்பாற்படும் . ம . பொ . சி யின் ஔவை 
யார் ? சோவின் காமராஜை சந்தித்தேன் போன்ற ஒருசில 
நூல்கள் இவ்வாறு அமைகின்றன . ஒருவரைப்பற்றிப் பலவித 
எண்ணங்கள் நிலவுங்கால் அவற்றின் உண்மை நிலை அறிய 
வேண்டும் 

எண்ணம் எழும்போதும் , தன்னுடைய 
நோக்கில் ஒருவர் எவ்வாறு அமைகிறார் என்பதனை உணர்த்த 
விரும்பி வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் ஆசிரியர் தன்னை 
யும் உட்படுத்தும்போதும் இவை 

எழுகின்றன . 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தில் இஃது ஓர் வரவேற்கத்தக்க 
முயற்சியாம் . 


என்ற 


நூலில் 


7. வாழ்க்கை ஒப்பாய்வுகள் 

ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையில் வாழ்க்கை 
அமையினும் , ஏதேனும் ஒரு சில கூறுகளில் ஒன்றுபடுகின்றனர் 
அல்லது ஒரே நோக்கில் இருவேறு பாதைகளை மேற்கொள் 
கின்றனர் . இவற்றினை ஒப்பு நோக்கி அவர்களின் வாழ்க்கை 
வரலாற்றை ஒருங்கே பிணைத்துத் தருதல் இவ்வகையைச் 
சாரும் . காந்தியும் விவேகானந்தரும் ஒரு பரிசீலனை என்று 
வெ . சாமிநாத சர்மாவால் இயற்றப்பட்ட நூல் இதற்குச் 
சான்றாகும் . இவ்வகை மிக அருகியே காணப்படும் ஒன்று 
எனினும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் வளர்ச்சி நிலையில் 
இதனையும் உட்படுத்தலாம் . இவை ஏனைய நூல்களைவிட 
மிகுந்த சுவையை , வாழ்க்கை வரலாற்று இலக்கியத்தைப் படிக்க 
வேண்டும் என்ற ஆர்வத்தினைக் கற்பாருக்கு அளிக்கின்றன 
எனில் மிகையாகாது . 


8. வாழ்க்கைப் புனைவுகள் 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் வாழ்வில் நடந்த , 
உண்மை நிகழ்வுகளின் துணைகொண்டு , படைப்பாளர் தம் 
புலமைத் திறனையும் இணைத்து , கற்பனைப் பாத்திரங்கள் ., 
சூழல்கள் , நிகழ்வுகள் போன்றவற்றைப் படைத்துப் படைப் 
பிலக்கியங்களுடன் ஒத்துத் திகழ்வன இதனுட்படுகின்றன .. 


வகைகள 


65 


வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் உண்மைச் சித்திரத்துடன் 
ஆசிரியர் தம் கற்பனையையும் இணைத்துத் தருவதனால் இவை 
வாழ்க்கைப் புனைவுகளாகின்றன . இரா . பழனிச்சாமியின் 
கவிச் சக்கரவர்த்தி கம்பன் போன்றன இதனுள் அடங்குகின்றன . 
இலக்கியத் தலைவர் ஒரு காலத்தில் உயிருடன் இவ்வுலகில் 
உலவியவர் ; இலக்கியத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளில் சில 
உண்மையின் பாற்படும் என்ற நிலையில் மட்டுமே 

இவை 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்துடன் தொடர்பு கொள்கின்றன , 
நடந்த நிகழ்வுகளையே உயிர்நாடியாகக் கொண்டதும் கற்ப 
னைக்கு இடம் மறுப்பதைக் கொள்கையாகக் கொண்டதுமாகிய 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களோடு இவற்றை ஒப்புக்காண்டல் 
பொருந்துமா என்பது மேலும் ஆய்விற்குரியது . இத்தகையன 
வற்றை ஒதுக்கிவிடுதலால் தவறில்லை எனத்தோன்றுகிறது . 

முன் சுட்டியுள்ள வாழ்க்கைப் புதினத்தினின்றும் இவை 
மாறுபட்டன என்பதும் இவண் கருதற்பாலது . வாழ்க்கைப் 
புதினம் என்பது அமைப்பால் மட்டுமே புனைவியலுடன் ஒன்று 
பட்டு , உள்ளடக்கத்தில் சிறிதும் கற்பனைக்கு அதாவது உண் 
மைக்குப் புறம்பானவற்றிற்கு இடமில்லையாதலின் வேறுபடு 
கிறது . மற்றும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் உயிர் நாடி 
யான உண்மை முதன்மை பெற்று அதனிருந்துப் பிரிக்க இயலா 
வகையில் ஒன்றுபட்டு நிற்கிறது . தமிழில் சிறுவர்களுக்காக 
எழும் வாழ்க்கை வரலாறுகளை இத்தகையனவாகக் கருதுதலும் !. 
சுட்டற்பாலது . 

இத்தகு பல்வேறு பகுப்பு நெறிகள் தமிழிலக்கிய வரலாற்றில் , 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் வளர்ச்சியை, சிறப்பை 
இயம்புகின் றன. 


7. Biographical Novels too are slowly entering this field 

though they are not numerous in number the biographer 
here tries to present the life history in the form of a 
novel . He exhibits the story of his individual in a series 
of dramatic episodes each presenting some crisis os. 
triumph and af the same time gives a moral value . Kuraj 
vali Anna by Canmuka Cupré -maniyam is a very good 
example to this type of biography . Almost all the 
fictionalised biographies written for little children come 
under the classification , 
Grace selvaraj, P.747 . 
த . வா . வ . -5 


பொருண்மை 


தமிழ் இலக்கிய வகைகள் தம் உள்ளடக்கத்தினை , பொருண் 
மையினைக் கொள்ளும் முறையில் இரு நிலைகளைக் காண்கின் 
றோம் . ஒன்று தமக்கென்று தனித்த பொருண்மையினைக் 
கொண்டிலங்குதல் . தூது , மடல் , உலா போன்றவற்றைச் சான் 
றாக்கலாம் . மற்றொன்று பொருள் வரையறை இன்றி எப் 
பொருண்மையின் மீதும் எழுதலாகும் . பதிகம் , அந்தாதி 
முதலானவை காட்டுகளாகின்றன . உரை நடையிலக்கியங்களுள் 
புனைவாக 

அமைவன தமக்கென வரையறுத்த பொருண்மை 
யைக் கொள்ளவில்லை . புனைவிலியாக இயல்பாக அமைவன 
பொருள் வரையறை பெறுகின்றன . அவ்வகையில் வாழ்க்கை 
வரலாறும் ஒருவரின் வாழ்வின் நிகழ்ந்த நிகழ்வுகளின் இலக்கிய 
ஆக்கம் என்ற பொருண்மையின் மீது எழுந்துள்ளது . பொருளால் 
பெயர் பெறும் இலக்கிய வகைகளுள் ஒன்றாகவும் வாழ்க்கை 
வரலாறு அமைகிறது . 
ட இலக்கிய உருவாக்கத்தில் அதன் உள்ளடக்கம் (உள்ளீடு , 
பொருண்மை , 

இலக்கியப் பொருள் ) சிறப்புப் பெறுகிறது . 
இலக்கியத்தின் கருத்தினையோ ( Theme ) , நோக்கத்தினையோ 
( aim ) உணர்த்துவதாக , நூல் முழுமையும் அதனோடு தொடர் 
புடைய நிகழ்ச்சிகளாக அல்லது எண்ணங்களாக அல்லது செய்தி 
களாகப் புலவர் படைத்து மொழிவனவற்றை உள்ளடக்கம் 
எனக் கொள்ளலாம் .) எனவே பொது நிலையில் இலக்கியப் 
பொருள் ( Content ) என்பது , ஏதேனும் ஒரு நோக்கத்தின் அடிப் 
படையில் , தாம் விரும்பிய தலைமை மீது அந்நோக்கம் புலப்படு 
மாறு படைப்பாளரால் அமைக்கப் படும் நிகழ்ச்சிகள் அல்லது 
செய்திகள். அல்லது , எண்ணங்கள் அல்லது இவற்றின் இணைவு 
எனக்கருதலாம் . இவ்விலக்கியப்பொருண்மை வாழ்க்கை வரலாற் 
றிலக்கிலக்கியங்களில் அறுதியிடப்பட்டிருப்பதால் அவற்றை 
இனஞ்சுட்டும் முயற்சி இவண் மேற்கொள்ளப் பட்டிருக்கிறது . 


பொருண்மை 


67 


இவ்விலக்கியத்திற்கென்று அமையும் தனித்த பொரூண் 
மையை முதன்மை பொருட் கூறுகள் ., துணைப் பொருட் கூறுகள் 
என இருவகைப் படுத்தலாம் . நூலுக்கு இன்றியமையாததாகத் 
தேவைப்படும் பொருட் கூறுகளை முதன்மை பொருட் கூறுக 
ளாகவும் , நூலின் சிறப்பினை மேம்படுத்து தற்காக , அமையும் 
ஏனை யவற்றைத் துணைப் பொருட்கூறுகள் என்றும் கொள்ள 
லாம் . பல அணுக்கள் இணைந்து ஓர் உருவம் தோன்றுதல் 
போன்று , பல பொருட் கூறுகள் இணைந்து ஒரு பொருண்மையை 
உருவாக்குகின்றன . ஒருவரின் வரலாறு என்பது இங்குப் 
பொருண்மையாக , இவ்விலக்கிய பொருளாக அமைய , அவ் 
வரலாற்றை உருவாக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் , செய்திகள் , 
குறிப்புகள் - போன்றன பொருட் கூறுகளாகின்றன . 
பொருட் கூறுகள் அனைத்தும் ஒரே நூலுள் இடம் பெற்றி 
ருக்கத் தேவையில்லை . நூற்றலைவரின் இயல்பிற்கேற்ப இக் 
கூறுகளுள் பொருந்துவன நூலுள் அமைகின்றன . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்துள் அமையும் பொருட் 
கூறுகளைக் கீழ்கண்டவாறு அட்டவணைப் படுத்திக் காட்ட 
லாம் . அவற்றின் விளக்கங்கள் பின் தொடர்கின்றன . 


பொருண்மை 
. 


68 . 


முதன்மைபொருட் 

கூறுகள் 


துணைப்பொருட் 
, 
கூறுகள் 


1.அடிப்படைச்செய்திகள் 


1. 
காப்பு 
, 
கடவுள் 
வாழ்த்து 


2. 
நூற்பயன் 


2.அறிமுகம் 

நிறைவேற்றத்திற்குரியநிகழ்வுகள் 

எதிர்கொள்ளும்மனநிலை 
3. 
வாழ்க்கை 
இலக்கு 
, 
மேற்கொள்ளும் 
முயற்சி 

J 
நிறைவேற்றம் மனநிலை இயற்கை பெற்றோர் 


3. 
நூலாசிரியர் 
நாற்றலைவர் 

தொடர்பு 
. 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


4. 
பிறந்தகாலக்கணிப்பு 
( 
சாதகம் 
) 


4.சூழல்(ஏது)மாற்றார் 


5. 
மரபுவழிப்பட்டியல் 


(நிகழ்ச்சி 


காட் 


6.தொடர்புதொண்டோர். 


விபத்து திருப்புமுனை 


7. 
வாழ்த்து 


5. 
பண்பு 


8. 
பின்னிணைப்பு 


6 
,பழக்கவழக்கங்கள் 
7. 
பட்டறிவு 


பொருண்மை 


8. 


துறைசெய்திகள் 


9. 


மொழிகள் 
} 
அருள் 
மொழிகள் 
10. 
மதிப்புரை 
} 
பரிசு 


பாராட்டுரை 


11. 
வாழ்க்கை 
முடிபு 


12. 
ஆசிரியர் 
இடையீடு 


13.முக்கியநிகழ்வுவரிசை 


14. 
செவிவழிச் 
செய்திகள் 


15. 
காலக் 
குறிப்பு 


* 


70 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


முதன்மை பொருட்கூறுகள் 
1 , அடிப்படைச் செய்திகள் . 

தலைவரின் பிறப்பு , ஊர் , பெற்றோர் , பெயர் முதலியன 
அடிப்படைச் செய்திகளாக இவண் குறிக்கப்படுகின்றன . இவை 
நூலின் தோற்றுவாயாக அமைகின்றன எனவும் கொள்ளலாம் . 
இவை நூலின் இயல்பிற்கேற்ப விரிந்தோ அன்றிச் சுருக்க 
மாகவோ அமைகின்றன . மற்றும் வாழ்க்கை வரலாற்றுத் தலை 
வர் காலத்தால் மிக முற்பட்டவராகி இவை தொடர்பான குறிப்பு 
கள் அறியப்படாமலோ அன்றி ஐயத்திற்கிடமாகவோ உள்ள 
நிலையில் மட்டுமே இவற்றை நூலுள் காணலரிது . ஒரு தொட 
ருக்கு எழுவாய் போல வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களுக்கு 
இவை அமைகின்றன எனலாம் . 

பலர் வரலாறுகளின் தொகுப்பாக அமையும் நூல்களில் இக் 
குறிப்புகள் பெரும்பாலும் குறுகிய அளவில் அமைகின்றன . 
இத்தாலி நாட்டில் போலோனோ என்னும் நகரம் செய்த 
புண்ணியப் பேற்றால் தோன்றியவர் மார்க்கோனி . கி . பி . 1874 
ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 24 ஆம் நாளில் வானொலி கண்ட . 
அறிஞர் பிறந்தார் . அவர் தம் தந்தையார் சினோர் மார்க் 
கோனி என்பவர் . அவர் இத்தாலியில் செல்வக் குடும்பத்தைச் 
சேர்ந்தவர் . சினோர் மார்க்கோனி தாம் பாடுபட்டுத் தேடிய 
செல்வத்தைக் கொண்டு சீரும் சிறப்பும் நிறைந்து வாழ்வாங்கு 
வாழ்ந்து வந்தார் . அவர் தம் மூத்த மகனார் அல்போன்ஸ் 
என்பவர் . இளையவரே குக்லியல்மோ மார்க்கோனி என்பது 
போன்று நீண்ட வண்ணனைகளின்றிச் சுட்டிச் செல்லலாக 
அவை நிற்கின்றன . இக்குறிப்புகள் சில அத்தியாயங்களைக் 
கொண்டதாக விரிந்த நூல்களில் அமைகின்றன . சுந்தாவின் 
பொன்னியின் புதல்வர் நூல் கல்கி பற்றிய இக்குறிப்புகளை , 
கல்கி என்ற பெயர் , மற்ற புனை பெயர்கள் , பிறந்த ஊர் , பிறந்த 
காலம் என நான்கு அத்தியாயங்களில் 30 பக்கங்களில் விரிவாக 
எடுத்தியம்பக் காணலாம் . 

உ . வே . சாமிநாதையரின் என் 
சரித்திரம் இதனினும் விரிவாக , எங்கள் ஊர் , என் முன்னோர் 
கள் , என் பாட்டனார் , சில பெரியோர்கள் , கனம் கிருணையர் , 
என் தந்தையார் , குருகுல வாசம் , கிருஷ்ண சாஸ்திரிகள் , எனது 
பிறப்பு என எண் அத்தியாயங்களில் தருகிறது . பெருங்காப் 
பியங்களோடு ஒத்தெண்ணத்தக்கதாக இப்பகுதிகள் அமைகின் 
றன எனலாம் . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் பண்பு 
நலத்திற்கு இவ் இயற்கைச் சூழல் எந்த அளவிற்குக் காரண 


1. புதுமை கண்டவர் ; ஜெயா அருணாசலம் ; பக் . 8-9 . 


பொருண்மை 


71 . 


சு 


மாயிற்று எனக்காண இந்நீண்ட பகுதிகள் துணை நிற்கின்றன , 
மற்றும் தன் வரலாறுகளில் வரலாற்றுத் தலைவரோடு உள்ளம் 
ஒன்றிய நிலையில் இவை விரிவாக அமைகின்றதற்கும் 
வாய்ப்புள்ளது . 

சிறுபான்மை தனித்த வரலாறுகளில் இரவிவர்மா இந்த 
வீர சிளிமானூர் மரபில் 1948 ஏப்ரல் மாதம் 29 ஆம் நாளன்று 
புகழ் பெற்ற அரண்மனையில் பிறந்தார் . தாயார் பெயர் உமா 
அம்பாபாய் . தந்தை பெயர் பட்டாதிரி என்பது போன்று மிகச் 
சுருக்கமாக அமைந்து விடுதலுமுண்டு . வரலாற்றாசிரியருக்கு 
இவைபற்றிய குறிப்புகள் மிகச் சிலவாகக் கிடைத்தமை அல்லது 
இவையே போதுமானது என்ற எண்ணம் இதற்குக் காரண 
மாகின்றது . 
2. அறிமுகம் 

நூற்றலைவர் யார் என்பது பற்றிய அறிமுகம் கற்பாருக்கு 
இன்றியமையாததாகிறது . எனவே இதுவும் நூலின் மிகச் சிறப் 
புடைய கூறுகளுள் ஒன்றாகிறது . மூவகையாக இவ்வறிமுகம் 
நிகழ்வதை வாழ்க்கை வரலாற்றிலக்கிய நூல்கள் தெளிவுறுத்து 


கின் றன . 


பொது நிலையில் அவர் வாழ்வில் நடந்த மிகச் சிறப்பான 
நிகழ்வு ஒன்றினைக் கூறி அதன் மூலம் வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவரை அவர் பெருமை துலங்குமாறு அறிமுகப்படுத்தும் 
போக்குப் பரவலாக அமைகிறது . பள்ளிக் கூடம் விட்டதும் 
அவ்ன் நேராக வீட்டுக்கு வரமாட்டான் . காடு மேடுகளில் சுற்றிக் 
கொண்டே திரிவான் . வண்டு , வண்ணாத்திப்பூச்சி , விட்டில் , 
வெட்டுக்கிளி - இப்படிப்பட்ட பூச்சிகளைப் பிடிப்பதில் அவனுக்கு 
அளவில்லாத ஆனந்தம் . அந்தப் பூச்சிகளைப் பிடித்து வீட்டுக்குக் 
கொண்டுவருவான் . அவை எப்படி இருக்கின்றன . என்ன என்ன 
செய்கின்றன , எது எதைத் தின்கின்றன என்றெல்லாம் கவனிப் 
பான் .........இப்படிச் சிறுவயதிலே பூச்சிகளைப் பற்றி ஆராய்ச்சி 
செய்துவந்த சிறுவன் தான் ஒரு காலத்தில் உலகம் போற்றும் 
பெரிய விஞ்ஞானி ஆகிவிட்டான் . பூச்சி புழுக்களைப் பற்றியும் 
தாவரங்களைப் பற்றியும் மனிதர்களைப்பற்றியும் அவன் பலபுது 
உண்மைகளைக் கண்டு பிடித்தான் . ‘ மந்தியிலிருந்து மனிதன் 
வந்தான் என்ற உண்மையை உலகுக்கு எடுத்துச் சொன்னவனே 
அவன் தான் ! அவன் பெயர் . சார்லஸ் ராபர்ட் டார்வின் . * 
என்பது போன்று சுவைபட அவை அமைகின்றன . 
2. இரவிவர்மா ; வித்தகன் ; ப . 28 . 
3. சின்னஞ் சிறு வயதில் ; அழ . வள்ளியப்பா ; பக் . 31 - 32 . 


72 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


" அப்போதே அவருக்குத் தலையில் நரைபுரை போட்டிருந் 
தது . வாழ்க்கை நெருப்பில் அடிப்பட்டுக் காய்ந்த முகம் ,. வய 
துக்கு மீறிய முதுமை , நோஞ்சான் உடம்பு , தொளதொளத்துத் 
தொங்கும் வெள்ளைக் கதர் ஜிப்பாதான் உடம்பின் சோனித் 
தன்மையை மூடி மறைத்திருந்தது . அவரது தோற்றம் பற்றிக் 
குறிப்பிடும் போது கண்களைப் பற்றிக் குறிப்பிட்டாக 
வேண்டும் . அந்தக் கண்கள் ஓர் அசாதாரணமான ஒளி நிறைந்த 
கண்கள் . தீராத ஏக்கமும் பித்தமும் ஒளியும் தீட்சண்யமும் 
தென்படும் கண்கள் . அந்தக் கண்களை வெகு நேரம் பார்க்க 
முடியாது . பார்க்கிறவர்களின் கண்களைச் சீக்கிரம் உறுத்தி 
விடும் கணகள் அவை . ஆழக் குழிக்குள் அமிழ்ந்து கிடந்தாலும் 
தெறித்துச் சிதறும் ஒளியும் வேகமும் கொண்ட கண்கள் அவை . 
அவரை அறியாதவர்கள் முதலில் அவர் கண்களைச் சந்தித்தால் , 
அது அவர்களுக்கு ஏதோ ஓர் இனந்தெரியாத அச்சத்தை எழுப்பி 
விடும் என்று கூடச் சொல்லலாம் என்பது போன்று உருவ 
வருணனைகள் இடம் பெறல் இரண்டாம் வகை . இத்தகு உருவ 
வருணனைகள் ஓரளவே காணப்படுகின்றன . அதிலும் உடன் 
காலத்தவராகவும் , உடன் பழகியவராகவும் இருக்கும் பொழுதே 
மிகுதியாக அமைகிறது . 


இவ்விரு நிலைகளுமின்றி நேரடியாகவே இந்த ஆறாவது 
குழவியே பிற்காலத்தில் தமிழ்க் கடலாக விளங்கியது ; தமிழ்த் 
தென்றலாக வீசியது ; தமிழ் ஓவியமாய் மிளிர்ந்தது ; நடமாடும் 
பல்கலைக் கழகமாய்க் காட்சி தந்தது ; சமரச சன்மார்க்க மணம் 
வீசியது ; வாய்மையும் , தூய்மையும் , எளிமையும் , தொண்டும் 
ஓர் உருக்கொண்டாலென்னத் தோன்றியது ; திரு . வி . க . எனும் 
பெயர் பெற்றது என்பது போன்று புகழுரைகளுடன் அறிமுகப் 
படுத்து தலை மூன்றாம் வகையாகக் கொள்ளலாம் . இந்நேரிடை 
அறிமுகம் புகழுரைகளின்றி இயல்பு நிலையில் “ புதுவை மாநிலத் 
தில் தமிழாசிரியர் பணியேற்றிருந்தவருட் பலர் புலமை சான்ற 
பெருமக்களிடம் முறையாகத் தமிழ் பயின்று முத்தமிழ் வித்தக 
ராய் விளங்கினர் . அத்தகையாருள் ஒருவரே நம் குமாரசாமி 
செட்டியார் . சுந்தரக் குமரன் என்னும் புனைப்பெயர் கொண்ட 
இவரைப்பலரும் செட்டியார் என்றே சிறப்பாகக் குறிப் 
பிடுவார் . எனவும் அமைதலுண்டு. 


6 


4. புதுமைப்பித்தன் வரலாறு ; ரகுநாதன் ; பக் . 199 - 200 . 
5. திரு . வி . க . வாழ்வும் தொண்டும் ; சக்திதாசன் சுப்பிரமணி 

யன் ; ப . 18 . 
6. புதுவைப் புகழ் மணிகள் ; மன்னர் மன்னன் ( தொகு ) ; ப . 32 . 


பொருண்மை 


13 


தன் வரலாறுகளில் பெரும்பாலும் இத்தகு அறிமுகங்களைக் 
காணலரிது . நூலாசிரியர் என்ற நிலையிலேயே இவ்வறிமுகம் 
அமைந்து விடுகிறது எனலாம் . 


3. வாழ்க்கை இலக்கு 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் வெற்றி முகத்தினைப் 
படிப்படியாகக் காட்டிக் கொண்டே செல்லுதல் இவ்விலக்கியத் 
தின் உயிர் நிலையாக அமைகிறது . வாழ்க்கை இலக்கு என்று 
இதனைக் குறிப்பிடலாம் . நூலின் பெரும் பகுதியைத் தன்னுட் 
கொண்டதாகவும் இஃதமைகிறது . வரலாற்றுத் தலைவரின் 
நோக்கம் அல்லது கொள்கை நிறைவேற்றம் , கொண்ட முயற் 
சியில் வெற்றி , தோல்வி என்பனவாக இவ்விலக்கு அமைகிறது . 
இதனைச் சுற்றியே இவர்தம் வாழ்வு நிகழ்வுகளும் நிகழக் காண் 
கிறோம் . 

சமயப்பணியில் ஈடுபட்ட சுவாமி விவேகானந்தரின் வரலாறு , 
உலகில் இந்து சமயத்தின் பெருமையை நிலை நாட்டிய உயர்ச் 
சியை முன்னிட்டே வளர்ந்து செல்கிறது . திரைப்படத் துறையில் 
வெற்றிகண்ட ஏ . வி . மெய்யப்பனின் வரலாறு அத்துறையில் 
உயர் நிலை அடைய அவர் மேற்கொண்ட முயற்சிகளைச் 
சுற்றியே சுழல்கிறது . ஓவியக்கலைஞர் இரவிவர்மாவின் வரலாறு 
அவர் அத்துறையில் ஆற்றிய அரும் பெரும் சிறப்புகளையே 
--காரண காரியத்தோடு நவில்கிறது . புதுமைப் பித்தன் வரலாறும் 
இலக்கிய உலகில் அவர் புதுமைப் பித்தனாக மலர்ந்து மணம் 
வீசியதையே காட்டுகிறது . மாவீரன் நெப்போலியன் தன் கனவை 
நினைவாக்க கொண்ட பெருமுயற்சியே அவர் வரலாறாகக் 
கனிந்துள்ளது . உ . வே . சாமிநாதையரின் தமிழார்வத்தையும் , 
தமிழ்ப்பணியையும் தவிரப் பிறவற்றை அவரின் வாழ்க்கை 
வரலாற்றில் பெறலரிது . இதுபோன்றே ஒவ்வொரு அறிவியல் 
அறிஞரும் தம் கண்டுபிடிப்புகளுக்கு நடத்திய போராட்டமே 
அவர் தம் வாழ்வாக , வரலாறாக வடிக்கப்பட்டுள்ளது . இவ் 
வாறு வரலாற்றுத் தலைவர் எத்துறையைச் சார்ந்தவரோ அத் 
துறையில் அவர் பெற்ற வெற்றிகள் , கண்ட முன்னேற்றங்கள் , 
சிறப்பித்தமை போன்றவையே அவர் தம் வாழ்வில் முதன்மை 
பெற்றமையக் காண்கிறோம் . அத்துறையினின்றும் பிரிக்க 
வியலாதவாறு அவர் அதனுடன் கலந்து நிற்கின்றார் . 

ஒவ்வொரு துறையின் வரலாறு என்று ஒன்று எழும் 
பொழுதும் அவரவர்க்குரிய இடம் அங்கு ஒதுக்கப்பட்டிருத் 
தலையும் இவண் நினைவுகூரலாம் . தமிழ்ப் பதிப்பு வரலாறு 
வரும் பொழுது அங்கு உ . வே . சாவைப் புறக்கணித்தோ , தமிழ்ச் 


74 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


எனவே 


சிறு கதை வரலாறு படைக்கும் பொழுது புதுமைப் பித்தனைத் 
தவிர்த்தோ வரைந்தால் அது முழுமை பெறாதது போன்றதே 
அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளில் அவர் சார்ந்த துறை நிகழ் 
வுகளே முதன்மை இடம் பெறுதலும் ஆகும் . சுருங்கக் கூறின் 
ஒருவரது 

வாழ்க்கைப் பயணம் அவர் ஏற்றுக் கொண்ட 
துறையுடன் இணைந்தே நடைபெறுகிறது என்பது 

இங்கு 
வெளிப்படை . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் வாழ்க்கை இலக்கை 
நோக்கியே அமையும் நிகழ்வுகள் அனைத்தும் வரலாற்றுத் தலை 
வருக்கு வெற்றியைத் தருவனவாகவே அமைகின்ற எனல் பொருந் 
தாது . இறுதி வெற்றியைப் பெறுமுன் இடையிடையே தோல்வி 
களும் , பின்னேற்றங்களும் , பெரும் இடையூறுகளும் நேர்தல் 
இயற்க்கை . இவற்றை யெல்லாம் வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவர் எங்ஙனம் எதிர் நோக்கி வெற்றிகண்டார் என்பதனை 
யும் அந்நிகழ்ச்சிகள் கற்பாருக்குக் காட்டுகின்றன . 
வாழ்க்கை இலக்கினை நிறைவேற்றுதற்குரிய நிகழ்வுகள் இவ் 
வாறு பலதரப்பட்டனவாக அமையக் காண்கிறோம் . 

இலக்கியப்பணியில் ஈடுபட்டிருந்த கல்கிக்கு ஆனந்த விகடன் 
இதழிலிருந்து விலகியமை ஒரு இடையூறு அந்நிகழ்ச்சி கல்கியின் 
வாழ்வின் ஓர் சிறப்பிடம் கொண்டுள்ளமையை , " விகடனைவிட்டு 
கல்கி விலகிய காலத்தில் பத்திரிகைகளின் உழைக்கும் எழுத் 
தாளர்களின் பாதுகாப்புக்கான சட்டம் ஏதும் உண்டாகியிருக்க 
வில்லை . ஒன்பது வருடகாலமாய் விகடனின் வளர்ச்சியையே 
வாழ்க்கை லட்சியமாய்க் கொண்டு , அதற்குச் சீரும் சிறப்பும் 
பேரும் பெருமையும் தேடிக் கொடுத்த கல்கிக்கு , கடைசி மாதச் 
சம்பளத்தை மட்டும் கொடுத்துக் கணக்குத் தீர்த்து விட்டார் 
வாசன் . அதன் மூலம் அவர் புலப்படுத்தியது என்ன ? பணக்கடுத் 
தம் அல்ல . கல்கியின் மீது அப்போது கொண்ட மனக் கடுத்தமே ! 

... கல்கியின் கற்பனைக் கதைகளில் மட்டுமல்லாமல் , 
அவருடைய வாழ்க்கைக் கதையிலும் விதியின் வினைகள் 
உண்டு . விகடனிலிருந்து அவர் விலகும்படி நேர்ந்தது அவற்றிலே 
ஒன்று . அப்படி நேர்ந்திரா விட்டால் அவருடைய தனிச்சிறப்பு 
வாய்ந்த புனைபெயரை மகுடமாய்க் கொண்டே தனியான 
தொரு பத்திரிகை 

பத்திரிகை தோன்றியிருக்க முடியுமா ? அரசியல் , 
இலக்கியம் , மற்றும் நற்கலைகள் முதலிய துறைகளில் , தனிப் 
பெரும் இயக்கங்களும் சாதனைகளும் நிகழ்ந்திருக்க முடியுமா ? 
என விளக்குகிறார் அவரின் வரலாற்றை வரைந்தவர் . ஒவ் 

: 
வொருவர் வரலாற்றிலும் இத்தகையனவற்றைக் காணலாம் . 
7 : பொன்னியின் புதல்வர் ; சுந்தா ; ப . 489 . 


பொருண்மை 


75 


தம் வழியில் ஏற்படும் இடையூறுகளை அல்லது ஏற்றங்களை 
நேர் கொள்ளும்பொழுது வரலாற்றுத் தலைவர் கொள்ளும் 
மனநிலையும் இதனுடன் கருதத்தக்கது . தன் குழந்தைப் பருவத் 
திலேயே கேட்கும் , பார்க்கும் , பேசும் திறன் இழந்த ஹெலன் 
கெல்லர் , பின்னாளில் மனித சமுதாயத்தில் அங்கக் குறைபாடுள் 
ளோர்க்கு உய்யும் வழிகாட்டிய சீர்திருத்தவாதியாக ஒளி 
வீசியவர் . இவர் ஊனமுற்ற ஆரம்ப நாட்களில் கொண்ட 
மனநிலையை , ஹெலன் வளர வளர , தன் மனதில் எழும் 
எண்ணங்களை வெளியில் தெளிவாகத் தெரிவிக்க வேண்டும் 
என்ற அவாவும் கூடவே வளர்ந்தது . அவள் பயன்படுத்திய 
அடையாளங்கள் போதிய தெளிவுடனில்லை . சில வேளைகளில் 
தான் நினைத்ததைச் சொல்ல முடியாமல் அவதிப்பட்டாள் . 
அப்பொழுது ஆத்திரமும் எரிச்சலும் அதிகரித்தன . கண்ணுக்குப் 
புலனாகாத சில கைகள் தன்னைப் பிடித்துச் சிறைப்படுத்தி 
யிருப்பது போன்ற உணர்ச்சி அவளை அழுத்தியது . அந்தச் 
சிறையிலிருந்து விடுபட வெகுவாய்ப் போராடினாள் . ஆனால் 
பயன் இல்லை . ஆயினும் தோல்வியை ஏற்றுக் கொள்ளவும் 
அவள் மனம் இசைய வில்லை . அதனால் உடல்சோர உள்ளம் 
துவள அழத்தொடங்கி விடுவாள் . அம்மா அருகில் இருந்தால் 
ஹெலனை அணைத்து ஆறுதல் கூறுவாள் . வரவர இந்த 
உணர்ச்சிப் போராட்டம் அதிகரித்தது என விளக்குவர் . 


கொண்ட நோக்கிற்கு எதிராக அமைவனவற்றைத் தகர்க்க 
ஒவ்வொருவரும் முயலுதல் இயல்பு . அம் முயற்சிகளாக வரலாற் 
றுத் தலைவர் பின்பற்றியனவற்றையும் படைப்பாளர் தம் 
நூலுள் சிறப்பிக்கின்றனர் . “ இப்படி அடுத்தடுத்துக் குறுகிய 
காலத்தில் மூன்று படங்கள் எடுத்து நஷ்டம் அடைந்தவுடன் 
நான் இந்தத் துறையைவிட்டு விலகிவிடுவேன் எனச் 

சிலர் 
நினைத்திருக்கலாம் . இந்தத் தோல்விக்குக் காரணம் என்ன 
என்பதை ஆராய்ந்தேன் . நமக்கு என்று ஒரு ஸ்டுடியோ இல்லா 
ததுதான் ; நடிகர்களையும் மற்றவர்களையும் அழைத்துக் 
கொண்டு இனி கல்கத்தா , பாம்பே என்று போகக் கூடாது . 
இங்கேயே ஒரு ஸ்டுடியோவை ஏற்படுத்திவிட்டால் இந்தக் 
குறைகளை அகற்றிவிடலாம் என்று தோன்றியது . நண்பர் 
களுடன் கலந்து பேசினேன் .. டுமாரோ இஸ் நோ குட் - நல்லதை 
நினைக்கிறபோதே செய்துவிட வேண்டும் . எந்தக் காரியத்தை 
யும் பென்டிங்காக வைக்க எனக்குப் பிடிக்காது .......... நமக் 
கென்று ஒரு ஸ்டுடியோ...அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் 


8. ஹெலன் கெல்லர் ; டெய்சி இராமையா ; ப . 15 . 


76 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தோன்றியவுடன் எனக்கு அதில் ஒரு வேகமும் வந்துவிட்டது 
எனும் பகுதியைக் காட்டாக்கலாம் . ? 

இடையூறுகளை வெட்டி முறித்தற்கு வரலாற்றுத் தலை 
வருக்குப் பிறரின் துணை 

கிடைத்தலும் உண்டு . புதுவை 
நகரில் , ஆங்கில அரசின் அடக்கு முறையால் , தம் பத்திரிகைத் 
தொழிலைப் பிரிந்திருக்க நேர்ந்தது பாரதிக்கு . ஆனால் , தடை 
பட்ட எழுத்துப்பணி மீண்டும் தொடர்ந்ததை 

“ அந்த 
வெறுமைபடர்ந்த 
வேளையில்... 
மண்டயத்து ஆச்சாரியார் 
மருந்து கொண்டு வந்தார் . 
இந்தியா பத்திரிக்கையின் 
அச்சு இயத்திரங்களை 
அள்ளிக் கொண்டு வந்து 
புதுவையில் அவர் 
பதியம் போட்டார் . 
பாரதி 
குதூகலத்தில் குதித்தான் ; 
முண்டாசு வானத்தை 
முட்டியது . 
வறண்ட பாலாற்றில் 
கங்கையே வந்ததாய்க் 
களித்தான் 
தேக்கிவைத்த தாகம் 
மடை உடைத்தது . 
ஆனந்த அவசரத்தில் பேனாவின் முள் 
மூடியைத் துளைத்துக் கொண்டு 
துருத்தியது . 
புதுவையிலிருந்து 
புதிய இந்தியா 

புறப்பட்டது . 
என்பதால் 10 அறிகிறோம் . 

நோக்க நிறைவேற்றம் எவ்வித இடையூறுமின்றிச் செவ்வனே 
முடிதலும் உண்டு . மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 
யவர்களிடம் தமிழ் பயில விரும்பிய உ . வே . சாமிநாதையர் , 
9. எனது வாழ்க்கை அனுபவங்கள் ; ஏ . வி . எம் ; பக் . 18-19 . 
10. கவிராஜன் கதை ; வைரமுத்து ; பக் . 128-129 . 


பொருண்மை 


பலவகையான 


பல்வேறு முயற்சிகளுடன் அவரைக் கண்டபொழுது அவரால் 
மாணாக்கராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை இவண் சான்று 
காட்டலாம் . அதனால் தாமடைந்த மகிழ்வை , " பிள்ளையவர் 
களுடைய மாணாக்கர் கூட்டத்தில் நாமும் சேர்ந்து விட்டோ . 
மென்ற நினைப்பு . எனக்கு ஒருவகையான பெருமிதத்தை உண் 
டாக்கியது , அன்று இரவு நானும் என் தந்தையாரும் ஆலையத் , 
திற்குச் சென்று ஸ்ரீ மாயூரநாதரையும் அபயாம்பிகையையும் , 
தரிசித்து வந்தோம் . இராத்திரி முழுவதும் எனக்குத் தூக்கமே . 
வரவில்லை . என் உள்ளத்தில் பொங்கி வந்த சந்தோஷ உணர்ச் 
சியினால் அமைதியில்லாமல் 

காட்சிகளைக் 
கற்பனை செய்து பார்த்தேன் . இனி நமக்கு ஒரு குறைவும் , 
இல்லை என்ற நம்பிக்கை என் அந்தரங்கத்திலிருந்து ஒளிவிட்டு , 
வந்தது என்று காட்டுகிறார் .11 

வாழ்வில் தம்முடைய வாழ்க்கை இலக்கினை எட்டிப் 
பிடிப்பவரும் உண்டு . ஏமாறுபவரும் உண்டு . ஏமாறுபவர் 
களும் இறுதிவரை துணிந்து அதற்காக மேற்கொண்ட போராட் 
டங்களாலாயே வரலாற்றில் அழியா இடம் பெற்று விடுகின்ற 
னர் . அவர்கள் அதற்காக வாழ்ந்த வாழ்க்கையே அவர்களை 
யும் வெற்றி வீரர்களாக உலகைக் கருதச் செய்கிறது . வெற்றி 
பெற்றவர்க்குரிய மதிப்பினையும் சிறப்பினையும் நல்குகிறது .. 
நெப்போலியனின் வாழ்க்கை இதற்கு மிகச் சிறந்த சான்று , 
தன்னை முதல்வனாகக் கொண்டு அரச பரம்பரை ஒன்றை நிறுவ 
நெப்போலியன் பெரிதும் ஆசைப்பட்டான் . அது இயலவில்லை . 
வஞ்சனையால் சிறைக் கைதியாகி அல்லலுற்று ஆற்றாது மடிந்த 
நிலை கேட்போரை நெக்குருக வைக்கும் . “ நெப்போலியனைச் 
சிறை வைத்த இடம் ஐம்பது ஆண்டுகளாகக் குதிரை லாயமாக 
இருந்த இடம் . துரிதப்படுத்தி அதை வாசஸ்தலமாகச் செய்து , 
சீர்படுத்தினார்கள் . இங்குத் தற்காலிகமாக அமைத்த மர 
வீட்டில் , இரு சிறு அறைகளில் சக்கரவர்த்தி நெப்போலியன் . 
வசித்தான் . ஒரு சாய்வு நாற்காலி , இரண்டு நாற்காலி , கை . 
கழுவும் பாத்திரம் ஒன்று இவையே அங்கு இருந்த தளவாடச் 
சாமான்கள் . இந்த அறைகளில் எலிகளின் நடமாட்டம் அதிகம் ; 
குதிரைகளையும் மனிதர்களையும் இடையிடையே அவை 
கடிப்பது உண்டு . கோழி முதலிய வீட்டுப் பறவைகளையும் , 
அவை கொல்வது உண்டு என்று அவன் வாழ்வின் இறுதிநிலை 
காட்டப்படுகிறது .12 அவன் பருவுடலுக்கு வந்த இந்த இழி 
நிலை அவன் பெற்ற புகழுக்குச் சிறிதும் ஊறு விளைக்க வில்லை . 
மாறாகக் கூட்டியது என்றே கூறவேண்டும் . இதுபோன்றே , 
11. என் சரித்திரம் ; உ.வே. சாமிநாதையர் ; ப . 164 . 


18 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
சுல்தானா ரஸியாவின் வாழ்வும் அமையக் காணலாம் ( மானம் 
காத்த மங்கையர் ) . 

தம் எண்ணம் ஈடேறக் காணும்பொழுது ஒருவர் அடையும் 
ஆனந்தத்தையும் , பெருமிதத்தையையும் வாழ்க்கை வரலாற்றா 
சிரியர்கள் சுட்டுவதை இதனுடன் இணைத்து நோக்கலாம் : 
விடுதலை இந்தியாவைக் காணவிரும்பி அதற்குத் தம் பங்கினை 
அளித்த கல்கி , இந்திய விடுதலையை நேரில் கண்ட இன்பத்தை, 
அவர் வரலாற்றைப் படைத்த சுந்தா காட்டுகிறார் . ஆனந்த 
நகரம் என்று அதைக் கல்கி வர்ணித்து அதையே தலைப்பாய்க் 
கொண்டு , சுதந்திர மலரை அடுத்த நாலு இதழ்களில் ஒரு 
தொடர் கட்டுரை எழுதினார் . அது ஓர் ஆனந்த நகரமாய்க் 
கல்கிக்குத் தோன்றியதற்கு மற்றொரு காரணம் , சிறப்பான 
காரணம் , அவருடைய அருந் தலைவர் ராஜாஜி , அந்நகரத்து 
அரசாங்க மாளிகையில் மேற்கு வங்காளக் கவர்னராய்ப் பதவி 
ஏற்றவைபவத்தை , வரலாற்றுக் காட்சியை , கண்ணாரக் கண்டு 
களித்ததனால் ஆகும் . அந்தக் களிப்பினை அவர் உட 
டனிருந்த 
டி . கே . சி . யுடனும் சின்ன அண்ணாமலையுடனும் சேர்ந்து 
அனுபவித்தார் . பின்னர் அதை வாசகர்களுடன் பகிர்ந்துகொண் 
டார் என்று வருணிக்கின்றார் ( ப . 651 ) . 

இவ்வாறு வெற்றி அல்லது தோல்வி என்ற முடிவு அறிய 
இயலாவாறு சிலரின் வாழ்வு இடையிலேயே முடிந்துவிடுவதுண்டு . 
அல்லது சமூகத் தொண்டர் போன்று தம் வாழ்வை முழுவதும் 
பிறர் நலனுக்காகவே தியாகம் செய்பவர்களின் வாழ்வும் என்றும் 
தொடர்கதையாகி விடுகிறது . எனது பொது வாழ்க்கை முடி 
வடையாத தொடர்கதைபோல நீளுகின்றது . ஆகவே எனது . 
போராட்ட வரலாற்றை முற்றுப்புள்ளி வைத்து நான் முடித்து 
விடுவதற்கில்லை . கமா போட்டு இந்த அளவில் நிறுத்திவைத்து , 
வாசகர்களிடம் தற்காலிகமாக விடைபெறுகிறேன் எனும் 
கூற்று உணர்த்தும் 12 பாட்டுக்கொரு புலவன் பாரதி ; கப்ப 
லோட்டிய தமிழர் வ . உ . சிதம்பரம் பிள்ளை ஆகியோர் தம் 
வாழ்வு இந்திய விடுதலைக்குப் போராடிய வாழ்வாக அமைந்தது . 
ஆனால் அவர் தம் வேட்கை தணியுமுன்பே , இந்திய விடுதலை 
மலருமுன்பே இல்வுலக வாழ்வை நீக்கும் அவலத்திற்கு ஆளாகி 
விட்டனர் . + அரசியலால் இன்னலையே அடைந்த அவருக்கு 
இறுதி நாட்கள் வந்துவிட்டன . மருத்துவர்கள் கைவிட்டனர் . 
அப்போது கண்களில் நீர் வழிய “ சாவதற்கு முன்னர் சுதந்திரத் 
தைக் காணக்கொடுத்து வைக்கவில்லையே ? என்று கூறி 
கவியரசர் பாரதியாரின் தேசியப் பாடல்களைப் பாடச் சொன் 
12. எனது போராட்டம் ; ம . பொ . சி .; பக் . 1007 . 


பொருண்மை 


79 


னார் . கேட்டு மனம் பூரித்தார் . அந்த உள்ளப் பூரிப்புடனே 
நவம்பர் 18 ஆம் தேதி நள்ளிரவில் இவ்வுலக வாழ்வை முடித்துக் 
கொண்டார் . கன்னித்தமிழ் வளர்த்த கவிஞர் இவ்வுலக வாழ் 
விலிருந்து விடுதலை பெற்றார் . அவர் இறப்பதற்கு முன்னர் 
தன் அருகிலிருந்த தேசபக்தர்களை வணங்கி விடைபெற்றார் . ” 
-என்ற வ . உ . சியின் 

இறுதிக்காட்சி 13 நம்மை அவ்வீரருக்காக 
வருந்தச் செய்கிறது . 
இலக்கிய 

படைப்பாளர் , அறிவியலறிஞர் போன்றோர் 
பலரின் வரலாறுகள்கூட மேலும் மேலும் புதியனவற்றைப் 
படைத்தல் என்ற நிலையில் தொடர்ந்து அமையக் காணலாம் . 
பதிப்புப் பணியில் ஈடுபட்டுப் பழந்தமிழ் நூல்களை நன்முறையில் 
தமிழுலகு அறியச் செய்த 

செய்த தமிழ்த்தாத்தா உ . வே . சாமி 
நாதையர் , உழைப்பால் உயர்ந்த தொழில்மேதை ஜி.டி. நாயுடு 
போன்றவர்களைச் சான்றாக்கலாம் . இத்தகையோரின் வாழ்க்கை 
இலக்குகள் நிறைந்தும் நிறைவுறாத தன்மையாகக் கொள்ள 
லாம் . தம் உழைப்பின் பயனைச் சமுதாயத்தில் பெற்று விட்ட 
னர் எனும்பொழுது நிறைவும் ; மேலும் அவரது ஆக்கப்பணிகள் 
முடிவுறாது எல்லையற்ற தன்மையாய் வளர்ந்துவரும் நிலையில் 
நிறைவின்மையும் அமைகின்றன . 

எவ்வித இலக்குமின்றி வாழ்வை அதன் போக்கில் கடப்பவர் 
களே உலகில் மிகுதி . அவர்களைப் பற்றி 

பற்றி உலகம் அறிந்து 
கொள்ள விழைவதுமில்லை - வாழ்க்கை வரலாறுகள் எழுவது 
மில்லை . ஏதேனும் ஓர் இலக்கினை நோக்கிச் செல்பவர்களே 
உலகின் ஈர்ப்பிற்கு ஆளாகின்றனர் . அவர் வாழ்வு அவருக்கு 
மட்டுமின்றிப் பிறருக்கும் பயனாகும்பொழுது பாராட்டுக்குறி 
யவராகின்றனர் . அவர் தம் வாழ்க்கைப் பிறருக்கு வழிகாட்டி 
யாகிறது . வாழ்க்கை வரலாறுகள் எழுகின்றன . இவ்வாறு 
வாழ்க்கை இலக்கு ஒன்றாக மட்டுமின்றி , முதன்மையானதுடன் 
இணைந்ததாக மற்றும் சிலவும் சிலரின் வாழ்வில் காணக் கூடும் . 
மகாத்மா காந்தியின் வாழ்வு , இந்திய மக்களின் விடுதலை என்ற 
இலக்கினைக் கொண்டிருந்தபொழுதிலும் தாழ்த்தப்பட்ட 
மக்களின் முன்னேற்றம் ; இந்து இசுலாமியர் ஒற்றுமை எனப் 
பன்முகம் கொண்டிருந்தது . பெரும்பாலும் பொதுப்பணியில் 
ஈடுபட்டோரின் வாழ்க்கை இவ்வாறு அமையக்காணலாம் . 
பெண் விடுதலை , சமுதாய முன்னேற்றம் , தமிழ்மொழி வளர்ச்சி , 
நாட்டு விடுதலை என வாழ்ந்த பாரதி ; நாட்டு விடுதலை , இலக் 
கியப்பணி , மொழிப்பணி என வாழ்ந்த கல்கி போன்றோர் . 
13. நாட்டுக்கு உழைத்த நல்லவர் - வ . உ . சிதம்பரம்பிள்ளை ; 

எம் . வி . வெங்கட்ராம் ; ப . 40 . 


80 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தமிழருக்குப் பெருமையளிக்கின்றனர் . இத்தகையவரின் வாழ்க்கை 
வரலாறுகள் பலகிளைகளாய் அவ்வவ் இலக்கினை நடத்திச் 
செல்லும் நிகழ்ச்சிகளுடன் சிறப்பிக்கப்படுகின்றன . 

வாழ்க்கை வரலாற்று நூலின் விரிவிற்குத்தக இதில் சுட்டப் 
படும் நிகழ்ச்சிகள் எண்ணிக்கையில் வேறுபடுகின்றன . நிகழ்ச்சி 
களின் விளக்கமும் அதற்கேற்பவே அமைகின்றது . வாழ்க்கை 
அறிமுகங்கள் ஓரிரு நிகழ்ச்சிகளுடன் நின்றுவிடுகின்றன . சுருக்க 
வரலாறுகள் சற்று அதிகமாகக் காணப்பட , வீரிந்த வரலாறுகள் 
நன்குச் சிறப்பாக இந்நிகழ்ச்சிகளில் விளக்கம் 

பெறுகின்றன . 
நூலின் இயல்பிற்குத்தக இடம்பெறும் நிகழ்வுகளின் முக்கியத் 
துவம் அமைகிறது . நூலின் அமைப்பியல் பிற்கேற்ப வாழ்க்கை: 
வரலாற்றுத்தலைவரின் வாழ்க்கை இலக்கை நடத்தும் நிகழ்ச்சி " 
கள் தேர்வு செய்யப்படுகின்றன எனவும் கொள்ளலாம் . 

எனவே 
வாழ்க்கை வரலாற்று நூல் படைப்பாளரின் பணி இதில் மிக்க 
கவனம் கொள்ளப்பட்டு , அவரது திறமையைப் புலப்படுத்துவ 
தாகவும் அமைகிறது . 


4. சூழல் ( ஏது ) 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் தம் வாழ்க்கை இலக் 
கினைத் தேர்ந்ததற்கான சூழல் , அச்சூழல் அவ்விலக்கை நோக்கி 
அவர் முன்னேற துணை நின்ற விதம் , இலக்கை எட்டியதில் 
அதற்குரிய இடம் போன்றன இவண் கருதப்படுகின்றன .. 
ஏதேனும் ஒன்றன் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரின் நோக்க 
மும் அமைகிறது . அந்த ஒன்றைச் சூழலாகக் கொள்ளலாம் . 
இதனையும் வரலாற்றாசிரியர்கள் தெளிவாகக் குறிப்பிடுகின்ற 
னர் . தன் வரலாறுகளிலும் அவர்கள் தம் கொள்கைக்கு அடிப் 
படை வித்து யாது என்பதைச் சுட்டத் தவறவில்லை . வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவரின் வாழ்க்கை நோக்கோடு மிக்கத் தொடர் 
புடையதாக அமைதலினாலும் , அவர் தம் பண்பு விளக்கத் 
திற்குக் காரணியாகவும் விளங்கக் கூடுமாதலானும் வாழ்க்கை. 
வரலாற்றிலக்கியப் பொருண்மையில் சிறப்பிடம் பெறுகிறது . 

கிராமத்திற்கு மேற்கிலிருந்த கண்மாய்க் கரையை ஒட்டிய 
ஒரு தென்னந்தோப்பில் அவன் அடிக்கடி போய் உட்கார்ந்திருப் 
பான் . சலசலக்கும் தென்னை ஓலையும் விர் ரென்று பறந்து 
செல்லும் வண்டுகளும் பல கவிதைகளில் வருவதை அவன் படித் 
திருக்கிறான் . அவற்றையே தென்னந்தோப்பில் கண்ட அவன் , 
அவற்றைப் பற்றித்தானும் பாட எண்ணினான் , பாடியும் 
பார்த்தான் , தனக்குத்தானே பேசிக்கொண்டான் .. அப்போதே 
ஒரு பெரிய எழுத்தாளனாகி விட்டதாக அவனே இறுமாந்து 


போருண்மை 


81 


கொண்டான் ......... புதுவிதச் சிந்தனைகளின்மீது அவனுக்கு 
விடாப்பிடியான பற்று இருந்தது . தான் ஒரு 

தான் ஒரு பெரிய 

எழுத் 
தாளனாக ஆகிவிட்டதாகக் கற்பனை செய்து பார்ப்பதில் அவ 
னுக்கு நிம்மதியும் தெம்பும் கிடைத்தன என்று கவிஞர் கண்ண 
தாசன் நவில்கிறார் .14 பிற்காலத்தில் அவர் மிகப் பெரிய 
கவிஞராக , எழுத்தாளராக உருவெடுப்பதற்கு அவரது மன 
நிலையே முக்கிய காரணமாக அமைந்ததை இது உணர்த்துகிறது . 


காசி 


மற்றவர்க்கெல்லாம் அது 
யாத்திரை முடியும் இடம் 
பாரதிக்கோ - ஒரு 
புனித யாத்திரை 
தொடங்கிய இடம் . 
காசிக் கரையின் காற்றும் 
கங்கை அலையின் வீச்சும் 
பாரதியீன் மனத்தை 


விசால வானமாய் 


விரித்தன 


இங்கு தான் 
திலகன் தூவிய 
தீயின் விதைகள் 
பாரதி நெஞ்சிலும் 
பைய விழுந்தன . 
அவை 
முளைப்பதற்கு 
முகூர்த்தம் பார்த்தன . 
கல்வி அங்கே முடிந்தது ! 
காசி வாசம் கசந்தது ! 
இதயத்திற்கு 

இறகு முளைத்தது . 
என்பது 15 நாட்டுப் பற்றினைத் தம் உயிர் மூச்சாகப் பாரதி 
கொண்டதன் அடிப்படையைக் காட்டுகிறது . 

நான்சி அம்மையாரே ஓர் ஆசிரியை அல்லவா ? அவர் தம் : 
செல்வக் குமாரனுக்கு வீட்டிலேயே பாடம் கற்றுக் கொடுத்தார் . 
தாமஸ் விரும்பிப் படித்தார் . தாயார் கூறிய வீரக்கதைகளும் 
14 . வனவாசம் ; ப . 14 . 
15. கவிராஜன் கதை ; வைரமுத்து ; பக் . 37 - 38 . 

த . வா . வ -6 


82 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


நீதிக் கதைகளும் இளம் தாமஸின் இதயத்தைக் கவர்ந்தன . 
நூல்கள் படிக்கும் பழக்கத்தை அவருக்கு 

ஊட்டியவரும் 
அவருடைய தாயாரே . நூல்கள் படிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கம் 
ஊட்டியவரோ அவர் தந்தை . அவர் என்ன செய்தார் தெரியுமா ? 
ஒரு நாள் அவர் தம் மகன் தாமஸை அழைத்து , தாமஸ் ! நீ உன் 
அறிவை வளர்த்துக்கொள்ள நல்ல நூல்களைப் படிக்க வேண்டும் . 
அதற்காக உனக்குப் பரிசு தரப் போகிறேன் . நீ நிறைய நூல் 
கள் படிப்பாய் அல்லவா ? என்று கேட்டார் என்று ஆயிரக் 
கணக்கான அறிவியல் கண்டு பிடிப்புகளை உலகிற்குத் தந்த 
தாமஸ் ஆல்வா எடிசனின் அறிவியற்பணி விழைவிற்குத் தூண்டு 
கோலாக அவர் தம் பெற்றோர் அமைந்தமையைச் சுட்டுவர் . 16 
இவ்வாறே ஒவ்வொருவரின் செயலுக்குப் பின்னும் ஏதேனும் ஓர் 
பின்னணி நிற்கிறது . அது பெற்றோர் , இயற்கை , மனவியல்பு , 
மாற்றார் ( நண்பர் , சுற்றம் மதிப்பிற்குரியோர் ......... ) என இவை 
மட்டுமின்றி ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி , காட்சி , விபத்து , 
எனப் 

பிறவாகவும் அமை தற்கு வாய்ப்புண்டு . மகாத்மா 
காந்தியின் வாழ்க்கைப் பயணம் உண்மையை நோக்கி நடைபயின் 
றமைக்கு அரிச்சந்திர நாடகம் துணை நின்றமையை நாம் அறி 
வோம் . எனக்குத் தமிழில் சுவை உண்டாகும் வண்ணம் 
கற்பித்த முதற்குரு சடகோபையங்காரே . பொம்மை ( பாவை ) 
களைக் காட்டி குழந்தைகளைக் கவர்வது போலத் தமிழ்ச் 
செய்யுட்களின் நயத்தை எடுத்துக் காட்டி என் உள்ளத்துக்குள் 
அந்த இளம் பருவத்தில் தமிழ் விதையை விதைத்தவர் அவரே 
என்று உ . வே . சாமிநாதையர் தம் தமிழ்ப்பணிக்கு வித்திட்ட 
வரைக் குறிப்பிடுகிறார் ( பக் . 71 ) . நாடு அடிமையுற்றிருந்த 
காலத்தில் அதுவே காமராஜர் , வ . உ . சிதம்பரம் பிள்ளை 
போன்ற 

எண்ணற்றவர்களுக்கு நாட்டுப் பணியையே தம் 
வாழ்க்கை இலக்காகக் கொள்ளச்செய்தது ; “ லெனின் தமையன் 
அலெக்சாந்தர் அரசியல் தீவிரவாதியாக விளங்கியதன் பலன் 
தூக்கு மேடையில் உயிர் துறந்தார் . இதனைப் பார்த்து தான் 
புரட்சியாளராக மாறினார் லெனின் என்பதும் 17 நோக்கத் 
தக்கது . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் தம் வாழ்க்கை இலக்கை 
மாற்றிக் கொள்ளுதலும் , தம் இயல்பை மாற்றிக் கொள்ளுதலும் 
இயல்பே . இவ்வியல்பிற்கும் மேற்கண்ட சூழலே ( ஏது ) அடிப் 
படையாகிறது . 

அவர்கள் வாழ்வின் திருப்புமுனைகளான 


16. அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் ; தி . சு . " 

கலிய பெருமாள் ; பக் 6 - 7 . 
17. மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் ; ப . 43 . 


பொருண்மை 


83 


இவற்றை வரலாற்றுப் படைப்பாளர் தவறாது சுட்டுகின் றனர் . 
புதினம் , சிறுகதை போன்ற படைப்பிலக்கியங்களில் வரும் திருப் 
பங்கள் போன்று 

இவை அமைந்து பலரின் வாழ்க்கை 
வரலாற்றைப் படிப்பதற்குச் சுவையுடையதாக்குகின்றன . 
கற்பாரின் ஆவலைத் தூண்டி , அச்சூழலுக்கு ஏற்ப மகிழ் 
வையோ அல்லது துன்பத்தையோ அவர்களும் கொள்ளுமாறு 
செய்கின்றன . தன்னுடைய சகோதர சகோதரிகளைக் கொன்று 
விட்டு , தன்னுடைய தந்தையின் அரியணையைக் கைப்பற்றிய 
அசோகன் பின்னாளில் தன் போர் வெறியைத் தணித்து உயிர்கள் 
அனைத்திடத்தும் அன்பு காட்டும் புத்த மதத்தில் இணைந்து 
அதன் பரப்புதலுக்குப் பெருந் தொண்டாற்றினான் என்பது 
வரலாறு . அசோகனின் வாழ்க்கை இலக்கினை , தன் நாட்டை 
விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கினை இங்கு மாற்றியமைத்தது 
அவர் மேற்கொண்ட கலிங்கப் போரே . எனவே அசோகனின் 
வாழ்க்கை வரலாற்றில் அஃது குறிப்பிடத்தக்க இன்றியமை 
யாமை பெறுகிறது . 

“ யான் திருக்குறள் படித்தவன் , என்பால் பிடிவாதம் , முன் 
கோபம் முதலிய தீக்குணங்கள் துதைந்திருந்தன . வெறுந் திருக் 
குறள் படிப்புத் தீக்குணங்களை அறவே களைய வில்லை . கமலாம் 
பிகையின் சேர்க்கை , அக்குணங்களைப் படிப்படியே ஒடுக்கியது . 
அவள் திருக்குறள் படித்தவள் அல்லள் . எனக்கு அவளே திருக் 
குறளாக விளங்கினாள் .. 

மனை வாழ்க்கையில் ஈடுபடபடத் 
திருக்குறள் நுட்பம் விளங்குவதாகிறது . திருவள்ளுவர் உள் 
ளத்தை உணர்வதற்கு மனை 

மனை வாழ்க்கை இன்றியமையாதது 
என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாயிற்று என்று குறிப்பிடு 
கிறார் . திரு . வி . க . ” இதனால் திரு . வி . க . வின் பண்பு 
மேம்பாட்டிற்கு , உயர் பண்பு பெறலுக்கு அவரது வாழ்க்கைத் 
துணைவியாரும் ஒரு கருவியானார் என்பது புலப்படுகிறது . இவ் 
வாறே பிறவும் அமைகின்றன . 


5. பண்பு 

உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தமக்கென்று சில பண்பு 
களுடனே தான் அமைகின்றனர் . எனவே அவர் தம் வாழ்க்கை 
ஏட்டில் இடம் பெறும் பொழுது , அன்னாரின் பண்பும் விளக்கம் 
பெறும் பொழுது தான் படைப்பு முழுமை பெறுகிறது . பல 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் அறிமுகங்கள் அவர் தம் குறிப் 
பிட்ட சிறந்த பண்பின் விளக்கமாக அமைதலும் உண்டு . 
18. திரு . வி . க . வாழ்வும் தொண்டும் ; சக்திதாசன் சுப்பிர 

மணியன் ; ப . 57 . 


84 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வரின் இயல்பு நடவடிக்கைகளும் , குறிப்பிட்ட சூழலில் நடந்து 
கொள்ளும் விதமும் பிறரிடம் பழகும் முறையும் அவர்தம் பண் 
பினை , இயல்பினை உணர்த்துகின்றன எனலாம் . 

பிறருடைய துன்பத்தை உணராது , தனது இன்பத்தை 
மட்டுமே உணர்ந்து அதற்கேற்ப செயல் படும் இயல்பினராகச் சிறு 
வயதில் ஜி . டி . நாயுடு விளங்கினார் என்பதை அவரின் வரலாற் 
றாசிரியர் , “ தன்னைப் போன்ற இளைஞர்கள் காற்றாடி விட . 
விரும்பினார் . அங்கு நின்று கொண்டிருந்த பையன் கை பில் 
பட்டம் ஒன்றிருப்பதைக் கவனித்தார் . ஆனால் அதைப் பறக்க : 
விடுவதற்கு நூல் இல்லை . அருகில் பட்டரை வைத்திருந்த 
ஆசாரி ஆபரணம் செய்வதற்காகத் தங்கத்தைக் கம்பியாக 
இழுத்துக் கொண்டிருப்பதைப் பார்த்தார் . உடனே அந்தக் 
கம்பியைப் பிடுங்கி அதில் பட்டத்தைக் கட்டினார் . அந்த இடத் 
தில் அது அவருக்குத்தமாஷ்! பெரியவர்களிடம் இவர் மரியாதை 
யாக நடப்பதில்லை . வெண்மையான மெலிந்த இளைஞனின் 
மித மிஞ்சிய குறும்புத்தனங்களுக்குப் பெரியவர்கள் தான் பயந்து 
நடந்தார்கள் என்று காட்டுகிறார் .19 
“ சமுதாயத்தில் எல்லோரும் சந்தோஷமாக 

இருக்க - 
வேண்டும் . காரில் போகிறவன் போகட்டும் ; காலால் நடந்து 
போகிறவனுக்கும் நாம் பாதுகாப்புத் தரவேண்டும் . 

பணம் 
உள்ளவன் அல்வா சாப்பிடட்டும் ; ஏழைகளுக்கு இட்டிலி சாப்பிட 
வாவது நாம் வசதி அளிக்க வேண்டும் இது தான் என் நேச்சர் . 
என்னுடைய ரெக்ரியேஷன் எல்லாம் இன்டெலிஜென்ட் பீப் 
பிளொடு மணிக்கணக்காகப் பேசுவது தான் . சென்னை . வரும் 
போதெல்லாம் புதிய நாடகம் , புதிய சினிமா அது எந்த 
மொழியில் இருந்தாலும் ஜனங்களால் பாராட்டப்படுகிறது 
என்றால் அதில் உள்ள நல்ல அம்சங்கள் என்ன என்பதைத் 
தெரிந்து கொள்ள வேண்டும் என்று போய்ப் பார்ப்பது உண்டு 
என்று தன் பண்பினைத் தெரிவிக்கிறார் ஏ . வி . எம் . 2 " 

ஆபரகாம் லிங்கன் மிகுந்த நகைச்சுவைப்பண்புடையவராகப் 
பாராட்டப் படுகிறார் . இதனை ‘ இவர் ஒரு கூட்டத்தில் பேசிக் 
கொண்டிருந்த போது ஒரு 

அமெரிக்கப் பெண் நீக்ரோ 
பொம்பை ஒன்றை இவர் மேல் வீசி எறிந்தாள் . அதைக் கையில் 
பிடித்துக் கொண்டு , ஏம்மா , இது உனக்குப் பிறந்த குழந்தையா ? 
என்று கேட்டவுடன் அந்தப் பெண் தலை குனிந்து போய் 
விட்டாள் . இன்னொருவர் , ஏய் மனிதனுக்குக் கால்கள் எவ் 
வளவு நீளம் இருக்க வேண்டுமென்று கேட்டார் . அதாவது 
19. உழைப்பால் உயர்ந்த ஜி.டி. நாயுடு ; மெர்வின் ; பக் . 19-20.. 

எனது வாழ்க்கை அனுபவங்கள் ; ப . 74 . 


- 


20 . 


( பொருண்மை 

85 
இடுப்பிலிருந்து தரையைத் தொடுகிற வரையிலிருந்தால் போதும் 
என்றார் என்பதால் அறியலாம் . 21 
இத்தகைய பண்பு விளக்கங்கள் 

முழுமையான நீண்ட 
வரலாறுகளில் , சிறப்பிடம் பெறுகின்றன . 

படைப்பாசிரியர் 
வாழ்க்கை வரலாற்றை வரைந்து கொண்டிருக்கையில் இடை 
பயிடையே இப்பண்புகள் வெளியே புலப்படுமாறு அல்லது தனித்து 
நிற்குமாறு படைக்கின்றனர் .22 அன்றி நூலின் ஒரு பகுதியில் 
பண்பு விளக்கத்திற்கெனத்தனித்த அத்தியாயங்களைப் படைத்து 
மொழிதலும் உண்டு . 23 தெளிவாகப் புரிந்து கொள்ளுதல் என்ற 
நிலையில் பின்னிலைச் சிறப்புற்றாலும் இலக்கியச் சுவையை 
நினைக்கும் பொழுது முன்னதே ஏற்புடைத்தாகிறது . 
வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகையிலும் இவை இடைமிடைந்து 
குறிப்பிடத்தக்க அளவு இடம் பெறுகின்றன . “ ஸீசருடைய 
உயில் ஒவ்வொரு ரோம் நகரப் பிரஜைக்கும் சில பொற்காசுகள் 
வழங்கும்படி எழுதியிருந்ததிலிருந்து மக்களை உண்மையாய் 
நேசித்தார் என்று தெரிகிறது என்பதைச் சான்றாக்கலாம் . 24 


ஏனைய 


-கள் 


6. பழக்க வழக்கங்கள் 

ஒவ்வொருவரின் வாழ்விலும் தொடர்ந்து இடம்பெறுவன 
வாகவும் , முக்கிய இடம் கொள்வனவாகவும் பழக்க வழக்கங் 

அமைகின்றன . அடிக்கடி நிகழும் குறிப்பிட்டதொரு 
செயலை ஒருவர் எங்ஙனம் நிகழ்த்துகிறார் , அன்றாட வாழ்வில் 
சிறப்பாக மேற்கொள்ளும் செயல் போன்றவற்றை ஒருவரின் 
பழக்கமாகக் கொள்ளலாம் . அது தொடர்ந்து நிகழ்வதால் 
பழக்கவழக்கமாகிறது . அவ்வகையில் வாழ்க்கை வரலாற்றிலக் 
--கியம் எழும்பொழுது வரலாற்றுத் தலைவரின் பழக்கவழக்கங் 
க்ளும் குறிப்பிடத்தக்கப் பெருமை பெறுகின்றன . வரலாற்றுத் 
தலைவரை முழுமையாகப் புரிந்து கொள்ளுதற்கும் , நூலைச் 
சுவைபட நடத்திச் செல்வதற்கும் இப்பொருண்மை மிகுதியும் 
துணை நிற்கின்றது . 

நூல்களை எந்நேரமும் படித்துக்கொண்டேயிருக்கும் வழக்கம் 
--கல்கியிடம் சிறுவயது முதற்கொண்டே அமைந்திருந்ததைச் 
--சுந்தா அழகாக விவரிக்கிறார் . புஸ்தகம் ஹஸ்த பூஷணம் 
என்பதை ஐயர் தான் தமது அருமை அகஸ்தியனுக்குச் சொல்லி 
யும் பழக்கியும் கொடுத்தார் . புத்தகம் கைக்கு அணிகலந்தான் ; 
21. மாபெரும் வீரர்கள் ; சி : பி . சிற்றரசு ; ப . 81 . 
22. பொன்னியின் புதல்வர் ; சுந்தா : 
23. இலக்கிய ஜோதி ; மது . ச . விமலானந்தம் . 
24 : மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் , ப . 19 : 


86 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம்: 


ஆனாலும் , கை இருப்பதே புஸ்தகத்தைப் பற்றுவதற்காகத்தான் 
எனப் பொருள் கொண்டதுபோல் , எப்பொழுதும் அவன் புத்தக 
மும் கையுமாய் இருந்ததைக் கண்டு , அவனைப் புஸ்தகப்பழு 
என்று ஐயர் கேலி செய்யலானார் . திண்ணையில் அவன் 
குப்புறப்படுத்துக் கொண்டு படிப்பதைப் பார்த்தால் , அந்தக் 
கேலிப் பெயருக்குப் பொருத்தமாகவே இருப்பான்......... ஒருநாள் 
அவ்னுடைய தாயார் , புழுங்கிய நெல்லைத் தெருவில் விரித்து 
உலரப்போட்டு , திண்ணையில் புத்தகமும் கையுமாய் நெளிந்து 
கொண்டிருந்த பிள்ளையிடம் ஒரு கம்பைக் கொடுத்துக் காவல் 
காக்கச் சொன்னார் . சிறிது நேரம் அவன் மிக்க பொறுப்புடன் 
புத்தகத்திலும் நெல்லிலும் மாறி மாறிக் கவனத்தைச் செலுத்திக் 
கொண்டிருந்தான் . பிற்கு நெல்லை மறந்து புத்தகத்திலேயே 
லயித்து விட்டான் . ஏதோ கூக்குரல் கேட்டு அவன் பார்த்த 
போது , புழுங்கல் நெல்லில் பாதிக்குமேல் ஒரு மாடு விழுங்கிவிட்டு 
ஓடுவதைக் கண்டான் , என்பதைப் ( பக் . 33-34 ) படிக்கும் 
பொழுது கல்கியின் புத்தகப்பித்து புரிகிறது . வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியங்களில் நூற்றலைவராகத் திகழும் பலருக்கு இப்பழக்கம் 
உள்ளமை சிந்திக்கத்தக்கது . 


" நான் எப்போதும் கதர் வேட்டி , கதர்ஃபுல் ஜிப்பாதான் 
அணிவேன் . எழுந்தவுடன் ஒரு காப்பி - அப்புறம் ஒரு காப்பி 
சாப்பிடுவேன் . பிறகு ஒரு க்ளான்ஸ் எல்லாப் பத்திரிகைகளை 
யும் பார்த்துவிட்டுக் காலையில் என் கடமைகளை ஆரம்பித்து 
விடுவேன் . வாழ்க்கைக்குக் கடவுள் பக்தி எவ்வளவு அவசியமோ 
அதுபோல சிம்ப்ளிசிடி இன்லைஃப் மிகவும் அவசியம் ” எனத் 
தன் அன்றாடப் பழக்கத்தைச் சுட்டுகிறார் ஏ . வி . எம் . ( ப . 39 ) . 


சிலரின் இளமைப் பழக்கவழக்கங்களே பின்னாளில் அவர் தம் 
வாழ்க்கை வெற்றிக்கு அடிப்படையாக அமைதலும் உண்டு , 
இதற்கு நாம் ஹான்ஸ் கிறிஸ்தியன் ஆண்டர்சன் வாழ்க்கையைச் 
சான்று காட்டலாம் . அந்தப் பையன் பொம்மைகளை வைத்து 
தினமும் நாடகம் நடத்துவான் . மேடையில் நிற்கும் பொம்மை 
கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நடிகராக நினைத்துக் கொள்ளு 
வான் . அந்த நடிகர்களுக்குத் தகுந்தபடி நாடகம் வேண்டாமா ? 
உடனே அவன் தானாகவே கற்பனை செய்து நாடகம் தயாரிப் 
பான் , பொம்மை நடிகர்கள் ஒவ்வொருவரும் நடிப்பது போலக் 
கனவு காண்பான் . இந்தப் பழக்கம் வளர்ந்து கொண்டே 
வந்தது . கொஞ்சகாலம் சென்றதும் கதைகள் , நாடகங்கள் 
எழுதவேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று .. அவன் 
பல கதைகள் எழுதினான் ; நாடகங்கள் எழுதினான் .. அவை 


பொருண்மை 


என்பர் அவுரது. 


யெல்லாம் மிகவும் 

மிகவும் நன்றாக இருந்தன 
வாழ்க்கை வரலாற்றாசிரியர் . 25 

‘ அதிலும் தேசாந்திரிகளாக வரும் சாமியார்களிடம் அவ 
னுக்குத் தனிப்பட்டதொரு பற்று . தன் கையில் கிடைப்பது 
எதுவாயினும் அதை அவர்களுக்கு அளித்து விடுவான் நரேன் . 
உலகைத் துறந்த அந்த ஆண்டிகளைக் கண்டாலே அவனுக்கு 
என்னவோ அவ்வளவு சந்தோஷம் ! ஒருநாள் இடையில் சுற்றிய 
ஒரே வஸ்திரத்துடன் குழந்தை நரேன் விளையாடிக் கொண் 
டிருந்தான் . அப்போது ஒரு சந்நியாசி வாசலில் யாசகத்துக்கு 
வந்தார் . நரேன் யோசிக்கவேயில்லை . அவரிடம் ஓடி , தான் 
அணிந்திருந்த ஒரே ஆடையை அவருக்கு அளித்துவிட்டான் . 
இப்படிப்பட்ட தயாளம் எந்த லட்சாதிபதியின் வீட்டிலும் 
கட்டுப்படியாகாததல்லவா ? எனவே அதன்பின் ஆண்டிகள் 
யாரேனும் கண்ணில் பட்டாலே நரேனை ஓர் அறையில் விட்டு 
மூடிவிடுவது வழக்கமாயிற்று . அப்படியும் அவன் சும்மா இருக்க 
மாட்டான் . தன் கைக்கு அந்த அறையில் என்ன கிடைக்கிறதோ 
அதை ஜன்னல் கம்பிகளின் வழியே யாசகம் வந்த சாதுவிடம் 
வீசி எறிவான் . தியாகச் சிகரமாக விளங்கப் போவதால் துறவி 
களிடம் நரேனுக்குத் தானும் அறிந்திரா அன்பு உண்டாகியிருக்க 
லாம் என்று விவேகானந்தரின் இளமைப் பழக்கத்தையும் 
அவரின் பின்னாளைய வாழ்க்கையையும் தொடர்பு படுத்திக் 
காணும்பொழுது பெரியோர் பலரின் வாழ்க்கைப் பாதையில் 
அவர் தம் இளம்பருவப் பழக்கவழக்கங்கள் உயர்ந்ததொரு 
இடம் கொண்டுள்ளமையை அறியமுடிகிறது . 

பண்புப்பொருண்மை போன்றே பழக்கவழக்கங்களும் நூலின் 
இயற்கேற்ப குறுகிய , விரிந்த அளவில் இடம்பெறுகின்றன . வாழ்க் 
கைத் துணுக்குகளாக அமையும் நூல்களிலும் , வரலாற்றுத் 
தலைவரை அறிமுகப்படுத்ததுதலிலும் பண்பு , மற்றும் பழ்க்க 
வழக்கங்களின் துணை கொள்ளுதல் குறிப்பிடத்தக்கவளவில் 
அமைகிறது . “ ஹிட்லர் உணர்ச்சி வசப்படும் பொழுது எல்லாம் 
கையை ஓங்கிக் குத்துவார் . மேஜையில் இருக்கும் கண் கண்ணாடி 
உடைந்து சிதறும் . தன்னுடைய வாழ்நாளில் முப்பது கண் 
கண்ணாடியை உடைத்திருக்கிறார் . ஓயாத 

வயிற்று 
வலியால் அவதிப்பட்டார் . வயிற்று வலி வந்து விடக் கூடா 
தென்பதற்காகப் பேசுவதற்கு முன் மருந்து சாப்பிட்டுக் கொள் 
வார் என்பதை 27 முதல் வகைக்குச் சான்றாக்கலாம் . 
25. சின்னஞ்சிறு வயதில் ; அழ . வள்ளியப்பா , பக் 5-6 . 
26. சுவாமி விவேகானந்தர் ; ரா . கணபதி; பக் . 13-14 . 
27. மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் ; ப . 35 . 


38 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


7. பட்டறிவு ( அனுபவம் ) 

வாழ்க்கையின் பாதை எப்பொழுதும் நேரான , செம்மை 
படுத்தப்பட்ட பாதையாக அமைவதில்லை . கல்லும் முள்ளும் 
நிறைந்த கரடு முரடான பாதையாகவே அனைவருக்கும் அமை 
கிறது . அதிலிருந்து விடுபட்டு , செல்லும் பாதையை , முன்வைத்த 
இலக்கை அடைவதற்கு ஒவ்வொருவருக்கும் அவரது பட்டறிவு 
துணை நிற்கிறது . ஒருவர் ஒரு செயலை மேற்கொள்ளும் பொழுது 
பெறும் அறிவினைப் பட்டறிவு என உரைக்கலாம் . ஒன்றின் 
வெற்றி , தோல்வி , நிறைவேற்ற கையாண்ட நெறி முறைகள் , 
தோன்றிய இடையூறுகள் , துணைகள் போன்றன இவ்வறிவினைப் 
பெறுவதற்கு உறுபொருளாகின்றன . இப்பட்டறிவுமேற்செல்லும் 
பயணத்தை வெற்றிகரமாகத் தொடர்ந்து செலுத்துதற்கும் , 
குறைகளிருப்பின் தவிர்த்து மேற் சென்று எதிர் காலத்தில் அதே 
சிக்கல் எழாதிருத்தற்கும் வழி காட்டுகிறது . மற்றும் வாழ்க்கை 
இலக்கினை மாற்றிக் கொள்வதற்கும் கூட சிற்சில வேளைகளில் 
காரணமாயமைகிறது . இவ்வற்றான் இப்பொருண்மையும் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்துள் சிறப்பு பெறுகிறது . 

திருநெல்வேலியில் , 1933 ஆம் ஆண்டு , தந்தையிடம் ஏற் 
பட்ட கசப்பின் காரணமாக , பத்திரிகைத்தொழிலையே லட்சிய , 
மாகக் கொண்டுவீட்டை விட்டு வெளியேறினார் ; புதுமைப் 
பித்தன் ; அதே புதுமைப்பித்தன் இடைப்பட்ட பதினோரு வருட 
காலத்தில் தமது இலக்கானப் பத்திரிகைத் தொழிலையும் பார்த்து 
முடித்து , 1944 ஆம் ஆண்டு அதே இலக்கினைக் 
கைவிட்டு , தினசரியிலிருந்து வெளியேறினார் என்பர் . 25 

இவ் 
வாறு புதுமைபித்தன் தம் இதழ்ப்பணியை விட்டு விலகுவதற்கு 
அங்கு அவருக்குக் கிடைத்த கசப்பான அனுபவங்களே காரண 
மாகும் . அவற்றை 

அவரது வரலாற்றாசிரியர் " தெளிவாகக் 
கூறிச் செல்கிறார் .29 

பழக்கவழக்கங்களின் மாற்றங்களுக்கும் பட்டறிவு துணை 
நிற்றலைக் காண்கிறோம் . ஒரு நாள் நண்பர்களுடன் கடலாடி 
னார் . அவர் ஓரிடத்தில் நின்று ஆடினார் . மற்றவர் மற்றோ 
ரிடத்தில் ஆடினார் . இரண்டிடத்துக்கும் இடையே ஒரு பள்ளம் . 
அப்பள்ளத்தில் தோழர் ஒருவர் சிக்கினார் . தண்ணீரில் மூழ்கித் 
தத்தளித்தார் . கண்டார் கலியாண சுந்தரனார் ; மனம் பதைத் 
தார் . மற்றோரலை வந்து அந்த நண்பரைப் புரட்டித்தள்ளியது . 
அவ்வளவில் பாய்ந்தார் . கலியாண சுந்தரனார் . தோழரின் முடி 
28. புதுமைப்பித்தன் வரலாறு ; ரகுநாதன் ; ப . 55 . 
9. மேற்படி பக் . 49 - 54 : 


பொருண்மை 


89 


என்று 


30 


பற்றிக் கரையில் சேர்த்தார் . தோழருக்குத் தெளிவு ஏற்பட 
அரைமணி நேரம் ஆயிற்று . இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு கலியாண 
சுந்தரனார் கடலில் இறங்குவது ஒழித்தார் . கடலாடல் விடுத் 
தார் . 

திரு . வி . க . கடலாடும் பழக்கத்தை ஒழித் 
தமையைத்தருவர் . 

பட்டறிவு அறிவுரைகளாக வடிவெடுப்பதை ம . பொ . சியின் 
எனது போராட்டத்தில் காணலாம் . 

" வேலை இல்லாத 
நிலையில் ஒருவர் கலியாணம் செய்து கொள்வது அல்லது செய்து 
வைப்பது பெருந்தவறு என்றே கருதுகின்றேன் . ‘ உத்யோகம் 
புருஷ லட்சணம் என்றொரு பழமொழி உண்டு . இதனை , பொன் 
போல் போற்ற வேண்டும் - செல்வந்தர் வீட்டுப் பிள்ளையானா 
லும் , வருவாய்க் குரிய தொழில் இல்லாத நிலையில் அவருக்குத் 
திருமணம் செய்து வைத்தல் கூடாது . முழுக்க முழுக்க கடன் 
பட்டுத் திருமணம் செய்து கொள்வதும் பெரும் பிழையாகும் . 
என் விஷயத்தில் இந்த இரண்டு தவறுமே நடந்து விட்டன . ஆம் ! 
வருவாய்க்குரிய வேலையில்லாத நிலையில் பெரும் வட்டிக்குக் 
கடன் வாங்கிக் கலியாணம் செய்து வைத்தனர் பெற்றோர் . 
ஏற்கனவே நான் பரமதரித்திரன் ! இவற்றால் கலியாணமாகியும் 
பட்டினி தான் என்று அறிவுறுத்துகிறார் . ( ப . 46 ) . 


* 


பட்டறிவு தன்னனுபவமாக மட்டுமே இருக்க வேண்டுமென்ப 
தில்லை . பிறரது வத்தையும் தம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகக் 
கொள்வதையும் பார்க்கலாம் . ஏ . வி . மெய்யப்பன் , எனது 
வாழ்க்கை அநுபவங்கள் நூலில் மங்கம்மா சபதத்தில் திரு . 
-வாசன் அவர்களிடமே வசுந்தரா தகராறு செய்து விட்ட 
காரணத்தினால் தான் , அதற்குப் பிறகு எடுத்த படங்களில் 
வசுந்தராவைப்போட்டு எடுக்க வில்லை என்பது கேள்வி . மைனர் 
பெண் வைஜயந்தி மாலாவைப் போட்டு நான் படம் எடுக்க 
முனைந்தால் வசுந்தரா தகராறு செய்தால் என்ன செய்வது 
என்று யோசித்தோம் . அப்போது எங்களிடம் இருந்த லீகல் 
அட்வைசர் , அதைப் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட 
வேண்டாம் . மைனரது இண்ட்டரஸ்ட்டையும் காப்பாற்றுகிற 
வகையில் ஒரு போர்ஷன் மைனர் பேரில் பாங்கில் டெபாசிட் 
செய்வது , பாக்தியைக் கையில் கொடுப்பது என்கிற முறையில் 
அக்கிரிமெண்டு செய்து கொள்ளலாம் என்றார் ! மாதம் ரூ 2350 
சம்பளம் என்று மூன்று வருஷத்திற்கு அக்ரிமெண்டு செய்து - 
வாழ்க்கை படத்தின் ஹீரோயின் ரோலை வை ஜயந்தி 
30. - திரு . வி . க . வாழ்வும் தொண்டும் ; சக்திதாசன் சுப்பிரமணி 
பயன் ; ப : 37 . 


90 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


கும் 


மாலாவுக்குக் கொடுத்தேன் என்று ( பக் . 102 - 103 ) தாம் தம் 
செயலில் முன் சிந்தனையுடன் செயல்பட்ட நிலையைக் குறிப் 
பிடுகிறார் . 

இப்பட்டறிவுப் பொருண்மை வாழ்க்கை வரலாற்றிலக்கிய 
வகைகளாக அமையும் துணுக்குகள் , அறிமுகம் போன்றவற்றில் 
மிகமிகக் குறைவாகவே அமைகிறது . இங்கு விரிந்த மற்றும் 
முழுமை வரலாறுகளில் சிறப்பிடம் கொள்வது போன்று சிறப்புக் 
கொள்வதில்லை . 
8. துறை செய்திகள் 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் எத்துறையில் வெற்றி உயர் 
நிலை அடைந்தாரோ அத்துறையும் அவர் தம் வரலாறு உரைக் 
நூலுள் சிறப்பு 

சிறப்பு பெறுதல் தவிர்க்க இயலாதாகிறது : 
தலைவர் , அவர் சார்ந்த துறை என் இரண்டைப் பற்றியும் 
அறியும் நிலையில் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் இரட்டைப் 
பயனுடையதாதலும் இங்குக் கருதத்தக்கது . 

காவல் துறையைச் சார்ந்த எப் . வி . அருள் தம் ஒரு போலீஸ் 
காரரின் டைரி நூலுள் காவல் துறை பற்றிய செய்திகளைத் 
தருகிறார் . " மலபார் விசேஷ போலீஸ் படை பிறந்த வரலாறே 
ஒரு தனிக்கதை . ஏர்காடு தாலுகாவில் மாப்பிளாக்கள் என்ற 
பிரிவினர் அதிகமாக வாழ்கிறார்கள் . அந்தப் பகுதியில் கலவரங் 
கள் நடந்தவாறு இருந்தன . 1821 முதல் 1921 வரை ஒரு நூறு 
ஆண்டுகட்குக் கணக்கு எடுத்தால் கிட்டதிட்ட முப்பத்தாறு 
பெருங் கலவரங்கள் அந்தப்பகுதியில் நடந்திருக்கின்றன . 

1921 
இல் மிகப் பெரிய அளவில் நடந்த கலவரத்தையொட்டித்தான் 
மலபார் விசேஷப் போலீஸ் 

படையைப் பிரிட்டிஷ் அரசு 
அமைத்தது என்பதைச் சான்றாக்கலாம் . 

இலக்கியப் புலவராயின் அவரது இலக்கியத்திறனாய்வுகள் 
இடம் பெறல் சிறப்புப் பெறுகிறது . " கள்வனின் காதலி ஒரு 
தொடர் கதையாய் வந்த போது அதைப் படித்த முத்தைய 
பிள்ளை , நான் சொன்னதை வச்சுக்கிட்டு எம்புட்டு ஜோரா 
கல்கி எழுதிப் போட்டாக ! என்று பாராட்டிச் சொல்லிக் கொண் 
டிருந்தார் . அத்துடன் எம் பெயரைக் கொண்டு போய்க் . 
கள்ளனுக்குக் கொடுத்தட்டாகளே என்று , 

ஆவலாதியையும் 
சேர்த்துக் கொண்டார் . அந்தநாவலின் நாயகன் முத்தையனுக்கு 
மூலமானவன் ஜம்புலிங்கமே 

அவர்மட்டும் அல் 
லாமல் , வட்டத்தொட்டி உறுப்பினர்களும் , மற்றும் திருநெல் 
வேலி வாசகர்கள் எல்லோருமே நினைத்தார்கள் . ஆனால் , ஜம்பு 
லிங்கத்தின் சாயல் ஓரள ) தான் முத்தையனிடம் உண்டு 


என்று 


பொருண்மை 


91 


31 


ஏனைய 


முத்தையனுக்குப் பெரும் அளவில் நிலமானவன் கல்கியின் 
சொந்த ஊரைச் சுற்றியுள்ள பகுதிகளில் திகிலடிக் கொள்கை 
களில் ஈடுபட்டிருந்த கதிர்வேலு என்பவன் . எவ்வித சந்தர்ப்பங் 
களினால் முத்தையன் கள்வனாய் மாற நேர்ந்ததாகக் கல்கியின் 
நாவலில் சொல்லியிருக்கிறதோ , கிட்டத்தட்ட அதே சந்தர்ப்பங் 
களுக்கு உள்ளானவன் கதிர்வேலு . நாவலில் வரும் கார்வார் 
சங்குப்பிள்ளைக்கு மூலமான ஒருவன் , சைவ மடம் அமைந்த ஊர் 
ஒன்றில் கதிர்வேலுக்குக் கொடுமை இழைத்தான் . அந்த மடத்தின் 
நற் பெயரைக் கெடுக்க வேண்டாம் என்ற எண்ணத்தினால் 
தான் திருப்பரங்கோயில் என அதற்குக் கற்பனைப் பெயர் 
கொடுத்தார் கல்கி என்பதைப் பொன்னியின் புதல்வரில் ( ப.331 
332 ) பார்க்கலாம் . 

சமயம் சார்ந்தவராயின் அவர் செய்த அற்புதச் செயல்கள் 
முக்கியத்துவம் பெறுதலை , ஊமைப்பிள்ளையைப் பேசவைத்தது , 
மீனவப் பெண்ணின் நலிந்த கை நலம் பெறச் செய்தது , சிறைக் 
காவல் கடந்தது போன்றவற்றை உள்ளடக்கிய காரைக்கால் மஸ் 
தான் சாஹிப்வரலாற்றின் மூலம் 

உணரலாம் . 
“ ரேடியம் யுரேனியத்தை விட 5 லட்சம் மடங்கு சிறந்து 
விளங்கியது . 

பொருள்களுக்கோ வெளியிலிருந்து 
வெப்பம் வரும் . ஆனால் ரேடியம் தன்னிற்றானே வெப்பத்தைத் 
தோற்றிக் கொதித்தது . பார்வைக்கு வெறும் சோற்று உப்பைப் 
போலத் தோன்றும் ரேடியத்தின் ஒளி ஈயத்தினையும் ஊடுருவிச் 
சென்று படம் பிடித்துக் காட்டியது . அது தன்னைச் சுற்றிலும் 
உள்ள பொருள்களில் வெப்பத்தை ஏற்றும் மின் மண்டலமாக்கும் 
ஆற்றலுடையது . அதன் பயனாகப் பல பொருள்கள் ஒளியை 
உறிஞ்சும் . காற்றில் உள்ள 

அணுக்களையும் சிதைத்துச் 
சல்லியாக்கும் தன்மை ரேடியத்துக்கு உண்டு . ரேடியத்தின் 
எதிரில் வைரம் , மாயவொளிகளை விசி அற்புதக் காட்சிகளை 
அளிக்கும் என்பது போன்று 32 அறிவியலறிஞர் வரலாறுகளில் 
அறிவியல் செய்திகளை அறிகிறோம் . 

அரசியல் சார்ந்தவராயின் , தமிழரது உரிமையைப் பறித்து 
செல்வத்தைச் சுரண்டுவது கண்டு 

சிதம்பரனாரின் நெஞ்சு 
பொறுக்க வில்லை . வெள்ளையரை விரட்டியடிக்க சந்தர்ப்பத்தை 
எதிர் பார்த்துக் காத்திருந்தார் . இந்த நிலையில் வங்காளத்தை 
இரண்டாகப் பிரித்தார் லார்டு கர்சான் . கர்சான் வங்காள 
31. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுள்ளாஹ் வரலாற்றுப் 

பேழை ; காரை இறையடியான் , மு . சாயபு மரைக்காயர் ; 

காரைக் காண்டம் . 
32 . புதுமை கண்டவர் ; ஜெயா அருணாசலம் ; ப . 49 . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


92 


மக்களிடையே வேற்றுமையை உருவாக்க நினைத்தார் . அதனா 
லேயே இந்து வங்காளம் , முஸ்லிம் வங்காளம் எனப் பிரித்தார் . 
ஆனால் வங்காளிகள் கர்சானின் எண்ணத்தைப் புரிந்து கொண் 
டனர் . 

பிரிவினையை எதிர்த்துப் போராடினர் . இந்தப் 
போராட்டம் இந்தியா முழுவதும் பரவியது . வங்கப் பிரி 
வினையை எதிர்த்து அந்நிய ஆடை பகிஷ்காரம் செய்தனர் . 
அந்நிய ஆடைகள் மலை மலையாகக் குவிக்கப்பட்டு எரிக்கப் 
பட்டன . அந்நிய ஆடையில் பற்றி எரிந்த தீயானது இந்திய 
மக்களின் மனத்தே கொழுந்து விட்டெரிந்த சினத்தீயைக் 
காட்டிற்று என்பது போன்று ,, வரலாற்றுச் செய்திகளைப் 
பெறலாம் . 

இவ்வாறு ஏனைய துறை சார்ந்தோர் பற்றிய துறை செய்தி 
களையும் பெறலாம் . சிலரின் வாழ்க்கை வரலாறுகள் முழுமையும் 
அவர் துறை சார்ந்த வரலாறாகவே அமைதலும் உண்டு . என் 
வரலாற்றை எழுத வேண்டுமென்று நான் கருதியதற்கு மற்றொரு 
முக்கிய காரணமும் உண்டு . அது , என் வாழ்க்கையானது ஒரு 
தனி நபருடைய சரித்திரமாக மட்டுமல்லாமல் , உருவாகிக் 
கொண்டு வரும் புதிய தமிழகத்தின் வரலாறாகவும் இருந்து 
வருவதாகும் . ஆம் என்னை முதல்வனாகக் கொண்டு தான் புதிய 
தமிழகம் அமைக்கும் பணி 1946 இல் பாரதப் பெருநாடு சுதந்தி 
ரத்தை அணுகிக் கொண்டிருந்த நேரத்தில் - தொடங்கியதென்று 
நான் உறுதியாகக் கூறமுடியும் . பாரதம் முழுவதிலும் நடை 
பெற்ற விடுதலைப் போரில் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் ஈடு 
பட்டு , 6 முறை சிறைபுகுந்து அல்லல்பல அடைந்தேனென்றாலும் , 
அதெல்லாம் என்னுடைய சரிதத்தின் முன்னுரையாகத் தான் 
இருக்க முடியும் . இதனாற்றான் எனது வரலாற்றைப் புதிய 
தமிழகத்தின் வரலாறாகக் கருதி அதனை எழுதும் முயற்சியை 
நான் மேற் கொண்டேன் . நான் எழுதாவிடில் , புதிய தமிழகம் 
உருவான சுவை மிக்க வரலாறு , உலகினரின் பார்வையிலிருந்தே 
மறைந்து போய் விடவும் கூடும் . என்று ம . பொ . சி தமது 
வரலாற்றிற்கு அளித்துள் முன்னுரையால் இதனை உணரலாம் . 
9. வரலாற்றுத் தலைவர் மொழிகள் 

வரலாற்றுத் தலைவரின் பண்பு விளக்கம் பெறுதற் பொருட் 
டும் , பெருமையை நிலை நாட்டுதல் அல்லது கொள்கை வலி 
யுறுத்தல் பொருட்டும் அவரது வாய் மொழிகளையே நூலுள் 
எடுத்தாளுதலும் குறிப்பிடத்தக்கது . பாரதி தமிழருக்கு உணர்த் 
திய அறிவுரையை , தமிழா எழுதிப்படிப்பதெல்லாம் மெய்யு 
33 . 

வ . உ . சிதம்பரம்பிள்ளை ; எம் . வி . வெங்கட்ராம் ; ப . 9 . 


* 


பொருண்மை 


93 


மில்லை , எதிர் நின்று கேட்பதெல்லாம் பொய்யுமில்லை , முந்திய 
சாஸ்திரந்தான் மெய் , பிந்திய சாஸ்திரம் பொய் என்று தீர் 
மானம் செய்து கொள்ளாதே , காலத்துக்கும் உண்மைக்கும் எதிரி 
டையாக ஒரு கணக்கு ஏற்பட்டிருக்கிறதா ? தகப்பன் வெட்டிய 
கிணறு என்று சொல்லி மூடர்கள் உப்பு நீரைக் குடிக்கிறார்கள் 
என்று பஞ்ச தந்திரம் நகைக்கிறது என்று அவரது குரலிலேயே 
தந்திருப்பதன் 4 மூலம் இதனை உணரலாம் . வாழ்க்கை 
வரலாற்றுத்தலைவர் எழுதிய கடிதங்கள் இதனுள் குறிப்பிடத் 
தக்க இடத்தைப் பெறுகின்றன . இவற்றால் வாழ்க்கை வர 
லாற்றுத் தலைவர் பற்றிய தம் எண்ணத்தைக் கற்பாரும் உண்டு 
பண்ணிக் கொள்ள இயலும் . உண்மை விளக்கத்திற்கு இவை 
உற்ற துணையாகின்றன . 

பெற்றாரு ணின்னைப் பெற்றார் போற் பெற் 

றார்களும் பேண் பிறப்பை 
உற்றாரு ணின்னைப் போலவுற் 

றார்களு முன்னருளை 
நற்றா ரணியு ளெனைப் போற் பெற் 

றார்களு நாடுறினும் 
மற்றார் முற்றேர்தரு மீனாட்சி 

சுந்தர மாமணியே 
என்பது போன்று புலவராயின் அவர்தம் பாடல்கள் இடம் 
பெறுதல் தவிர்க்க இயலாதாகிறது . 

எடிசன் கொஞ்சம் இரு , இதோ நானும் வந்து விடுகிறேன் . 
இருவரும் சென்று காலை உணவு உண்டு வரலாம் என்று 
நண்பர் கேட்டுக் கொண்டார் . மன்னிக்கவும் ! நான் பலபுதுமை 
களைச் செய்ய தீர்மானித்து இருக்கிறேன் , அவை அனைத் 
தையும் செய்து முடிக்க என் வாழ் நாள் முழுவதுங்கூட போதாது 
அதனால் , நான் செய்ய நினைத்திருப்பவைகளை வேகமாகச் 
செய்து முடிக்கப் போகிறேன் . காலத்தை வீணாக்க நான் விரும்ப 
வில்லை . வருகிறேன் என்று கூறிவிட்டு உணவு அருந்த ஓடி 
னார் எடிசன் . அதைக் கேட்டுத் திகைத்து நின்றார் நண்பர் . 
காலத்தைப் பொன்போல் கருதும் எடிசனை அந்த நண்பர் 
இதயத்திற்குள் வாழ்த்தினார் என்பதினின்றும்37 வரலாற்றுத் 
34. தேசீயக்கவி ; பி . எல் . ராஜேந்திரன் ப . 42 . 
35. மேதைகள் வாழ்விலே ; சு . ர . சண்முகம் ; ப . 70 . 

வித்துவான் தியாகராச செட்டியார் .; உ . வே . சாமி 

நாதையர் ; ப . 17 . 
37. தாமஸ் ஆல்வா எடிசன் ; தி . சு . கலிய பெருமாள் ; ப . 24 . 


94 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தலைவரின் மொழிகளினின்றும் அவர் தம் பண்பு வெளிப்படக் 


காணலாம் . 


| 


இம்மொழிகள் வரலாற்றுத் தலைவரின் உள்ளத்தை வெளிக் 
காட்டுவதாக முன்னிறுத்துவதாக அமைதலும் சுட்டற்பாலது . 
" அம்பிகே ! உன் திரு உள்ளத்தை எனக்குத் தெரிவித்து அருள 
மாட்டாயா ? செயல்கள் யாவற்றையும் செய்பவள் உண்மையில் 
நீயே ! என்னை உன் கருவியாக மட்டுமே செய்து கொள்வாய் . 
எனக்கென்று ஏதோ திட்டங்களும் , சங்கல்பமும் இருப்பதாக 
நான் மயங்காதபடி செய்வாய் . தேவி ! நான் ஒரு நாடோடிப் 
பரதேசி , உலகத்தின் போக்குகளில் அநுபவப்படாதவன் என்னை 
ஏழு கடல் தாண்டி தூரதேசங்கள் அனுப்பி வைக்க உன் திரு 
உள்ளமா ? தூர தேசங்களில் தன்னந்தனியாக யாரும் அறியாத 
வனாக நான் என்ன செய்ய முடியும் . விசித்திரமான மக்களிடை 
யில் அவர்களுக்கு விசித்திரமான ஓர் ஆத்ம அறை கூவலை 
எழுப்ப என்னால் முடியுமா ? விடை சொல்ல மாட்டாயா நீ ? 
ஐயம் திரிபுற எனக்கு உத்தரவு தந்தாலொழிய நான் எப்படி 
இந்தப் பணத்தைத் தீண்டமுடியம் ? - அகங்குழைய விழி நீர் 
இழிய அன்னையிடம் பிரார்த்தித்தார் சுவாமிஜி 35 இதனின்றும் 
மேல் நாடு செல்வதற்கு ஒருப்படு முன்பிருந்த விவேகானந்தரின் 
மன நிலை விளங்கக் காணலாம் . 

இவ்வாறு அமையும் மொழிகள் பெரும்பாலும் நூலினுள்ளே 
இரண்டறக் கலந்து நிற்கின்றன . சிறுபான்மை புறநடையாகத் 
தொகுத்துத்தரலுமுண்டு .39 அமைப்பு நிலையில் முன்னதே 
வேண்டப்படினும் ஒருவர் உலகிற்கு அளித்த செய்திகள் யாவை 
எனும் பொழுது இரண்டாம் நிலை பயனுடைய தாகிறது . 

ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு கற்பாருக்கு வழி காட்டி 
யாக அமைதல் தேவை எனும் நோக்கில் வாழ்க்கை வரலாறு 
படைக்கும் பொழுதும் , இலக்கியப் படைப்பாளர் , சமயத் தலை 
வர் பற்றிய வரலாறுகளைப் படைக்கும் பொழுதும் அவர்கள் 
உலகிற்கு விடுத்த அருள் மொழிகளும் நூலுள் இன்றியமையாமை 
பெறுகின்றன . அவற்றையும் இப்பொருண்மையுடன் இணைத்து 
நோக்கலாம் " அவர்களுடன் நீண்ட நேரம் விவாதித்தபின் 
சுவாமிஜி பின்வருமாறு கூறினார் ; ஏழைகளுக்குச் சேவை செய் 
வது , பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது , துக்கப்படுவோருக்கு 
ஆறுதல் கூறுவது . தவறி விழுந்தவர்களுக்கும் நண்பர்களற்றவர் 
களுக்கும் உதவி புரிவது ஆகியவை தாம் கடவுளை அறிவதற்குச் 
38 . சுவாமி விவேகானந்தர் ; ரா . கணபதி ; ப . 30 . 
29 . 

குருநானக் தேவர் வரலாறு ; அ . லெ . நடராஜன் . 


பொருண்மை 


95 


சிறந்த வழி - என்பது போன்று அம்மணிமொழிகள் அமை 
கின்றன . சிறுவர்களுக்கான சுவாமி விவேகானந்தரின் வரலாற் 
றில் வெ . பார்த்திபன் ( பக் 46 ) இதனைச் சுட்டியுள்ளார் . ஒரு 
வரின் அறிவுரையைத் தம் மொழியில் கூறுவதைவிட அவரது 
மொழிவாயிலாகவே உணர்த்தும் பொழுது கூடுதல் அழுத்தமும் , 
பிடிப்பும் ஏற்படுதல் உண்மை . 


10. மதிப்புரை ( பாராட்டுரை ) 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றிய பிறர் மதிப்புரை 
கள் உண்மைத் தெளிவிற்கு மிக இன்றியமையாததுடன் அவர்தம் 
சிறப்பிற்கும் காரணமாக அமைகின்றன . எனவே வாழ்க்கை 
வரலாற்றாசிரியர்கள் இதற்கும் சிறந்த முக்கியத்துவம் அளிக் 
கின்றனர் . இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்த மற்றொரு 
மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் , சாவர்கரின் தீர்க்க 
தரிசனத்தினால் தான் தேசபக்தி வீறு கொண்ட ஆண் 
பெண்களுக்குள்ள இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவ முடிந்தது 
என்று சாவர்கரைப் போற்றினார் என்பது இதற்குக் காட் 
டாகும் . இத்தகையன ஒருவர் பற்றிய முழுமை அறிவினைப்பெற , 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் நோக்கு நிறைவேற்றத் 
தினைப் பெற மிகச்சிறந்த கருவிகளாகின்றன . 

“ சித்தூர் ஜில்லாவின் ஆறு தமிழ்த் தாலூக்காக்களைத் 
தமிழ் நாட்டுடன் சேர்க்க வேண்டும் என்பதாக , ம . பொ.சி யின் 
தமிழரசுக் கழகம் விடுத்த கோரிக்கையைக் கல்கி ஆதரித்துத் 
தலையங்கங்கள் எழுதினார் . அந்த ஆதரவைக் கண்டு ம . பெ . சி . 
வெகுவாக உற்சாகம் கொண்டார் . பின்னர் அதை நினைவு 
கூர்ந்தும் மெச்சி எழுதினார் : - வடக்கெல்லைப் போராட்ட 
காலத்தில் கல்கியாரின் பக்திக்குரிய ராஜாஜிதான் முதல் அமைச் 
- சராய் இருந்தார் . பொறுப்புணர்ச்சி காரணமாய் அந்தப் 
போராட்டத்தை ராஜாஜி விரும்பவில்லை . அப்படியிருந்தும் 
வடக்கு எல்லையில் நடைபெற்ற சட்ட மறுப்புப் போராட் 
டத்துக்கு வெளிப்படையாக ஆதரவு காட்டி எழுதினார் , கல்கி 
கிருஷ்ணமூர்த்தி . என்னிடம் அவர் வைத்திருந்த அன்பும் , வடக் 
கெல்லையை மீட்டுத் தீர வேண்டும் என்பதில் அவருக்கிருந்த 
-ஆர்வமும்தான் இதற்குக் காரணங்களாகும் - இந்த வாக்கியங்கள் 
வெளியான 12-21-54 ஆம் தேதிய செங்கோல் தலையங்கத்தில் 
கல்கியின் பரோபகாரச் செயல்கள் பற்றியும் ம . பொ . சி . எழுதி 


-40 . நாட்டுக்கு உழைத்த நல்லவர் வீரசாவர்கர் ; எம் . வி . வெங் 

கட்ராம் ; ப . 63 . 


96 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 


இருக்கிறார் என்பர் .41 இது போன்ற பகுதிகள் வாழ்க்கை வர 
லாறுகளில் உண்மைகளே நிறைந்திருக்க வேண்டும் என்பதால் 
குறிப்பிட்ட நிகழ்ச்சி அல்லது செய்தியின் உண்மையை 
வலியுறுத்துவதற்கு உதவுகின்றன . மற்றும் படைப்பாசிரியரே 
கூறும் பொழுது வரலாற்றுத் தலைவரின் பால் உள்ள பற்று 
தலால் மொழிகின்றார் என்ற உணர்விலிருந்து வாசகரை விடு 
விக்கவும் இது போன்ற பகுதிகள் துணை நிற்கின்றன . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரைப் புகழ்ந்துரைக்கும் இத் . 
தகு மதிப்புரைகள் தன் வரலாறுகளிலும் இடம்பெறுவதுண்டு . 
இவற்றைத் தற்புகழ்ச்சியாகக் கொள்வதைக் காட்டிலும் பிறர் 
தம்மைப் புகழ்வது கண்டுத் தாம் கொண்ட மகிழ்வைப் புலப் 
படுத்துதல் எனவும் , தம் வெற்றி மிகைப்படக் கூறவில்லை 
இயல்புரையே என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் ஏற்கலாம் .. 
" பொதுவாக 

எதையும் அதிகமாகப் 

அதிகமாகப் புகழ்ந்து பேசுவது. 
திரு . அண்ணாதுரைக்குப் பழக்க மில்லை என்றுநான் அறிவேன் .. 
அவர் கூறினார் . சில காலத்துக்கு முன்பு நான் காரில் வடநாட் 
மூக்கு நண்பர்களுடன் சென்றிருந்தேன் . எனக்கு இரவு நேரங் 
களில் சீக்கிரம் தூக்கம் வராது . அப்பொழுதெல்லாம் சினிமா 
வுக்குப் போவது வழக்கம் . போகும் வழியில் ஒரு சிறிய ஊரில் 
அந்த மாதிரித் தங்கினோம் . அந்த ஊரில் இரவு படம் பார்க்கச் 
சென்றேன் . படம் ஆரம்பித்ததும் ஜனங்கள் பலமாகக் கைதட்டி 
னார்கள் . எதற்குக் கைதட்டினார்கள் என்று நினைக்கிறீர்கள் ? 
ஏவி எம் . என்கிற எம்பிளம் முதலில் காட்டினார்கள் . அதைப் 
பார்த்து விட்டுத்தான் அப்படிக்கை தட்டினார்கள் பொதுவாக 
ரசிகர்களுக்குப் பிடித்த நடிகர்கள் பெயர் வரும் பொழுது 
தான் கை தட்டுவார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் . 
ஆனால் 

வடநாட்டில் ஒரு தென்னாட்டுக்காரரின் கம்பெனி 
பெயரைப் பார்த்ததுமே கை தட்டுகிறார்களே என்று மகிழ்ச்சி 
அடைந்தேன் என்று அண்ணாதுரை அந்த பிலிம் சேம்பர்மீட்டிங் 
கில் கூறியதை இப்போது நினைவு கூர்கிறேன் . வெறும் தோத்திர 
மாக அந்தச் சமயம் இதை அவர் சொல்லவில்லை . மனத்தில் 
உணர்ந்ததை அப்படியே சொன்னார் என்பது சான்று 2. 

இவை மட்டுமின்றிச் சாதனை புரிந்தோர் தம் சாதனைகளுக் 
காகப் பெறும் பட்டங்கள் , பதவிகள் , பரிசுகள் , போன்றவற் 
றையும் இப்பொருண்மையுடன் இணைத்து நோக்கலாம் . அறி , 
வியல் , கலை , சமுதாயப்பணி போன்றவற்றில் ஈடுபட்டோர் 
வரலாறுகளில் இப்பொருண்மை முக்கிய இடம் பெறக் காண 
41. பொன்னியின் புதல்வர் ; சுந்தா ; ப . 802 . 
42 . எனது வாழ்க்கை அனுபவங்கள் ; ஏ . வி . எம் ; ப . 163 . 


பொருண்மை 


97 


லாம் . 

அவை பெரும்பாலும் இறுதியில் தொகுப்புரையாக 
அமைகின்றன .13 மற்றும் தலைவரின் வரலாற்றை விவரித்துக் 
கொண்டிருக்கும்பொழுதே இடையிடையே , " இவ்வாறு மனக் 
கண்ணில் தோன்றிய காட்சியைத்தான் இரவிவர்மா அழகிய 
வண்ண ஓவியமாகத் தீட்டி 1976 ஆம் ஆண்டு சென்னை ஓவியக் 
கண்காட்சிக்கு அனுப்பி வைத்தார் . கன்னி சகுந்தலையின் 
காதல் கதை என்ற இந்த ஓவியம் இந்தத் தடவையும் முதல் 
பரிசு பெற்று தங்கப்பதக்கத்தை அடைந்தது . இதைக் கண் 
காட்சிக்கு வைத்த உடனே பக்கிங்ஹாம் கோமகனால் விலைக்கு 
வாங்கப்பெற்றது என்றால் இதன் மதிப்பை நீங்களே ஊகித்துக் 
கொள்ளலாம் .........1892 இல அமெரிக்காவில் சிக்காகோ 
என்னும் இடத்தில் கண்காட்சி ஒன்று நடந்தது . அந்தக் கண் 
காட்சிக்கு இரவிவர்மா அவர்கள் பத்து ஓவியங்களைத் தேர்ந் 
தெடுத்து அனுப்பி வைத்தார் . அந்தக் கண்காட்சியில் இவரு 
டைய ஓவியங்கள் இடம்பெற்றன . இரண்டு தங்கப்பதக்கங்களும் , 
பல நற்சான்றிதழ்களும் ( Diplomas ) இரவிவர்மாவின் ஓவியத் 
திற்கு வழங்கப்பட்டன . இதை அமெரிக்காவின் எல்லாப் பெரிய 
பத்திரிகைகளும் சிறப்பாக எழுதின என்பதுபோன்றும் 
அமைகின்றன . 

இவற்றினின்றும் மாறுபட்ட தன்மையில் நூலாசிரியரே தம் 
வரலாற்றுத் தலைவர் பற்றிய மதிப்பீட்டினை அளித்தலும் 
காணப்படுகிறது . அ . லெ . நடராஜன் தமது மாவரன் நெப் 
போலியனில் இறுதிப்பகுதியை நெப்போலியன் பற்றிய தமது 
மதிப்பீடாகத் தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது . காப்பியங் 
களில் பதிகம் போன்று இப்பகுதி அமைந்து , நெப்போலியன் 
வாழ்க்கை வரலாற்றை மேலும் சுவையுடையதாக்குகிறது , அவன் 
வாழ்வின் பின்னணியை , செயலின் சிறப்பினை , பண்புநலனை , 
பெருமையை ஆய்வு நோக்கில் சிறப்பிக்கிறது . பொதுவாக , 
பொது மக்கள் குறித்து , நெப்போலியன் இத்தகைய அசட்டை 
யான ஒரு கருத்தைக் கொண்டிருந்த போதிலும் , தனிப்பட்ட 
போர் வீரனிடம் நடந்துகொள்ளும்போது கம்பீரமாகவும் 
கண்ணியமாகவும் நேசத்தோடும் நடந்துகொள்வான் ; அவனுக் 
குத் தேவைப்படும் சௌகரியங்களையும் வசதிகளையும் தவறாது 
செய்து கொடுப்பான் . அதனால் ஒவ்வொரு போர் வீரனும் , 
சக்கரவர்த்தி நெப்போலியன் தன் சார்பில் இருப்பதாக நினைத் 
துக் கொண்டு அவனுக்காக எவ்வித தியாகத்தையும் செய்யத் 
தயாராக இருந்தான் . சுற்றத்தாரைத் தவிர்த்து , வேறு எவரும் 
43 . அன்புப் பணிக்கு ஓர் அன்னை தெரசா ; கே . பீ . நீலமணி . 
44 . இரவிவர்மா ; வித்தகன் ; பக் . 82 , 88 . 

த . வா . வ -7 


98 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


நெப்போலியனுக்குத் துரோகமாக நடந்து கொண்டதில்லை . 
சிறைவாசத்தின் போதுகூட , பலர் அவனுடன் உ.டன் சென்றதை 
யும் அவனது விருப்பங்களை ஆர்வத்துடன் நிறைவேற்றிவைத் 
ததையும் நெப்போலியன் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் . 
இத்தகைய ஒரு பெருமையும் மதிப்பும் வேறு எந்தச் சரித்திர 
நாயகர்களுக்கும் கிட்டியதாகத் தெரியவில்லை ( பக் . 335 ) 
எனும் பகுதியைச் சான்றுகாட்டலாம் . பலகோணங்களினின்றும் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரைப் புரிந்துகொள்ளவும் , வர 
லாற்றுப் படைப்பாளரின் நேர்மையை உறுதி செய்யவும் 
இஃது வாய்ப்பாகிறது . 


11. வரலாற்றுத்தலைவரின் வாழ்க்கை முடிபு 

விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒருவர் வாழ்வில் உறுதி 
யாக வருவது மரணம் . நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை 
யெனும் பெருமையுடையதாகவே இவ்வுலகு என்றும் இருக்கிறது . 
எவ்வித வேறுபாடுமின்றிக் கூற்றுவன் எல்லா உயிர்களையுமே 
கவர்ந்து கொள்ளுகிறான் . உலக மக்கள் நல்வாழ்விற்கு அரும் 
பணி ஆற்றியவர் என்றோ , புதுமைகள் படைத்தவர் என்றோ , 
உலக மக்களின் பேரன்பிற்கு உரியவன் என்றோ , யாரையும் 
விட்டுவைப்பதில்லை . ஆகவே வாழ்க்கை வரலாற்றுத் தலை 
வரின் மறைவின் பின் எழும் நூல்கள் இப்பொருண்மையையும் 
உள்ளடக்கி நிற்கின்றன . ஒவ்வொருவர் வாழ்விலும் மரணம் 
என்பது இயல்பான ஒன்றாக அமைதலின் வாழ்க்கை வரலாற் 
றுத் தலைவரை அறிமுகப்படுத்தும் பாங்கில் அமையும் நூல்கள் 
இதனைச் சிறப்பிப்பதில்லை-5 அல்லது “ அறிஞர் ஜகதீசரது 
மணவாழ்க்கையின் பொன் விழா 1937 ஆம் ஆண்டில் நடந்தது . 
ஆயினும் அதே ஆண்டில் நவம்பர் திங்களில் அவர் மண்ணுலகைத் 
துறந்து விண்ணுலகை எய்தினார் . புதுமை கண்ட பெரியார் 
மறைந்தது குறித்து வருந்தாதவர் இலர் என்பது போன்று * 6 
சுருக்கமாகக் குறிக்கப்படுகிறது . 

முழுமை வரலாறுகளில் இப்பொருண்மை சிறப்பிடம் பெறு 
கிறது . பெரும்பாலும் தனித்த அதிகாரங்களில் 

இப்பகுதி 
அமைக்கப்படுகிறது . இறப்பு என்பது இயல்பு ஆயினும் உலக 
முன்னேற்றத்திற்காக முயன்ற , உழைத்த , வாழ்ந்தவரின் இறப்பு , 
உலகிற்குப் பேரிழப்பாக அமைதலின் அதனை வலியுறுத்த விரும்பும் 
படைப்பாசிரியர் இங்ஙனம் அமைக்கின்றனர் போலும் . வரலாற் 
றுத் தலைவரின் முடிவு எதிர்பாராத தொன்றாக , இரங்கத்தக்க 
45. சின்னஞ்சிறு வயதில் ; அழ . வள்ளியப்பா . 
46. புதுமை கண்டவர் ; ஜெயா அருணாசலம் ; ப . 127 . 


பொருண்மை 


99 


தாக அமையும்பொழுதும் விரிவான இடத்தினை இப் 
பொருண்மை பெறுகிறது . கல்கியின் வரலாற்றில் , அவரது 
இறுதிநிலை - இறுதி வருடம் , கடைசி நாட்கள் , அஞ்சலி , என 
மூன்று அத்தியாயங்களில் தொடர்வதைக் காணலாம் . 

வாழ்க்கைப் போராட்டத்தில் எதிர் நீச்சலிட்டு மிகவும் 
வறுமைத் துயரில் வாழ்ந்தவர் , சிறுகதை உ 

வாழ்ந்தவர் , சிறுகதை உலகில் முடிசூடா 
மன்னனாக ஆட்சி செலுத்திய புதுமைப் பித்தன் . இவரின் 
இறுதிக் காலம் நோயினாலும் வறுமையினாலும் மிக்க இரக்கத் 
திற்குரியதாக அமைந்துவிட்டது . வறுமையின் பிடியிலிருந்து 
மீளாமலே நோயின் கொடுமைக்குப் 

பலியானார் . அவரது 
வாழ்வின் இறுதி நாளை , ரகுநாதன் , புதுமைப் பித்தனின் 
பூதவுடலின் கடைசி வாழ்நாள் ; அதுதான் சூன்மாதம் 30 ஆம் 
தேதி . அன்றிரவு புதுமைப் பித்தன் தங்கியிருந்த வீட்டின் 
சூழ்நிலையில் , அங்குள்ளவர்களின் முகங்களில் , பேச்சு வார்த்தை 
களில் சாவின் பயங்கரம் படர்ந்து பரவ ஆரம்பித்தது . புதுமைப் 
பித்தன் செத்துக் கொண்டிருந்தார் ......உடம்பெல்லாம் வியர்வை 
பெருகிப் பெருகி ஓடுகிறது . கமலாம்பாள் துடைக்கிறாள் . 
சுற்றியுள்ளவர்கள் வாய்பேசாது பார்த்துக்கொண்டிருக்கிறார் 
கள் . புதுமைப் பித்தன் ஒருவரே அப்போது பேசினார் . கமலா , 
கடைசியாக இந்த உலகத்துக்கு நான் விட்டுச் செல்வது ராஜ 
முக்திப்படமும் , தினகரியும்தான் . கவலைப்படாதே உன்னை 
நல்ல நிலையில் வைக்க விரும்பினேன் . ஆசைப்பட்டேன் . 
ஆனால் விதி என்னை இந்தக் கோலத்துக்குத்தான் கொண்டுவந்து 
விட்டது ... 

30-6-48 . அன்றிரவுக்குப்பின் உலகுக்கெல்லாம் 
விடிந்தது ; ஆனால் புதுமைப் பித்தனுக்கு அன்றிரவு விடியவே 
இல்லை . புதுமைப்பித்தன் காலமானார் . அவரது மனைவியும் 
உறவினரும் கண்ணீர் வடித்தார்கள் ; கதறினார்கள் ; புலம்பினார் 
கள் ...... வானத்து அமரன் வந்தான் காண் ; வந்ததுபோல் 
போனான் காண் ! என்று புலம்பவில்லை . எழுதி எழுதிக் 
கையும் வீங்கிற்றே ; உயிரும் கொடுத்தாயே ! என்றுதான் 
கமலாம்பாள் புலம்பினார் ... அந்தப் புலம்பலே வீடு நிறைந்து 
ஒலித்தது ... என்று ( பக் 95-96 ) காட்சிப்படுத்துகின்றார் . 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் அவல நிலையையும் இறுதி 
ஏக்கங்களையும் அந்திம காலம் எனும் அத்தியாயத்துள் 
விரிவாக எடுத்துக் காட்டுகிறார் . தமிழுக்குப் புத்துணர்வு 
ஊட்டிய பெருமையாளர் அனுபவித்த துயரங்களும் இழிநிலையும் 
பிற்காலத்தில் , இலக்கியத்தைத் தம் உயிர் மூச்சாகக் கொண்டு 
அதற்காகத் தம் வாழ்வையே தியாகம் செய்யும் எந்த ஒரு படைப் 
பாளருக்கும் வரவே கூடாது என்பதை வலியுறுத்துவதாக - இவ் 
வெண்ணம் உள்ளடங்கியதாகவும் அது நிற்கக் காணலாம் . 


100 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வரலாற்றுத் தலைவரின் வாழ்க்கை முடிவு 

நூலின் முடி 
வாகத்தான் அமைய வேண்டும் என்பதில்லை . படைப்பாளரின் 
விருப்பத்திற்குத் தகவும் , நூலின் அமைப்பிற்கு ஏற்பவும் நூலின் 
தொடக்க 1 அல்லது இடையேயும் * * அமைகின்றன . 


12. ஆசிரியர் இடையீடு 

வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு இடையிடையே 
வரலாற்றாசிரியர் இடை புகுதல் , சூழ்நிலையைத் தெளிவுறுத்தல் , 
பண்பு விளக்கம் செய்தல் , நிகழ்ச்சியின் இயல்பினை உள்ளவாறு 
உணர்த்தல் போன்ற பயன்பாடுகளை உடையனவாகி வேண்டப் 
படுகிறது . நெப்போலியனைப் போல நெஞ்சுரம் படைத்த 
ஒரு சக்கரவர்த்தியைச் சரித்திரத்தில் காண்பது அருமை ; 
எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் ; எண்ணியர் திண்ணியர் 
ஆகப்பெறின் என்னும் குறள் நெப்போலியன் வாழ்க்கையில் 
முழுக்க முழுக்கப் பொய்த்துவிட்டது . அடல் வீரனையும் விஞ்சிய 
முழு ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரி 
கிறது . இத்தகைய நிலையையே நம் நாட்டுப் பெரியவர்கள் விதி 
யென்று குறிப்பிடுகிறார்கள் . ஊழின் பெருவலியாவுள என்பது 
நெப்போலியன் வாழ்வில் முழுவதும் பொய்யாகிவிட்டது எனும் 
குறிப்பு - நெப்போலியனைப் பற்றிய ஒரு பரிதாப உணர்வை 
உண்டு பண்ணுவதாக அமையக்காணலாம் . சில வேளைகளில் 
இத்தகைய குறிப்புகள் சுவையுடையதாகி நூலின் ஓட்டத்தினை 
மிகுவிப்பதாகவும் அமைகின்றன . ஆசிரியர் எவ்வளவு தூரம் 
இவ்வாழ்க்கை வரலாற்றில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதனை 
அறுதியிடவும் இவை பயன்படுகின்றன . 

இப்பொருண்மையும் மிகுதியும் விரிந்த வரலாறுகளில் 
அதிகமாகக் காணப்படுகின்றன . சிறுவர்களுக்கென அமையும் 
வாழ்க்கை வரலாறுகளில் கதை கூறிச்செல்லும் முறையில் அமை 
யும் பொழுதும் வெளியீட்டு உத்தியாக இவ்வாசிரியர் இடையீடு 
அமைகிறது . அந்தத் திட்டத்தின் பெயரைக் 

" சொன்னால் , 
அந்தப் பெண் டாக்டர் பெயரும் உங்களுக்குத் தெரிந்து விடும் . 
‘ மாண்டிசோரி கல்வித்திட்டம் என்பதுதான் அதன் பெயர் . இப் 
போது உங்களுக்குத் தெரிந்திருக்குமே , அந்த டாக்டர் பெயர் 
மரியா மாண்டிசோரி அம்மையார் தான் என்பது ! எனும் 
பகுதியை இதற்குச் சான்று காட்டலாம் . 
47 . மானங்காத்த மங்கையர் ; கௌசிகன் . 
48. புதுமைப்பித்தன் வரலாறு ; ரகுநாதன் . 
49 . 

மாவீரன் நெப்போலியன் ; அ . லெ . நடராஜன் ; ப . 320 . 
50. சின்னஞ்சிறுவயதில் ; அழ , வள்ளியப்பா ; ப . 62 . 


பொருண்மை 


101 


வரை 


கால 


13. முக்கிய நிகழ்வு வரிசை 

நூலின் முன் அல்லது பின் வாழ்க்கை வரலாற்றுத் தலை 
வரின் முக்கிய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் தோற்றம் முதல் இறுதி 

வரிசையில் தொகுத்தளிக்கப்படுகின்றன 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றிய சுருக்கமான கண் 
ணோட்டத்தினை இவை நல்குகின்றன . வரலாற்றாசிரியர்கள் 
தங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை முன்பின் அமைத்துக் 
கூறும் பொழுது , இக்குறிப்பு வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை 
வரிசைக் கிரமமாக அறிய பெரிதும் துணை நிற்கின்றது . 
14. செவிவழிச்செய்திகள் 

தெளிவில்லாத வரலாற்றுச் செய்திகளையே துணையாகக் 
கொண்டு ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றைப் படைக்கும் 
பொழுது அவருடன் தொடர்புடையதாக விளங்கும் கதைகளும் , 
செவிவழிச் செய்திகளும் இடம் பெறுகின்றன . வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவர் வெகு காலத்திற்கு முற்பட்டவராகவும் , 
மக்களிடையே மிக்க புகழுடன் திகழ்ந்தவராகவும் அமையும் 
பொழுது இந்நிலை ஏற்படுகின்றது . அவர் தம் வரலாற்றில் 
மிகுதியும் இவையே இடங் கொண்டும் அமைகின்றன . 
“ இந்த அபிராமிப்பட்டர் 

ஒரு 

நாளோர் சபையிலே 
அமாவாசித் தினத்தைப் பௌரணைத்தினமென வகை மோச 
மாய்ச் சொல்லித் , தாஞ் சொல்லியது சரியென்று ரூபித்தற்காக 
நூறு வடந்தாங்கிய உறியொன்றில் ஏறியிருந்து , இவ்வந்தாதி 
யில் ஒவ்வொரு பாவைப்பாடி ஒவ்வொரு வடத்தையறுத்து , 
நூறாம் பாட்டுடன் நூறாம் வடத்தை அறுக்கும் தருணம் அபி 
ராமியருளினாற் பௌர்ணமி தோன்றிற்றென்று இப்பாடற் . 
காரணங் கூறுங் கன்ன பரம்பரையும் நங் கன்னத்தில் விழுந்த 
துண்டு . சுதை எவ்வாறாயினு மாகுக , பாடல் உத்தமமே . இவர் 
இறந்தகால வரலாறு இதுவரையும் எங்கைக்கு அகப்படவில்லை . 
எனும் 2 பகுதியைச் சான்றாக்கலாம் . 
15. காலக்குறிப்பு 

வாழ்க்கை வரலாறு எனும் பொழுது மிக முக்கியமாகத் 
தேவைப்படும் கூறுகளுள் காலக்குறிப்பு தலையாயது . ஒவ்வொரு 
நிகழ்ச்சியின் போதும் இது குறிக்கப்படும் பொழுது வரலாற்றில் 
51. இரவிவர்மா ; வித்தகன் ; வருடமும் வரலாற்றுக் குறிப்பும் . 
52. பாவலர் சரித்திர தீபகம் - பகுதி 1 ; அ . சதாசிவம்பிள்ளை ; 

ப . 58 . 


102 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


| 


ஒரு தெளிந்த கண்ணோட்டம் ஏற்படுகிறது . தமிழில் வாழ்க்கை 
வரலாற்று நூல்கள் இதற்கு அளிக்கும் முக்கியத்துவம் மிகமிகக் 
குறைவே . ஆங்காங்கே இக்குறிப்புகள் காணப்படினும் முழுமை 
யான நிலையில் அமைந்துள்ளதாகக் கூற இயலாது . தன் வரலாறு 
களில் கூட இக் குறைபாடு இருப்பது சுட்டத்தக்கது 3 நாட் 
குறிப்புகளின்றித் தன் நினைவுகளை மட்டுமே கொண்டு எழுது 
கையில் இக்குறைபாடு எழுகிறது எனலாம் . 

பெரியோரின் வாழ்விலே நடந்தகுறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை 
அல்லது அவரது மொழியை மட்டுமே சுட்டிச் செல்வனவாக 
அமையும் ‘ வாழ்க்கைத் துணுக்குகள் எனும் வாழ்க்கை வரலாற் 
றிலக்கிய வகையினுள்ளும் கிடைக்கும் செய்திகளை இப்பொருட் 
* கூறுகளுள் அடக்கி விட இயலும் . ஏனைய வகைகள் இப்பொருட் 
கூறுகளுள் பலவற்றைத் தம்முட் கொண்டிலங்க இவை ஒவ் 
வொருவரைப் பற்றிக் கூறும் பொழுதும் ஒவ்வொன்றைக் 
கையாளுகின்றன . 
துணைப் பொருட் கூறுகள் 
1. காப்பு , கடவுள் வாழ்த்து 

பழைய இலக்கிய மரபினை ஒட்டி ஆசிரியர் நூலின் முன் 
காப்பு , கடவுள் வாழ்த்து , ஆசிரிய வணக்கம் முதலியவற்றைச் 
சுட்டுதல் அமைகிறது , ராம . உ . ராமசாமி செட்டியாரின் ஸ்ரீமத் 
சொக்கலிங்க ஐயா அவர்கள் சரித்திரம் , தி . ஓ . ராஜரத்னம் 
பிள்ளையின் சி . வை . தாமோதரம்பிள்ளை அவர்கள் சரித்திரம் 
முதலான நூல்களில் இவற்றைக் காணலாம் . 
2. நூற்பயன் 

“ இச்சரித்திரத்தைப் படிப்பவர்கட்கும் படித்துக் கேட்பவர் 
கட்கும் சமஸ்பொக்கியமும் நித்தியா நித்திய விஸ்து விவேகமும் 
சிவஞான சித்தியும் கிடைக்கின்றன என்று வி . கோ . சூரிய 
நாராயண சாஸ்திரியார் தம்முடைய ஸ்ரீமணிய சிவனார் சரித் 
திரம் நூலுள் ( பக் . 60 ) நூற்பயனைத் தனித்து ஓதியிருப்பதும் 
பழைய மரபின் பாற்பட்டதே . 
3. நூலாசிரியர் - நூற்றலைவர் தொடர்பு 

நூலாசிரியர் , வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் 
தொடர்புடையவராக இருக்கையில் இருவருக்கும் இடையே 
உள்ள தொடர்பு , இடம் பெறும் நிகழ்ச்சிகளால் விளக்கம் 
பெறல் இயல்பு . “ புதுமைப்பித்தனுடன் நண்பர் முல்லை முத்தை 
யாவும் நானும் காப்பி சாப்பிடச் சென்றோம் . 

காலைக் 
காப்பி பலகாரம் சாப்பிடத்தான் . ஆனால் புதுமைப்பித்தன் 
53. வனவாசம் ; கண்ணதாசன் . 


பொருண்மை 


103 


மிக 


கடைக்குள் சென்றதும் முதலில் காப்பிக்கு ஆர்டர் கொடுத்தார் . 
என்ன ஏதாவது சாப்பிட வேண்டாமா ? என்றோம் . சாப்பிடத் 
தான் முதலில் காப்பி அப்புறம் தோசை . அப்புறம் இன்னொரு 
காப்பி என்றார் புதுமைப்பித்தன் . இது என்ன வழக்கம் என் 
றேன் நான் . உனக்குத் தெரியாது இவன் கடைத் தோசையை 
இப்படி முன்பாரா கொடுத்து உள்ளே தள்ளினால் தானப்பா 
திங்க முடியும் . தெரிந்ததா ? என்றார் புதுமைப்பித்தன் . 
இதனின்றும் ( ப . 154 ) புதுமைப்பித்தனும் நூலாசிரியர் 
ரகுநாதனும் நெருங்கிய தோழர்களாகத் திகழ்ந்தமை 
தெரிகிறது . இது போன்றே தந்தை , மனைவி , மகன் , மாணவர் 
போன்ற உறவு 

நிலைகளையும் நூலாசிரியர்கள் தாம் 
படைக்கும் வரலாறுகளில் உணர்த்துகின்றனர் . ஆயின் நூ ரலின் 
தொடக்கத்தின் முன் தமக்கும் , 

தமக்கும் , வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவருக்கும் இடையிலுள்ள தொடர்பினை விளக்கிச் 
செல்லுதல் 4 வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருக்கு அமையும் 
மற்றொரு அறிமுகமாகவும் , அவர் பால் ஆசிரியருக்குள்ள 
ஆழ்ந்த பற்றினை விளக்குவதாகவும் அமைகிறது . வாழ்க்கை 
வரலாற்று நூலில் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது என் 
பதனைக் கற்பார் ஊகிக்கவும் இது உதவுகிறது எனலாம் . 
4. பிறந்த காலக்கணிப்பு ( சாதகம் ) 

தமிழர் தம் பழக்கத்தினை எடுத்துக் காட்டும் பிறந்த காலக் 
கணிப்பு குறிப்புகளும் சிலரின் வரலாற்று நூல்களில் இடம் பெறு 
கின்றன . இவண் தணிகைமணி , டாக்டர் வ . சு . செங்கல்வராய 
பிள்ளை அவர்களின் வரலாறு எனும் நூலைச் சான்றாக்கலாம் . 
5. மரபு வழிப்பட்டியல் 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் மரபு வழிப்பட்டியல் 
அமைக்கும் இயல்பினையும் , அளிக்கும் பாங்கினையும் பாகூர் 
சு . குப்புசாமி முதலியாரின் வரலாற்றுக் களஞ்சியம் முதலான 
நூல்களில் காணலாம் . வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் முன் 
னோர் பற்றிய அறிவினைப் பெற இஃது துணை நிற்கின்றது . 
6. தொடர்பு கொண்டோர் . 

வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் உடன் வாழ்ந்தோர் . 
உடன்பிறந்தோர் , இடையில் தொடர்பு கொண்டோர் அல்லது. 
அவர்களது வாழ்க்கைப் பாதையின் தொடக்கத்தில் வழி 
நடத்திச் சென்றவர்கள் , துணைவந்தவர்கள் அல்லது திருப்பத் 
திற்கு , முன்னேற்றத்திற்குக் காரணமாயிருந்தவர்கள் 
54 . 

காமராஜ் வரலாறு ; மு . நமசிவாயம் ; என்னைக் கவர்ந்த 
தவர் . 


104 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


என்பதாகப் 

பலர் தொடர்பு கொண்டமைகின்றனர் . 
இவர்கள் பற்றிய செய்திகளும் இடம் பெறுகின்றன . " இராச 
ராசவர்மாவை நினைக்கும் போது என்னுடைய கண்களில் 
என்னையறியாமல் கண்ணீர் வந்து விடுவதுண்டு . அவருக்கு 
ஒரு சிறந்த எழுத்தாளராக ஆகும் திறன் இருந்தது . அதற்குச் 
சான்று அவர் எழுதிய அந்தப் பிரயாணப் புத்தகம் . அதுவும் 
அல்லாமல் அவர் அவ்வப்போது தன்னுடைய நாட் குறிப்புப் 
புத்தகத்தில் பல நினைவுகளைக் குறித்து வைத்திருக்கிறார் 
என்பது போன்ற பகுதிகள் ஆசிரியர் வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவரின் வாழ்வுடன் தொடர்புடையவர்களையும் எந்த அள 
விற்கு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதனை உணர்த்துவதாக 
அமைதல் ஒரு தன்மையாம் . இதுபோன்ற குறிப்புகள் அவர் 
வரலாற்றுத் தலைவருக்கு எவ்வகையில் துணை அல்லது எதிர் நின் 
றார் , அதனுடைய இன்றியமையாமை போன்றவற்றை உணர்ற் 
கும் உதவுதல் மற்றொரு இயல்பாம் . மேற்சுட்டிய சான்றின் 
தொடர்ச்சியாகவே இதனையும் விளக்கலாம் . பல துறைகளில் 
இரவிவர்மாவிற்கு உதவியாக இருந்தார் . அவருடன் கடைசிவரை 
இருந்தவர் , சிறப்பாக ஓவியம் வரையத் தெரியுமாதலால் இரவிவர் 
மாவிற்கு வலதுகரம்போல் உதவினவர் ; பல ஓவியங்களை வரை 
யும் போது ஒன்றாக இருந்து பணிபுரிந்தவர் . அதுவும் அல்லாமல் 
தன்னுடைய சகோதரருக்குச் செயலாளர்போல் இறுதிவரை 
இயங்கினார் . இரவிவர்மாவுக்கு ஆங்கிலம் தெரியாது . ஓய்வு 
நேரத்தில் அவர் அதனைக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று 
எண்ணினார் . 

காலத்தில் ஆங்கிலத்தைச் சொல்லிக் 
கொடுக்க மிகவும் உதவினார் என்பது மேற்குறிப்பிட்டுள்ளமைக் 
குச் சான்று . ( பக் . 95-96 ) முழுமை வரலாறுகளில் இது பெரிதும் 
டம்பெறுகின்றது . புதினம் , காப்பியம் போன்றவற்றில் வரும் 
துணை மாந்தர் நிலையிலும் இதனை ஒப்பவைத்து எண்ணலாம் . 

மற்றும் விவேகானந்தரின் வாழ்வினின்றும் இராமகிருஷ்ணப் 
பரமஹம்சரையும் , உ . வே . சாமிநாதையர் வாழ்விலிருந்து 
மீனாட்சி சுந்தரம் பிள்ளையையும் , ஹெலன் கெல்லர் வாழ்வி 
லிருந்து சலிவனையும் கல்கியின் வாழ்விலிருந்து ராஜாஜி , 
டி . கே . சி . யையும் பிரிக்க இயலாவாறு மிக்க வலுவான 
இணைப்பாக இத்தொடர்புகள் அமைதலும் உண்டு . அவ்வகை 
யில் நோக்கும்பொழுது இப்பொருட் கூறினை முதன்மைப் 
பொருட்கூறாகக் கொள்வதிலும் தவறில்லை . வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவரைப் பற்றி அறிதலே முதல் நோக்கமாதலின் 
இவண் இது துணைப் பொருண்மையாகச் சுட்டப்பட்டுள்ளது . 


கடைசி 


பா 


55. இரவிவர்மா ; வித்தகன் ; ப . 95 . 


பொருண்மை 


105 


7. வாழ்த்து 


வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் வாழ்ந்துகொண்டிருப்பவ 
ராயின் அவரது பணியை , செயலை , ஆற்றலைப் பாராட்டித் 
தொடர்ந்து அதில் அவர் வெற்றிபெற வாழ்த்துவதாகவும் , 
அதற்காகப் பல்லாண்டு வாழ வாழ்த்துவதாகவும் அமைதல் 
உண்டு . கழகத் தலைவர் கலைஞருக்கு 50 ஆவது பிறந்தநாள் 
விழா , பொன்னாள் இந்த நன்னாள் நாம் நமது நல்வாழ்த்து 
களை அவர்பால் குவிப்போம் , என்று பி . எல் . ராஜேந்திரன் 
தம் தொகுப்பு நூலாகிய பொன்னாரத்துள் குறிப்பிட்டுள்ளமை 
சான்றாகும் . 


8. பின்னிணைப்புகள் 

நூலின் இறுதியில் பின்னிணைப்புகளாக வாழ்க்கை வரலாற் 
றுத் தலைவர் பற்றிய இலக்கியக் குறிப்புகள் , அவர்மீது எழுந் 
துள்ள இரங்கற் பாக்கள் 5 6 பலரின் கருத்துரைகள் ஆகிய 
வற்றை இணைத்திருப்பது வரலாற்றுத் தலைவர் பற்றிய முழு 
நோக்கினை அல்லது மேன்மையைத் தெளிவாக , உறுதியான 
நிலையில் உணர்த்த வேண்டும் எனும் ஆசிரியர் ! நோக்கினைப் 
பிரதிபலிக்கிறது எனலாம் . 

மைசூர் மன்னர் விவேகானந்தரிடம் மதிப்பும் மரியாதை 
யும் வைத்திருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டு விவேகானந் 
தரின் பேச்சை அக்காலத்திலே அவர் ஒலித்தட்டில் பதிவு செய்து 
பாதுகாத்து வைத்ததிலிருந்து தெரிகிறது . இந்த தட்டு இன்னும் 
மைசூர் மன்னர் குடும்பத்தில் இருக்கிறது . ஆனால் இசைத் 
தட்டில் குரல் முற்றிலும் மங்கிவிட்டது என்பது போன்ற 
துணுக்குச் செய்திகளும் வரலாற்றுத் தலைவரின் புலமையைப் 
புலப்படுத்த துணை நிற்கின்றன . 

கல்கத்தாவிலுள்ள வரலாற்று ஆய்வு நிறுவனம் வெளியிட் 
டுள்ள தேசிய வாழ்க்கை வரலாற்று அகராதியுள் வாழ்க்கை 
வரலாற்றுள் இடம்பெற வேண்டிய பொருட் கூறுகள் பற்றிக் 
குறிக்கப்பட்டுள்ளது இங்கு வரையறை செய்யப்பட்டுள்ள 
56 . வள்ளல் அழகப்பர் ; அரு . சோமசுந்தரம் . 

வள்ளல் சீதக்காதி வரலாறு ; க . மு . செரீப் . 
57. பாகூர் சு . குப்புசாமி வரலாற்றுக் களஞ்சியம் . 
58. மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் ; பக் . 6-7 . 
59 . 1. Personal and family Details - Dates and place of birth 

parents . relatives , caste etc. crown economic status , 
marriage , date name of wife , family background of wife . 


106 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


பொருட்கூறுகள் முழுமையும் தமிழில் எழுந்துள்ள வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்களின் அடிப்படையில் எழுந்தனவாகும் . இன் 
னும் ஆழ்ந்து நோக்குங்கால் புதிய புதிய பொருட் கூறுகளைக் 
காணலும் கூடும் . வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வளர்ச்சி நிலை 
யில் மேலும் வளம் பெறுதலும் அமையும் . பொருண்மை நிலை 
யில் பிறர் வாழ்க்கை வரலாறு , தன் வரலாறு எனும் இரண் 
டிலும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இல்லை என்றே தோன்று 
கிறது . படைப்பாளர் வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றி 
வாசகருக்கு உணர்த்த விரும்புவது , நூலின் இயல்பு , வரலாற்றுத் 
தலைவரின் இயல்பு , பெருமை , சார்ந்த துறை இவற்றிற்கேற்ப 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்கள் இப்பொருட்கூறுகளைத் 
தம்மகத்தே கொண்டிலங்குகின்றன . பொருண்மையால் பெயர் 
பெறும் இலக்கிய 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
அமைதலின் படைப்பாளர் , பொருண்மை நிலையில் பன 
புகுத்தல் அரிது . எனவே , சோ . சிவபாதசுந்தரம் பயணத் 
தையும் வாழ்க்கை வரலாற்றையும் இணைத்துத்தரும் ‘ கௌதம 
புத்தர் அடிச்சுவடில் என்பன போன்ற நூல்களை இதனால் 
இத்துறைகளின் ( பயணம் , வாழ்க்கை வரலாறு ) பெரிய வெற்றி 
என்றே துணிந்து கூறலாம் . 


வகையாக 


2. Early life ; Education - travels - influences on mind and 

character ( men , books , association etc. ) 
3. Career history ; History of the entire career from the 

time of reaching adulthood till death ( or till the present 
time for persons still alive ) , to be given in a narrative 
and chronological form including positions held and 
honours received , controversies , however unpleasent to 
soitie , need not be avoided . 
In the case of a writer or a poet an account of his 
principal works should be given in a standard history 

of literature . 
4. Personality : Ideas and attitude towards different 

Issues - social reforms , religion , education , nationalism 
econornic proplems , regionalisms etc. Appearance , dress , 
manners , and mode of life (austere , Ostentations , quiet , 

heroic , pohemion , etc ) 
5. General Estimate ; An assessment of 

assessment of his position , 
Views and contripution society . with particular 
refernce to the promotion on national concionsness . 
S. P. Sen (ed ) ; Dictionary of Nationol Biography vol I , 
P. XXXVI . 


அமைப்பும் வெளியீடும் 


ஒன்று அமைந்திருக்கும் தன்மையை, படைத்துள்ள இயல்பை , 
ஆயத்தஞ் செய்துள்ள நிலையை அமைப்பு எனலாம் . படிப்பதற்கு 
ஏற்றாற்போல் நிகழ்ச்சிகள் தொடுக்கப்பட்டு , முழு உருவம் 
பெற்றுள்ள வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் அமைப்பு முதற் 
கண் இக்கட்டுரையில் நோக்கப்படுகிறது . நூலின் அகம் , புறம் 
எனும் இரு நிலைகளிலும் இவ்வமைப்பு நோக்கற்பாலது . 


புறவமைப்பு 

நூலின் உட்பிரிவுகள் பற்றிய எண்ணம் இங்கமைகிறது . 
வாழ்க்கை வரலாறுகளின் வடிவிற்கு ஏற்றாற்போல் இவ்வமைப்பு 
அமைந்து நூலுடன் பொருந்துகின்றது . வாழ்க்கை வரலாறுகள் 
காப்பிய வடிவம் கொள்ளும் பொழுது அதற்கேற்ப காண்டம் , 
படலம் முதலான பிரிவுகளைக் கொள்கின்றன . அரங்க . சீனிவாச 
னின் ‘ மனித தெய்வம் காந்தி கதை காந்தியடிகளின் வர 
லாற்றைப்பாலகாண்டம் , தகுதிக் காண்டம் , அறப்போர்க் காண் 
டம் , அரசியற் காண்டம் , விடுதலைக் காண்டம் என ஐந்து காண் 
டங்களில் நாட்டியற் படலம் முதலாகத் தோத்திரப்படலம் 
ஈறாக 77 படலங்களில் நவிலுகிறது . இந்நிலை சில உரை நடை 
நூல்களிலும் காணப்படுகிறது . 

சுத்தானந்த பாரதியாரின் 
ஸ்ரீரமண விஜயம் , பாலகாண்டம் , பக்குவக்காண்டம் , யோகஸ்வ 
ராஜ்ய காண்டம் , யோகஸாம்ராஜ்யக் காண்டம் , ரமணாசிரமக் 
காண்டம் எனப்பகுக்கப்பட்டுள்ளமையை இதற்குச் சுட்டலாம் . 

புதுக்கவிதையின் வடிவில் அமைந்துள்ள கவிராஜன்கதை 
சுருக்கம் , படலம் எனும் மரபுப் பகுப்புகளின்றி ஒவ்வொரு 
அத்தியாயத்திற்கும் ஒரு தலைப்பிட்டு உரைநடை நூல்களின் . 
அமைப்பியல்பை ஒட்டிச் செல்கிறது . இம்முறையே பெரும் 
பான்மையான நூல்களின் இயல்பாக அமைகிறது . மிக விரிந்த 


108 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வரலாறுகளாக அமையும் பொன்னியின் புதல்வர் போன்ற சில 
நூல்கள் முதல்பாகம் , இரண்டாம் பாகம் எனப்பகுக்கப்பட்டுள் 

குறுகிய வரலாறுகளில் இத்தகு பகுப்புகள் இன்றி ஒரு 
தலைப்பின் கீழ் வாழ்க்கை வரலாறுகள் அமைகின்றன . 


ளன . 


அக அமைப்பு 

வாழ்க்கை வரலாற்று நூல்களின் நிகழ்ச்சித் தொகுப்பு 
நிலை இங்குக் கருதப்படுகிறது . பொது நிலையில் இருபெரும் 
பிரிவுகளில் இவ்வரலாற்று நூல்கள் அமைகின்றன . தலைவரின் 
பிறப்பு முதல் நூல் எழுதும் காலம் 

அவரது வாழ்வில் 
நிகழ்ந்த நிகழ்ச்சிகளைக் காலவரிசையில் தொடர்ச்சியாக 
அமைத்துச் செல்லல் ஒருவகை . டெய்சி இராசையாவின் ஹெலன் 
கெல்லர் , காரைக் கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் வரலாற் 
றுப் பேழை போன்றன இதன் பாற்படுகின்றன . 

காலத்திற்குச் சிறப்பிடம் நல்காது வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவரின் பலவித பண்புகள் அல்லது பணிகள் என்பனவற்றை 
முதன்மைப் 

படுத்திக் கொண்டு ஒவ்வொன்றாக அவற்றை 
விளக்கி வரல் மற்றொரு வகையாகும் . 

ஆறு . அழகப்பனின் 
டாக்டர் ராஐாசர் முத்தைய செட்டியார் , சுந்தாவின் பொன்னி 
யின் புதல்வர் போன்றன சான்றுகள் , வாழ்க்கைத்துணுக்கு 
களாகவும் , வாழ்க்கை அறிமுகங்களாகவும் அமையும் நூல்கள் 
இவற்றினின்றும் விலகி நிற்கின்றன . அவற்றின் குறுகிய வடிவும் , 
நோக்கமும் காரணங்களாகின்றன . 
நூல் 

யாருக்காக எழுதப்படுகிறது என்ற நோக்கிலும் 
அமைப்பில் வேறுபாடுகாணப்படுகிறது . சிறுவர்களுக்கு என்று 
எழுதும் பொழுது அவர்களுக்குத் தேவையானதும் , அவர்களால் 
புரிந்து கொள்ளக் கூடியதுமான நிகழ்வுகள் மட்டுமே இடம் 
பெறுகின்றன . தமிழ் முடியின் குறள் வழி நடந்த பெரியோர்கள் 
போன்றன மூலம் இதனை உணரலாம் . 

நூலின் நோக்கம் பற்றியும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அமை 
கிறது . அறிமுகம் என்ற நோக்கில் அமையும் பொழுது வரலாற் 
றுத் தலைவரின் வாழ்வில் நிகழ்ந்த மிக்கச் சிறப்புடைய நிகழ்ச்சி 
இடம் பெறுகிறது . அது அவருக்குப் பெரும் புகழைத் தேடித் 
தந்ததாக , அல்லது அவரது வாழ்வின் திருப்பு முனையாக என 
--ஏதேனும் ஒரு விதத்தில் முக்கியத்துவம் பெற்றதாக அமைகிறது . 
வாழ்க்கைத் துணுக்குகளாக அமையும் பொழுது இவற்றுடன் 
வரலாற்றுத் தலைவரின் பண்பினை , பழக்க வழக்கத்தினை , 
படிப்பினையைப் புலப்படுத்துவதாகவும் அமையலாம் . வாழ்க் 


அமைப்பும் வெளியீடும் 


109 


கைத் துணுக்குகளின் தொகுப்பாக அமையும் நூல்கள் தொகுப்பு 
நிலையில் இருவிதப்பண்பு காட்டுகின்றன . குறிப்பிட்ட ஒருவர் 
பற்றிய செய்திகளைத் தொடர்ந்து தரல் என்பது ஒன்று . 
ஒரு 

சமயம் விவேகானந்தரின் மேல் நாட்டுச் சீடர் 
ஒருவர் அவரை அணுகி , சுவாமி உங்களுக்கு நான் எந்த 
முறையில் சிறந்த உதவி அளிக்க முடியும் ? என்று கேட்டார் . 
இந்தியாவை நேசிப்பதன்மூலம் ? என்று நறுக்கென்று பதில் 
சொன்னார் விவேகானந்தர் .. 


விவேகானந்தர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க 
முடிந்தற்குக் காரணம் அவருடைய வறுமையே ! நரேந்தரனுக்கு 
மட்டும் ஆடம்பர வாழ்க்கை கிடைத்திருந்தால் அவன் வேறு 
வழியில் போயிருப்பான் என்று இராம கிருஷ்ணரே கூறினார் 
என்பது போன்று துணுக்குகள் தொடர்கின்றன . 

பழக்கவழக்கங்கள் , பண்புகள் மற்றும் ஆற்றல் போன்ற 
வற்றின் அடிப்படையிலும் தொகுத்துச் செல்வதுண்டு . 

மர்மக்கதை மன்னர் எட்கார் வாலஸ் தமது கற்பனை " 
தடைபடாமல் இருக்கத் தேநீர் அருந்திக் கொண்டே இருப்பார் . 
- மார்க் ட்வெயின் வேக வைத்த முட்டையை மிளகுத் தூளில் 
தொட்டுத் தின்று கொண்டே இருப்பார் . அப்பொழுது தான் 
அவருக்குக் கற்பனை ஓடும் - சூரிய வெளிச்சமுள்ள தோட்டங் 
களில் தரையில் உட்கார்ந்தபடி எழுதினால் தான் ரூஸோவுக்கு 
மூளை வேலை செய்யும் என்பதாக அவை அமையும் . 2 

முழுமையான வரலாறுகளாக அமைவனவற்றிலும் நிகழ்ச்சி 
களின் தேர்வு சிறப்பிடம் பெறுகிறது . சுருக்கமான வரலாறுகளில் 
தேவையானவை மட்டுமே இடம் பெறுகின்றன விரிந்த வர 
லாறுகளில் , வாழ்க்கை வரலாற்று நூலுக்குத் தேவையானவை 
அனைத்தும் இணைந்து நிகழ்ச்சிப் பெருக்கம் காட்டுகின்றன . 
மற்றும் இரண்டிலும் இடம் பெறும் ஒரே நிகழ்வு கூடச் சுருக்க 
வரலாறுகளில் சுருக்கமாகவும் , மற்றதில் போதிய அளவு விரிந்தும் 
அமைகின்றன . 4 மற்றும் நூலாசிரியர் வாலாற்றுத் தலைவரின் 
வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தைப் 
பொறுத்தும் இவற்றின் இயல்பு அமைகிறது . நூலின் படைப்பு 


1. மேதைகள் வாழ்விலே இ . எஸ் . மெர்வின் ; ப . 7 . 
2. மேற்படி ப . 42 . 
3. சுவாமி விவேகானந்தர் ; சித்பவானந்தர் . 
4. சுவாமி விவேகானந்தர் ; ரா கணபதி . 


-110 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


நோக்கம் குறித்தும் நிகழ்ச்சிகள் தேர்வு அமைவதும் இவண் 
இணைத்து எண்ணற்பாலது . 

சில வாழ்க்கை வரலாறுகள் செய்திகளின் கோவையாக , 
தனிப்பாடல்களின் தொகுப்பு போன்று அமைவதும் உண்டு . 
பி.கே. எஸ் . ஜம்புநாதனின் ‘ கஸ்தூரிபா கதைகளைக் காட்டு ஆக் 
கலாம் . நூற்றலைவரே , தனித்தனியே நிற்கும் நிகழ்ச்சிகளின் 
இணைப்பு பாலமாக அமைகிறார் . இத்தகு அமைப்புடை நூல் 
களில் நாம் நீண்ட கதைப்பாடல்களில் பெறும் இலக்கிய நயத்தை 
விடத் தனிப்பாடல் தரும் இலக்கிய இன்பத்தையே பெரிதும் 
பெறமுடியும் . செய்திகளைச் சுவைபடக் கோர்த்தமைப்பதும் 
அதன் இலக்கிய வெற்றிக்குக் ஒரு காரணமாகிறது 

எனவே 
வாழ்க்கை வரலாற்றாசிரியர் இதில் தகுந்த கவனம் செலுத்த 
வேண்டியுள்ளது . சிறுவர்களுக்கென்று படைக்கப்படும் வாழ்க்கை 
வரலாறுகள் கதையமைப்புடன் திகழ்வதற்கு இது அடிப்படை 
யாகிறது . 

காப்பியக் கதை அமைப்பாக அமையும் முகம் , பிரதி முகம் , 
கருப்பம் , விளைவு , துய்ப்பு எனும் வளர்ச்சி நிலை பொருந்து 
மாறும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்கள் பல வற்றிலும் அமை 
தலைக் காணக் கூடும் . இவற்றைத் தொடக்க நிகழ்ச்சி , திருப்பு 
மையம் அல்லது சிக்கல் , உச்சகட்டம் , விளைவு , துய்த்தல் எனவும் 
குறிப்பிடலாம் . வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்துள் பொருந்து 
மாறை அ . லெ . நடராஜனின் நெப்போலியன் வழிக் காட்ட 
லாம் . இதனுள் அமையும் போர்வீரன் பகுதி தொடக்க நிகழ்ச்சி 
யாகவும் தலைமைக் குடிமகன் எனும் பகுதி திருப்புமையம் 
அல்லது சிக்கலாகவும் , சக்கரவர்த்தி எனும் பகுதி உச்சக்கட்ட 
மாகவும் விதியின் விளையாட்டு விளைவாகவும் , இறுதிக்காலம் 
துய்ப்பாகவும் நிற்கக் காணலாம் . பெரும்பான்மையான அறி 
வியல் துறை சார்ந்த அறிஞர்களின் நூல்களில் இவற்றைப் 
பொருத்த வியலும் . 

உ . வே . சாவின் என்சரித்திரம் போன்ற பல நூல்களில் 
இத்தகு ஏற்ற இறக்கம் , சிக்கல் போன்ற பெரும் மாற்ற நிலை 
களின்றித் தொடர்ந்து ஆற்றொழுக்காகச் செல்லும் வாழ்க்கை 
வரலாறுகளும் உள . இத்தகைய வரலாறுகள் படைப்பாளரின் 
திறமையால் சுவைபட நடத்திச் செல்லப் படுகின்றன . வரலாற் 
றுத் தலைவர் மீதுள்ள பற்றும் வாசகரை இத்தகு நூல்களைப் 
படிக்கத் தூண்டுகின்றன . வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களில் 
மேற்கண்டனவே அமைப்பு பற்றிய பொதுவான எண்ணங்களா 


கின்றன . 


5. சிறுவர்களுக்கு விவேகானந்தர் ; வெ . பார்த்திபன் ( பதி ) . 


அமைப்பும் வெளியீடும் 


111 


வெளியீடு 

எண்ணம் , சொல் அல்லது செயலாக உருவெடுக்கும்போது 
அதனை வெளியீடு எனலாம் . 

உள்ளத்தில் உள்ளது வெளியில் 
பிறரறியும்படி வெளிவரு நிலை வெளியீடு எனவும் கொள்ளலாம் . 
வாழ்க்கை வரலாறு எழுதுவது ஒரு கடினமான கலை . சுவை 
பொருந்த எழுத முயன்றால் கற்பனை மிகுந்துவிடும் , கதையாகி 
விடும் . மிகவும் வரலாற்று நினைவோடையே எழுதினால் 
ஒரே அறுவையாகிவிடும் , என்பதினின்றும் வாழ்க்கை வரலாறு 
எழுதுவதன் கடினம் புலப்படும் . நன்கு திறமை பெற்ற ஒரு 
வராலேயே சிறந்த வாழ்க்கை வரலாறுகள் படைக்க இயலும் 
என்பது உறுதி . 

ஒரு கலைஞன் , தன் துறையின் செவ்விய வெளியீட்டிற்குப் 
பயன் கொள்ளும் ஆற்றலும் ஆக்க முறையும் உத்தி எனப்படு 
கிறது . இலக்கியக் கலைக்கும் இது ஒக்கும் . இலக்கிய ஆக்கத்தைப் 
புனை தற்குக் கவிஞன் 

கொண்ட பல நோக்க முறைகளும் , 
மறைந்தும் வெளிப்பட்டும் , சிறுகூறிலும் , முழுமையிலும் சொல் 
லாகவும் கருத்தாகவும் பலவாறாகப் பொருந்தி அமைவது உத்தி 
யாகும் எனலாம் . நோக்க நிறைவேற்றமாக அமையும் இவை 
புலவனால் தேர்ந்து தெரிந்து அறிந்து செய்யப்பட்டன 
வெனினும் , சுவைஞனுக்கு உடனடியாகப் புலப்படாதும் 
அமைதல் கூடும் . கதிர்வரச் சிறிது சிறிதாக இதழிதழாக மலரும் 
தாமரை போல அறிவுத் தெளிவுடன் பன்முறை அணுகும்போது 
பல்சுவை தருதல் இலக்கியத்தின் உத்திச் சிறப்புக்குச் சான்றா 
கும் . சுவைஞர்க்கேற்பவும் அது பன்முகம் காட்டு மாற்றையும் 
சிறப்பாகச் சுட்டலாம் . கவிஞன் ஏதேனும் நோக்கம் பற்றி ஒரு 
சொல் , தொடர் , பொருண்மை , கருத்து , பொருள் , உணர்வு , 
பாத்திரம் செயல் , நிகழ்ச்சி , இடம் , காலம் , கனவு , கடிதம் , 
வருணனை , விளக்கம் , ஆடல் , பாடல் , காட்சி , நிறம் என 
ஏதேனும் ஒன்றனை ஆளும்போது அதில் உத்தி தேர முடிகின் 
றது என்பர் . இதன் அடிப்படையில் இங்கு வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியம் பற்றிய சிந்தனை அமைகிறது . 

வெளியீட்டு நிலையில் பலவகை உத்திகளைக் கையாண்டே 
படைப்பாளர் தம் திறமையை நிலைநாட்டுகின்றனர் . அவை 
வாழ்க்கை வரலாறு எழுந்ததன் நோக்கத்தை நிறைவு செய்தல் 
6. இராம . பெரிய கருப்பன் ; கலைத்தந்தை கருமுத்து தியாக 

ராசர் ; சு . குழந்தைநாதன் அணிந்துரை . 
7 . ச . வே . சுப்பிரமணியன் ; இளங்கோவின் இலக்கிய உத்திகள் ; 

உதநி ; சென்னை ; 1984 ; ப . 6 . 


112 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ஒருதலையாக , அதனைச் சுவைபடத்தரல் , தன் திறமையைப் 
புலப்படுத்தல் என்பன வாகவும் அமைகின்றன . இவ்வகையில் 
நூலின் தொடக்கத்தினையே பல உத்திகளுடன் சிறப்பிக்கின்ற 
னர் . ஒரு நூலின் தொடக்கம் கற்பாரை ஈர்க்கும்படியாக 
அமைதல் மிக்க இன்றியமையாதது ஆதலின் படைப்பாளர் , 
தாம் வரையும் வாழ்க்கை வரலாறுகளில் பல உத்திகளைக் 
கடைப்பிடிக்கின்றனர் . அவற்றைக் 

முறைப்படுத்திக் 
காணலாம் . 


கீழே 


நூற்றொடக்க உத்திகள் 

( 1 ) காப்பிய மரபினைப் பின்பற்றி விரிவான நிலையில் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் நாடு , நகர் , வளம் காட்டல் 
‘ வாரியார் வாழ்க்கை வரலாறு போன்ற சில நூல்களில் இடம் 
பெறுகிறது . 

( 2 ) சி . வை . தாமோதரம் பிள்ளை , புராணங்களில் காணப் 
படும் மரபினைப் பின்பற்றித் தம் ஸ்ரீ மணியசிவனார் சரித்திரம் 
நூலினைத், தொடங்குகிறார் . சிதாநந்தர் , என்னும் மாணவர் 
தம் குரு சிதாநந்த வல்லிஸ்வருபரிடம் ஸ்ரீ வித்தியா விருத்திக் 
கிரந்தமெழுதிய ஸ்ரீ மணிய சிவனாரின் வரலாற்றைக் கூறுமாறு 
கேட்க அவர் கூறுவதாக அமைக்கிறார் . இங்கு வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவர் யார் எனும் வினாவிற்கும் விடையளிப் 
பதைக் காண்கிறோம் . 

( 3 ) இரவிவர்மாவின் வரலாற்றைப் படைத்த வித்தகன் 
தம்முடன் பயணம் செய்தவர்களுடன் ஏற்பட்ட உரையாடலில் 
அவரது வாழ்க்கை வரலாறு கூறுவதாக 

அமைக்கின்றார் . 
நீண்ட உரையாடலின் இறுதியில் “ ஏன் விற்கப்பட்டன ? அவர் 
கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் ? மூல ஓவியங்களை என்ன 
செய்தார்கள் ? அவைகளைச் சொல்ல வேண்டுமானால் அவர் 
வரலாறு முழுவதும் கூறினால்தான் உங்களுக்கு விளங்கும் 
‘ தயவு செய்து கூறுங்கள் அம்மையார் ; ‘ தயவு செய்து கூறுங்கள்- 
அவர் - கூறுகிறேன் என்று சொல்லி இரவிவர்மாவின் வரலாற் 
றைக் கூற ஆரம்பித்தேன் . என்று கூறி வரலாறு அமைக்கிறார் . 
இவ்வுரையாடல் இரவிவர்மாவின் வரலாற்றை அறிய கற்பா 
ருக்கு ஓர் உந்துதலை அளித்தல் இயல்பு . நூலைத் தொடர்வதற்கு 
வாசகரைத் தூண்டும் நலுத்தியாக வித்தகன் இதனைக் 
கையாண்டுள்ளார் எனலாம் . 

( 4 ) தலைவர் ஏன் அவர் காலச் சூழலை நன்குப் புரிந்து 
கொள்ள வேண்டும் . அப்போதுதான் அதில் வாழ்க்கை வரலாற் 
றுத் தலைவரின் பங்கை உணர்ந்து கொள்ளவும் , அதில் அவர் 


அமைப்பும் வெளியீடும் 


113 


ஈடுபட்டதற்கான சூழலை அறிந்து கொள்ளவும் முடிகிறது . 
இவற்றை நிறைவு செய்யும் நோக்கில் கவிராஜன் கதையில் 
வைரமுத்து , மகாகவி பாரதியின் காலப் பின்னணியை மிக 
அழகாக வடித்துத் தருகிறார் . 


ஒரு பழைய கலா சாரம் 
முதலில் முகவரியையும் 
பிறகு முகத்தையும் 
தொலைத்து விட்டுத் 
தூங்கிவிட்டது 
மொகலாயரின் 
வாளை வணங்காத கலைகள் 
வெள்ளையரின் வியாபாரச் சந்தையில் 
விலையாகிப் போயின . 
கலைமகள் 
தன் 
வீணையை விற்று 
விறகு வாங்கினாள் 
தன் 
ரகசிய ரணங்களைச் 
சொல்ல முடியாமல் 
முனகிக் கிடந்தது மொழி 

( பக் . 9-11 ) 


என்பது போன்று இப்பகுதி வளர்ந்து செல்கிறது . பாரதி எனும் 
புரட்சிப் பொறி உருவான தன் சூழலை இவ்வுத்தியால் வெளிக் 
காட்டுகிறார் . 


( 5 ) உ . வே . சாமிநாதையர் தன் வரலாற்றை எங்கள் 
ஊர் எனும் அதிகாரத்தை முன்னிட்டுத் தொடங்குகின்றார் . 
ஒவ்வொருவருடனும் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர் மிக்க 
சிறப்புடையது . பாண்டிய மன்னனிடம் அறம் கேட்டு வந்த . 
கண்ணகி , தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது , 

தேரா மன்னா செப்புவதுடையேன் 
எள்ளறு சிறப்பி னிமையவர் வியப்பப் 
புள்ளுறு புண்கண் டீர்த்தோ னன்றியும் 
வாயிற் கடைமணி நடுநா நடுங்க 
ஆவின் கடைமணி யுகுநீர் நெஞ்சு சுடத்தான் றன் 
அரும் பெற்ற புதல்வனை யாழியின் மடித்தோன் , 

பெரும் பெயர்ப் புகாரென் பதியே ( 20 : 50-56 ) என்று 
த . வா . வ . - 8 


114 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


முதற்கண் தன் ஊரைக் குறிப்பிடுவதைக் காணலாம் . வழக்கிலும் 
ஒருவரை ஒருவர் புதிதாகக் கண்டுரையாடும்பொழுது ஊர் 
பற்றிய வினாவும் இடம்பெறுதலைப் பார்க்கிறோம் . எனவே 
இப்பொது மரபினையே உத்தியாகக் கொண்டும் வாழ்க்கை 
வரலாறுகள் பல தொடங்குகின்றன என்பதற்கு முன் நூல் 

வரலாற்றுத் தலைவருக்கு , அவ்வூரின் பாலுள்ள 
பற்றுதலைச் சுட்டும் உத்தியாகவும் இதனைக் கொள்ளலாம் . 
இடச்சூழலும் ஒருவர் வாழ்வில் முக்கிய இடம் வகிக்க முடியுமாத 
லின் பிறந்த ஊரை முன்னிட்டுத் தொடங்குதலும் ஏற்புடைத் 
தாகிறது . 


சான்று . 


( 6 ) " உலகம் என்பது ஒரு நாடக மேடை ; அதில் பல்வகை 
யான மக்கள் தோன்றுவார்கள் - என்று பாடினார் உலக 
மகாகவி ஷேக்ஸ்பியர் . மாபெரும் வீரர்கள் தோன்றுவார்கள் ; 
சக்ரவர்த்திகள் தோன்றுவார்கள் ; சான்றோர்கள் , ஞானிகள் , 
துறவிகள் , தோன்றுவார்கள் ; அசடர்கள் தோன்றுவார்கள் ; 
வீரத்தந்தைமார்களும் தாய்மார்களும் தோன்றி , வீரப்புதல்வர் 
களைப் பெற்றுத் தருவார்கள் . உலகம் நடைபெறுவதற்கு , 
இப்படிப் பலவகைப்பட்ட மக்கள் தேவைப்படுகின்றனர் . இவ் 
விதம் தோன்றுபவர்களுள் யார் உயர்ந்தவர் , யார் தாழ்ந்தவர் , 
யார் மேலானவர் , 

யார் 

கீழானவர் என்பது முக்கியம் 
அன்று . உலகம் நடைபெறுவதற்குப் பலவகைப்பட்ட மக்கள் 
தேவைப்படுகின்றனர் என்னும் அழியாத உண்மையை மனதில் 
நன்கு பதிய வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நாம் நடத்துவோ 
மாயின் , வாழ்க்கை பயனுடையதாயும் , சுவையுடையதாயும் 
அமையும் . வீரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் இடையில் 
பெரிய வித்தியாசம் உண்டு.......... உலகத்தில் தோன்றிய 
மாபெரும் வீரர்களுள் ஈடும் எடுப்பும் இல்லாத மாவீரன் 
நெப்போலியன் ............உழைப்பு , உறுதி , விடாமுயற்சி ,ஊக்கம் , 
எச்சரிக்கை , துணிவு ஆகிய ஆக்கப் பண்புகளை மிகுதியாகப் 
பெற்றவன் . இத்தகைய மாவீரன் வாழ்க்கையில் , நாம் கற்று 
கொள்ளத்தக்க பாடங்களும் படிப்பினைகளும் பல 
அவற்றைப் பின்வரும் அத்தியாயங்களில் தெரிந்துகொள்ள 
முயல்வோம் 

தன் நூலைத் தொடங்குகிறார் 
அ . லெ . நடராஜன் . இங்குப் படைப்பாசிரியரின் படைப்பு 
நோக்கம், வரலாற்றுத் தலைவர் பற்றிய பொது அறிமுகமும் 
இணைந்த நிலையில் இவரின் உத்தி அமைந்துள்ளது . 
தொடர்ந்து தம்முடைய நூலின் அமைப்பின் போக்கும் , இயல்பும் 
எவ்வாறு இருக்கும் என்பதையும் சுட்டி விடுகிறார் . இரண்டும் 
வாசகரை ஓர் எதிர்பார்ப்புடன் நூலைத் தொடரச் செய்கின் 


உண்டும் 


என்று 


அமைப்பும் வெளியீடும் 


115 


றன . இறுதிவரை இவற்றில் ஏமாற்றமின்றி ஆசிரியர் யாத் 
திருப்பது அவரின் வெற்றியை உறுதிப்படுத்துகிறது . 

( 7 ) ம.பொ , சி . தமது எனது போராட்டத் தைப் பிறந்த 
ஆண்டின் பெருமை பேசித் தொடங்குகிறார் . 1996 ஆம் ஆண்டு 
இந்திய விடுதலைப் போராட்ட வரலாற்றிலே மிகவும் சிறப் 
புடையதாகும் . அந்த ஆண்டிலே புதுமையான தத்துவங்களும் , 
புரட்சிகரமான போர் முறைகளும் தேசியத் தலைவர்களால் 
வெளியிடப் பெற்றன . அந்த ஆண்டில் தான் சத்தியாக்கிரகம் 
என்ற அறப்போர் முறையைத் தென்னாப்பிரிக்காவிலே காந்தி 
யடிகள் தொடங்கி வைத்தார் . அதே ஆண்டில்தான் கல்கத்தா 
• வில் கூடிய காங்கிரஸ் மகாசபையின் தலைமை உரையிலே 
--சுயராஜ்யம் எனும் புனிதமான மந்திரத்தை மும்முறை கோஷித் 
தார் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நௌரோஜி .......... 

..இப்படி , புதுமையான தத்துவங்களும் , புரட்சிகர 
மான போர் முறைகளும் அறிமுகமான 1906 ஆம் ஆண்டிலே 
சூன் திங்கள் 26 ஆம் நாளிலே நான் பிறந்தேன் என்பது அவர் 
தம் வாய் மொழி ( ப . 17 ) . இதனின்றும் வரலாற்றில் தனக்கும் 
ஓர் குறிப்பிடத்தக்க இடம் உண்டு என்பதனைச் சொல்லாமல் 
சொல்லுகின்றார் எனலாம் . வரலாற்றோடு தனக்கிருக்கும் 
தொடர்பினை எடுத்தியம்புவது நூலின் நோக்கம் என்பதனை 
யும் இத்தொடக்க உத்தியால் வலியுறுத்துகிறார் எனலாம் . 

( 8 ) புதுமைகள் பூத்துக் குலுங்கும் உலகப் பூந்தோட்டத் 
திலே வானொலிக்கு ஒரு தனி இடம் உண்டு . வானொலி இன்று 
மக்களின் உணவும் , உடையும் போல அன்றாட வாழ்க்கையில் 
பின்னிக் கிடக்கும் தேவைப் பொருளாக ஆகிவிட்டது . காற்றி 
னிலே வரும் கான வெள்ளத்தில் மூழ்கி மகிழாதார் யார் ? 
அறிஞர் பெருமக்களின் அரிய பேச்சுக்களையும் கருத்தைக் 
கவரும் நாடகங்களையும் இசைப்பாடல்களையும் வானொலி 
வழியாகக் கேட்டு இன்புறாதவர் இல்லை . பல நாட்டுச் செய்தி 
களை அவ்வப்போது கேட்டறிவதற்கு உற்ற துணைவனாக 
இருப்பது வானொலி . வானொலியைப் படைத்து வையகத்துக்கு 
அளித்த பெருமை குக்லியல்மோ மார்க்கோனி என்னும் அறிஞர் 
பெருமகனாரைச் சார்ந்தது என்பது போன்று வரலாற்றுத் 
தலைவருக்குப் பெரும் புகழ் பெற்றுத் தந்ததனைக் குறிப்பிட்டும் 
நூலைத் தொடங்குதல் உண்டு . இவ்வாறு புகழுக்குரிய புதுமை , 
கண்டுபிடிப்பு , வரலாறு கூறிச் செல்லுதலும் ஒருவகை உத்தியே . 
அனைவர் வாழ்விலும் இரண்டறக் கலந்துவிட்ட ஒன்றை முதற் 


T 


8. புதுமை கண்டவர் ; ஜெயா அருணசலம் ; ப . 8 . 


116 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் : 


கண் எடுத்துக் காட்டுவதன் மூலம் தொடர்ந்து செல்லும் செய்தி 
களில் கற்பாரின் மனம் ஈடுபடல் இயல்பாகும் . 

( 9 ) " யாராலும் அடக்க முடியாத உலகப் புகழ் பெற்ற 
பூசிபாலிஸ் என்ற குதிரை ஒன்று விலைக்கு விற்பதற்காக , அலெக் 
சாண்டர் தந்தைபிலிப் என்ற மன்னன் முன்னாலே நிறுத்தப் 
படுகிறது . அவையிலிருந்தோர் மற்றும் தளபதிகள் , போர் வீரர் 
கள் யாரும் அதன் மேல் சவாரி செய்ய முடியவில்லை . அவ்வளவு 
முரட்டுக் குதிரையாயிருந்தது . இருபது வயது கூட நிரம்பப் 
பெறாத அலெக்சாண்டர் அந்தக் குதிரையின் மேல் ஏறி , கிழக்கு 
நோக்கி ஓட்டினான் . ஏனெனில் அதன் நிழலைப் பார்த்து மிரளக் 
கூடாது என்பதற்காக நெடுந்தூரம் ஒட்டி , அதன் கொட்டத்தை 
யடக்கிக் கொண்டு வந்து நிறுத்தினான் . என்று வரலாற்றுத் 
தலைவரின் , இளம் பருவச் சிறப்புச் செயலைச் சுட்டித்தொடங்கு 
தலும் ஒரு தலை . இதனால் வரலாற்றுத்தலைவர் தம் வளர்ச்சிக் 
காலத்தில் இன்னும் எத்தனைச் சிறப்புகளைச் செய்திருப்பார் ; 
அவற்றையும் அறியவேண்டும் - எனவே நூலைத் தொடர வேண் 
டும் என்ற அவாவைக் கற்பாரிடையே எழச் செய்யும் உத்தியாக 
இஃதமைகிறது . சுவையான தொடக்கமே ஒரு நூலுக்குச் சிறந்த 
அணிகலன் என்பதனை உன்னியும் இவ்வுத்தி நிகழலாம் . 


( 10 ) நான் ஒரு கதை எழுதி வைத்திருக்கிறேன் . உங்கள் 
பத்திரிகையில் பிரசுரிக்க வேண்டும் -கையிலிருந்த எண்பது 
பக்க நோட்டுப் புத்தகத்தை நீட்டி மிகவும் பணிவான குரலில் 
அவன் சொன்னான் . ஏதோ எழுதிக்கொண்டிருந்த ஆசிரியர் 
தன் கண்ணாடிக் கண்களை மெதுவாகத் தூக்கி அவனைப் 
பார்த்தார் . என்ன எழுதியிருக்கிறாய் ; என்று இழுத்தார் . 
மிகவும் பயத்தோடு கதை என்றான் அவன் . கதையா ... ? 
ஆசிரியர் ஓங்கிச் சிரித்தார் . நீயெல்லாம் ஏனப்பா கதை எழுது 
கிறாய் ! போய் வேறு ஏதாவது நல்ல வேலையைப் பார் . கதை 
எழுதுவதொன்றும் சாமான்ய வேலையல்ல .... என்றார் . ஆமை 
தலையை ஓட்டுக்குள்ளே இழுப்பது போல் , நீட்டிய நோட்டுப் 
புத்தகத்தைப் பின்னுக்கு இழுத்துக் கொண்டு , தலை குனிந்து 
வெளியேறினான் அவன் . ஆசிரியரின் அந்தச் சிரிப்பு அவன் காது 
களில் இடைவிடாமல் ஒலித்துக்கொண்டிருந்தது . ஆம் ; ஒலித்துக் 
கொண்டிருந்தது . இன்றைக்குப் பதினான்கு வயதுகளை 
கடந்து விட்ட அந்தச் சிரிப்பு , இளமை மாறாமல் இன்னும் 
அவன் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது - என்று வர் 
லாற்றுத் தலைவரின் வாழ்க்கை இலக்கில் ஏற்பட்ட முதல் 
தோல்வியை முன்னிட்டு நூலை நடத்திச் செல்லுதலும் உண்டு . 
இந்நிலை வரலாற்றுத் தலைவர் பால் ஒரு இரக்க உணர்வைத் 


அமைப்பும் வெளியீடும் 


117 


தூண்டிவிட்டு , தொடர்ந்து அவர் எங்ஙனம் இத்தோல்வியை 
எதிர்கொண்டு முன்னேறினார் , வெற்றியடைந்தார் என்று 
அறியும் ஆவலைத் தூண்டும் உத்தியாகவும் அமைகிறது . வர 
லாற்றுத் தலைவருக்கு இந்நிகழ்ச்சி அவர் தம் வாழ்வில் மறக்க 
முடியாத ஒன்றாகவும் , முயற்சியைக் கைவிடாது மேற்கொண்டு 
செயல்படும் துணிவிற்கும் வித்திட்டதைக் கற்பார் உணரும் வாயி 
லாகவும் இத்தொடக்கம் அமைகிறது . 


( 11 ) 1736 .........ராணி மீனாட்சி உப்பரிகைக்குச் சென்று 
உயர்ந்து நின்ற ஆலயக் கோபுரங்களைப் பார்த்தாள் . கண்கள் 
கலங்கின . ஆகாயம் நிர்மலமாக இல்லை . ஆங்காங்கே சுருண் 
டெழுந்த நெருப்பும் புகையும் வான மண்டலத்திலே கலந்து 
விளையாடுவது கோரமாகக் காட்சியளித்தது , பீரங்கிகளின் 
உறுமலும் அநாதரவான நகரத்து மக்களை எதிர்ப்படைகள் 
அல்லல் படுத்துவதனால் அவர்கள் எழுப்பும் ஓலமும் கர்ண 
கடூரமாக ஒலித்தன . மனமுடைந்த 

மனமுடைந்த ராணி மீனாட்சி , தன் 
அந்தரங்க அறைக்கு வந்தாள் . கதவுகளைச் சாத்தி உட்புறம் 
தாளிட்டுக் கொண்டாள் . மஞ்சத்தின் அருகே எரிந்து கொண் 
டிருந்த தூண்டா விளக்கின் அருகில் சென்றாள் . தன் ஆடையின் 
முந்தானையைத் தூக்கி அதன் சுடரில் பிடித்தாள் என்று 
வரலாற்றுத் தலைவரின் முடிவையே , அவர் வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியத்திற்குத் தொடக்கமாக வைக்கும் உத்தியைக் கௌசிக 
னின் மானங்காத்த மங்கையரி ல் ( ப . 123 ) காணலாம் . பொது 
வாகத் துன்பியல் முடிவுகள் கற்பாரின் மனதிடையே மிக அதிக 
மாக ஊடுருவல் பெறுகிறது . எனவே துன்பியல் முடிவினை 
முன்சுட்டும் பொழுது கற்பாருக்கு , அதன் அடிப்படைக் காரணம் 
என்ன என்பதை அறிய வேண்டும் என்ற உணர்வு இயல்பாகிறது . 
தொடர்ந்து வாழ்க்கை வரலாற்றைப் படிக்கச் செய்யும் மிக 
எளிய உத்தியாகிறது . 

( 12 ) வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் பெயர் சுட் 
டாது , அவரின் சிறப்பியல்புகளை முன்னடுக்கி அதன் மூலம் 
அவரைச் சுட்டி நூலைத் தொடங்குதலும் உண்டு . இதனாலும் 
இத்தகு பெருமைக்குரியவர் அதனைப் பெற்றது யாங்ஙனம் ? 
எதனால் ? போன்ற வினாக்கள் வாசகருக்கு எழும்பி , விடை 
காணுமுகமாக அவர் தம் வரலாற்றைப் படிக்கச் செய்கிறது . 
இவ்வுத்தியை மெர்வின் தம் , உழைப்பால் உயர்ந்த ஜி . டி . நாயுடு 
நூலுள் , கோவை தந்தகோமான் , கொங்கு நாட்டுச் சீமான் , 
தென்னாட்டின் தலைமகன் , தொழில் வளத்தின் நன்மகன் , 
அவர் ஒரு அதிசய மனிதர் ! அபூர்வமானவர் , ஆடம்பரம் அற்ற 
வர் , அறிவு பெற்றவர் , அகந்தையை விரட்டியவர் , அனைத் 


118 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


நூல் 


திலும் அபாரத் திறமையைப் பெற்றவர் , ஆற்றல் மிகுந்த அறிவு 
விற்பன்னர் . யார் இவர் ? தரணி எங்கும் பரணி பாடும் ஒப்பற்ற 
தமிழ் விஞ்ஞானி, சிந்தனை சிற்பி ,, மோட்டார் மன்னன் , 
நடமாடும் பல்கலைக் கழகம் இதுபோன்ற எண்ணற்ற அடை 
மொழிகளைத் தன்னகத்தே கொண்டு இருப்பவர் . இந்த புகழ் 
மொழிகள் எல்லாம் அவருடைய 

உண்மையான அறிவின் 
திறமைக்குச் சூட்டப்படும் பாராட்டுப் பத்திரங்கள் , நற்சான்று 
சித்திரங்கள் , வழிகாட்டும் வண்ண விளக்குகள் . இவர்தான்- 
பாரதமே பாராட்டிச் சீராட்டிப் புகழ் ஏற்றி , பண்பை ஊற்றி , 
பகுத்தறிவு காட்டி , புதுமை ஏற்றிப் புகழ்படைத்த புனித மனிதர் 
தான் - ஜி . டி . நாயுடு ! என்று கையாண்டிருக்கக் ( பக் . 5-6 ) 
காணலாம் . 

13. கற்பனை நயத்துடன் , வருணனை கலந்து வரலாற்றுத் 
தலைவரை அறிமுகப்படுத்துமுகமாக 

தொடக்கத்தை 
அமைத்தலும் ஒரு உத்தியே . நூலின் நடைநயமும் கற்பாரைக் 
கவர்ந்து நூலுள் ஈடுபாடு கொள்ளச் செய்வனவற்றுள் முக்கியத் 
துவம் பெறுகிறது . அதில் தன் திறமையை ஆசிரியர் இவ்வாறே 
முன்னுணர்த்தி விடுகிறார் எனலாம் . டெய்சி இராசையா , தமது 
ஹெலன் கெல்லர் நூலுள் ஒளி ! ஒளி ! காரிருளைக் கிழித்துக் 
கொண்டு ஒரு ஒளிக்கீற்று ! எங்கிருந்து வருகிறது இந்த ஒளி? 
வான மண்டலத்து வீதியில் விண்வெளிக் கப்பலில் வலம் வரு 
கிறான் ஒரு விண்வெளி வீரன் . சந்திர மண்டலத்தையும் சுற்றி 
வருகின்றான் அவன் . அவன் மீண்டும் இந்நிலவுலகுக்குத் திரும் 
பியபொழுது தன் கூடவே கொண்டுவந்த தண்ணிலவோ இது ? 
இல்லை . பின் எங்கேயிருந்து வருகின்றது இந்த ஒளி ? அதோ 
செல்லுகின்றாளே ஒரு பெண் , ஆஹா ! அவள் கண்கள் தான் 
எத்தனை அழகு ! தாரகையின் ஒளி மிளிரும் அழகிய விழிகள் ! 
அங்கிருந்துதான் இந்த ஒளி வந்திருக்க வேண்டும் . இல்லை , 
இதோ ஒரு வைரக்கல் . இதை ஒளிமலை என்று வர்ணிக்கலாமே ! 
பட்டைதீட்டிய இந்த வைரம் சிந்திய ஒளிதானோ இது ? அதுவும் 
இல்லை . அதோ பார் , ஒரு பெண் ஆம் , ஒளிமயமான ஒரு 
பெண் . ஆம் , அவளிடமிருந்தன்றோ இந்த ஒளி வருகின்றது . 
ஐயமேயில்லை . ஆனால் , ஆனால் என்ன ? அவளுடைய கண் : 
களில் பார்வையில்லையே ? கண்களில் பார்வையில்லைதான் , 
அதனால் என்ன ? வாழ்வில் ஒளி இருக்கிறது . காரிருள் கவ்விய ? 
உலகில் அவள் வாழ்கின்றாள் ; ஆனால் , அவளிருக்குமிடமெல் 
லாம் ஒளி நிலவுகிறது . இப்பெண்ணிடம் சற்றே பேசிப் பார்க் 
கின்றாயா ? அந்தோ ! இதென்ன ? அவளுக்குக் காதும் கேளாதோ ? 
ஆம் , ஒலியேயில்லாத சூன்ய உலகில் அவள் வாழ்கின்றாள் .. 
ஆனால் , அவள் வாழ்வே இன்னிசை கீதமாகவல்லவா அமைத்து 


அமைப்பும் வெளியீடும் 


19 


விட்டது ! அவள் இருக்குமிடத்தில் யாழும் குழலும் சேர்ந்து 
ஒலிக்கின்றனவே . யார் இவர் ? அவர் தான் உலகம் கண்ட 
அதிசயப் பெண் ஹெலன் கெல்லர் என்று தொடங்கியிருப் 
பதைச் சான்று காட்டலாம் . ( பக் . 1-2 ) வாழ்க்கை வரலாற் 
றினை இலக்கிய நயம் சிறக்கப் படைக்க வேண்டும் என்ற 
நேர்மையுடன் நூலாசிரியர் இயங்கியிருப்பதும் இதில் வெளிப் 
படுகிறது . இத்தகு வருணனைகள் கதையிலக்கியப் பாங்கினை 
யும் நல்குகின்றன எனலாம் . 

14. வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்கள் பெரும்பாலும் 
வாசகர் உலகிற்கு நன்கு அறிமுகமானவரையே நூற்றலைவராகக் 
கொள்கின்றன . 

எனவே உலகறிந்த ஒருவரைப் பற்றி இயம்பும் 
போது எவ்வித முன்னுரைகளும் அவர் பற்றிய அறிமுகத்திற்குத் 
தேவையில்லை ; அவ்வாறே கூறினும் அவை கொல்லன் பட்டறை 
யில் ஊசி விற்ற கதையாகவே அமையும் என்ற நோக்கிலும் 
அவற்றை விடுத்து நேரிடையாகவே வரலாற்று நிகழ்வுகளை 
விளக்கிச் செல்லுதலும் உண்டு . காந்திஜி தம்முடைய குடும்பத் 
துடன் தென் ஆப்பிரிக்காவுக்குச் சென்றபோது தாதா அப்துல்லா 
கம்பெனிக்குச் சொந்தமான கப்பலில் பிரயாணம் செய்தார் . 
அவர் சைவ உணவுக்காரர் என்பதை அறிந்த கப்பல் கப்பித்தான் 
கப்பலிலுள்ள சமையலறைக்குள் , பா , தனியாகச் சமைத்துக் 
கொள்ள வசதி செய்து தந்தார் . கப்பல் பயணிகளில் பெரும் 
பாலோர் அசைவச் சாப்பாட்டுக்காரர்கள் . ஆதலால் சமையலறை 
யில் மாமிச உணவுகளைத் தயாரிக்கும்போது பாவுக்குக் குமட்டல் 
ஏற்பட்டது . 

வைதீகமான வைஷ்ணவக் குடும்பத்தில் பிறந்து 
வளர்ந்த பாவுக்கு மாமிசம் , மீன் முதலியவற்றைப் பார்ப்பதற்கு 
அருவருப்பாக இருந்தது . ஆயினும் அவர் பொறுமையுடன் 
இருந்தார் . இதை அறிந்த கப்பித்தான் , சமையலறைக்கு 
வெளியிலுள்ள ஒரு பகுதியில் சமையல் செய்யலாம் என்று 
பாவிடம் கூறினார் . ஆனால் காந்திஜி ஏற்கவில்லை . சுகமாகப் 
பிரயாணம் செய்வதற்காகப் பல வசதிகளைச் செய்து தந்துள்ள 
கப்பல் கம்பெனியைப் பாராட்டுவதாகவும் , சமையலறைக்கு 
வெளியே ஒரிடத்தில் சமையல் செய்வது முறையல்ல என்று 
காந்திஜி கூறியதைப் பா ஏற்றுக் கொண்டார் . பிறகு , பயணக் 
காலம் 

முழுவதும் சமையலறையில் தமக்கென ஒதுக்கிக் 
கொடுத்த இடத்திலேயே சமையல் செய்தார் . என்று 
கே . எஸ் . ஜம்புநாதன் , கஸ்தூரிபாகதைகள் எனும் தம் 
நூலைத் தொடங்குகின்றார் . பெரும்பாலும் நூல்கள் எவ் 
வகையிலாவது நூற்றலைவருக்கு ஒரு அறிமுகத்துடன் தான் 
தொடங்குகின்றன . அவ்வகையில் இதுபோன்ற ஒரு சில நூல் 
களே வேறுபட்டு நிற்கின்றன . 


120 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
15. நாட்குறிப்பு போன்று நூலைத் தொடங்கி அமைத்துச் 
செல்லும் பாங்கினை நாகை தருமனின் அண்ணாவின் கடைசி 
நாட்கள் புத்தகத்தில் பார்க்கலாம் . “ 3-9-68- உடல் நலக் குறை 
வினால் முதன் முதலாகச் சென்னை பொது மருத்துவமனையில் 
அனுமதிக்கப்பட்டு ,. பலவிதமான பரிசோதனைகளுக்குப் பின் 
சிகிச்சை பெற்றார் . 8-9-68 அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 
அளித்த டாக்டர் பட்டத்தை நேரில் பெற உடல்நல மின்மை 
யால் அவரது சார்பில் கல்வியமைச்சர் நாவலர் சென்று பெற்று 
வந்தார் என்பதாக நூற்றொடக்கம் அமைகிறது . 

16. ஆய்வு நோக்கில் நூலமையும்பொழுது , தலைவரின் 
பின்புலத்தைத் தெளிவுறுத்துவதற்காக முதற்கண் மிக நீண்ட 
முன்னுரை அமைத்தலும் ஒரு உத்தியாகக் காணப்படுகிறது . 
“ தொன்மைத்தமிழகம் , தமிழர் - அரபியர் உறவு , இஸ்லாம் 
என்றால் என்ன ? தமிழகமும் வரலாறும் , எது கொற்கை ? பெயர்க் 
காரணம் , கெஜெட்டியர் செய்திகள் , தமிழகத்தில் மார்கோ 
போலோ இபுனுபா தூதா பயணப் பாதைகள் , தமிழகத்தில் 
முஸ்லிம் வருகை , வள்ளல் சீதக்காதியின் முன்னோர் எனப் 
பத்து அதிகாரங்கள் வரலாற்றுத் தலைவரின் பின் புலத்திற்காகச் 
செலவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடற்பாலது . ( கா . மு . ஷெரீப் 
வள்ளல் சீதக்காதி வரலாறு ) 
17. வரலாற்றுத் தலைவரின் பெயராய்வு 

நூற் 
றொடக்கமாக அமையக் கூடும் என்பதனைச் சுந்தா தமது 
பொன்னியின் புதல்வரி ல் காட்டுகிறார் . வரலாற்றுத் தலை 
வருக்குப் பெருமை தேடித் தந்த புனை பெயரின் , தோற்றம் 
நோக்கம் போன்றவற்றை விளக்குவதாக நூலின் தொடக்கம் 
( கல்கி என்ற பெயர் ) அமைகிறது . வரலாற்றுத் தலைவரின் 
எழுத்துப்பணியின் வெற்றியை நிலைநாட்டிய பெயராதலின் 
அதன் சிறப்புரைத்தல் இன்றியமையாதது ; சமுதாயப்பணி , 
அரசியற்பணி , இலக்கியப்பணி எனப் பல துறைகளில் நூற்றலை 
வர் தம் வாழ்வினை நடத்தினும் இலக்கியப்பணி மாபெரும் 
வெற்றியைத் தேடித்தந்தது ; அவரைத் தமிழுலகம் பெருமைப் 
படுத்துவது இலக்கியப் பணிக்காகவே ; வேறு பல புனை பெயர் 
களிருப்பினும் இப்பெயரே சிறந்த எழுத்தாளராக உலகிற்கு 
அறிமுகப்படுத்தியது எனும் பல் சிறப்புகளின் அடிப்படையில் 
நூலாசிரியர் முதலில் இதனை முன்வைக்கிறார் எனலாம் . 

18. வரலாற்றுத் தலைவருக்கும் தமக்கும் உள்ள தொடர் 
பினை முன்சுட்டி நூலைத் தொடங்குதலும் ஒரு உத்தியே . 
“ என் வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களோடு பழகியிருக் 
கிறேன் ; நல்லவர்களால் நன்மையடைந்திருக்கிறேன் .......... என் 


கூட 


அமைப்பும் வெளியீடும் 


121 


உடம்பை எடுத்து நிறுத்திய என் தந்தையார் , என் அறிவை 
நிலை நிறுத்திய என் ஆசிரியர் , என் நிலையை உயர்த்திய 
திருவாவடுதுறை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் , எனக்கு ஒரு 
பதவியை அளித்து நிலைபெறச் செய்த ஸ்ரீ தியாகராச 
செட்டியார் ஆகியவர்கள் எனக்கு மகோபகாரம் 

மகோபகாரம் செய்த 
வர்களின் வரிசையிலே முன்னணியில் நிற்பவர்கள் . இந்த 
நால்வரும் நால் வேறு குணம் உடையவர்கள் ; நால்வேறு 
நிலையை உடையவர்கள் ; ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத் 
தில் எனக்குத் தெய்வமாக விளங்குகின்றனர் ........... என் 
ஆசிரியரிடம் என் க்குமுன் படித்தவராதலின் இவர் ( தியாக 
ராச செட்டியார் ) எனக்கு முன்னவர் ; என்பால் 

அன்பு 
வைத்துப் பழகியமையின் என் நண்பர் ; இன்ன இன்னபடி 
மாணாக்கர்களிடம் நடந்து வரவேண்டுமென்பதையும் சில நூற் 
பொருள்களையும் வேறு விஷயங்களையும் எனக்கு அறிவுறுத்தின 
மையின் என் ஆசிரியர்களில் ஒருவர் ; எனக்குத் தம் உத்தி 
யோகத்தை அளித்துப் பிறர் கையை எதிர்பாராத நிலையைச் 
செய்வித்தமையின் ஒரு வள்ளல் என்பதாக இத்தொடர்பு 
நிலைச் சுட்டப்படுகிறது . இதன் காரணமாக வரலாற்றுத் தலை 
வருக்கும் , ஆசிரியருக்கும் உள்ள உறவு நிலையின் நெருக்கம் 
புலப்படுகிறது ; இதனால் கற்பாருக்கும் வரலாற்றுத் தலைவர் 
பற்றி நன்கு அறிந்த ஒருவரே எழுதியிருப்பதால் சிறப்பாக 
இருக்கும் , கற்பனை கலவாத உண்மைகளே இடம் பெற்றிருக்கும் 
எனும் எண்ணங்கள் எழும்புவதற்கும் வாய்ப்புண்டு . 

19. வாழ்க்கை வரலாற்றோடு , நூலாசிரியர் தம் பயண 
அனுபவங்களையும் இணைத்துத் தருவதால் அவரது நூலின் 
தொடக்கம் முற்றிலும் வேறுபட்டு அமைகிறது . சோ . சிவபாத 
சுந்தரம் தமது நூலைத் தாம் மேற்கொண்ட பயணத்தை முன்னி 
றுத்தியே தொடங்குகிறார் . நூலாசிரியரின் பயண அனுபவம் , 
நூற்றலைவரின் வரலாறு என இரண்டும் இணைந்து கற்பாரைக் 
கூடுதல் எதிர்பார்ப்புக் கொள்ளச் செய்யும் உத்தியாக இஃது 
மிளிருகிறது என்பதில் ஐயமில்லை . “ காசியிலிருந்து வடக்கே 
கோரக்பூர் என்ற நகரத்துக்கு ஒரு ரயில் போகிறது . பின்னர் 
அங்கிருந்து வடமேற்கே சுற்றி வளைந்து கோண்டா என்ற 
இடத்துக்கு ஒரு ரயில் பாதை செல்லுகின்றது . இந்தப் பாதை 
யில் ஷோரத்கர் என்ற ஒரு சிறிய ஸ்டேஷன் இருக்கிறது . 
அங்கிருந்து வடக்கே பத்து மைல் தூரத்திலே தௌலீவா என்ற 
இடமுள்ளதென்றும் , அங்குதான் கபிலவஸ்து என்ற சாக்கிய 
நகரத்தைப் பார்க்கலாம் என்றும் தெரிந்து வைத்திருந்தேன் . 
வழித் துணைக்கு எவரும் அகப்படவில்லை . பாஷைக்கு ஆங்கில 
லத்தையும் அரை குறையாக இரண்டொரு ஹிந்திச் சொற்களை 


122 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் -- 


யும் மாத்திரமே நம்பிக் கொண்டு பிரயாணத்தில் புறப்பட்டேன் 
என்பதாகக் கௌதம புத்தரின் அடிச்சுவட்டில் நூலைத் 
துவங்குகிறார் . புதுமைகள் கற்பாரை ஈர்ப்பதில் மிகுந்த முக்கி 
யத்துவம் பெறுகின்றனவாதலின் நூலாசிரியர் இவ்வாறு பல 
புதுமைகளைப் படைப்பதில் முனைகின்றனர் . இது கற்பாருக்குப் 
பெருவிருந்தாகிறது . 

இவ்வாறு பல்வேறு பட்ட உத்திகளுடன்தான் வாழ்க்கை 
வரலாறுகள் தொடங்குகின்றன . நூலைத் தொடர்ந்து கற் 
பாரைப் படிக்கச் செய்வதற்கு , அவரது மனம் அதில் ஈடுபாடு 
கொள்வதற்கு நூலின் தொடக்கம் மிகவும் இன்றியமையாதது . 
எனவே தான் ஒருவரின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான 
நிகழ்ச்சிகளைத் தொகுத்தளித்தல் வாழ்க்கை வரலாற்றிலக்கியப் 
பொதுமை நோக்கமாயினும் நூலின் தொடக்கத்தில் தங்கள் 
விருப்பிற்கேற்ப , கற்பாரைக் கவரும் முறையில் பல உத்திகளைக் 
கையாளுகின்றனர் . தொடர்ந்தும் நூலின்சுவை கெடாதவாறும் , 
நூலின் ஓட்டம் தடைப்படாதவாறும் , கற்பாருக்கு நூலின் தொடக் 
கத்தில் ஏற்படுத்திய ஆர்வத்தினைச் சிதைக்காவாறும் வரலாற் 
றுத் தலைவரின் வரலாற்றை நடத்திச் செல்வதில் பல உத்தி 
களை மேற்கொள்கின்றனர் . அவற்றையும் இங்குமுறைப்படுத்திக் 


காணலாம் . 


வரலாற்றை நடத்திச் செல்லும் உத்திகள் 

1. அமைப்பெளிமை கருதி நூல் பல பகுதிகளாகப் பிரிக்கப் 
படுதல் பொது இயல்பு . இப்பகுதிகளுக்குத் தலைப்பிடுவதிலும் 
படைப்பாசிரியர் தம் புலமையைப் பயன்படுத்திக் கற்பாரை 
ஈர்க்கிறார் . உள்ளடங்கியிருக்கும் செய்திகளின் சாரத்தை இத் 
தலைப்புகள் உணர்த்தி விடுகின்றன . மறக்க முடியாத சிரிப்பு ; 
சிந்தனை அலைகள் ; வேலை கிடைத்தது ; நினைக்காத உறவு ; 
இன்ப உலகம் ; முதல் கவிதை ; ஓர் எளிய பக்தன் ........ எனக் 
கவிஞர் கண்ணதாசன் தம் வனவாசத்தில் தலைப்புகளிட்டிருப் 
பதைச் சான்று காட்டலாம் . 


2. இவ்வாறு தலைப்புகளிட்டு ஒவ்வொரு 

ஒவ்வொரு பகுதியாகத் 
தொடங்கும் பொழுது அப்பகுதிக்குப் பொருத்தமாகப் பிறரின் 
வாய் மொழிகளை முன் மொழிவது வாசகருக்குக் கூடுதல் இன் 
பத்தை அளிக்கிறது . இலக்கிய நயமும் பொருந்துகிறது . சான் 
றாக , கே.பீ. நீலமணி , அன்புப் பணிக்கு ஓர் அன்னை தெரேசா 
வில் இவ்வுத்தியை நன்குக் கையாண்டுள்ளார் . தம் வாழ்வின் 
இலக்கினை உறுதிப்படுத்தவும் , அதற்குச் சிறந்த முன் அடித் 


அமைப்பும் வெளியீடும் 


123 


தளத்தை உருவாக்கவும் அன்னை தெரேசா தம் பயணத்தில் முடி 
வெடுத்ததை வருணிக்கும் பகுதியில் மகுடமாக வேன்டைக்கின் , 

“ நல்ல கருத்துக்கள் 
உயர்ந்த இலட்சியங்கள் 
இவற்றைப் பற்றி அடிக்கடிச் 
சிந்தனை செய்தால் - அவற்றில் 
ஈடுபாடு உண்டாகும் 
ஈடுபாடு உண்டானால் 
அவற்றிற்காக ஏங்குவோம் 
ஏங்கினால் தேடுவோம் 
தேடினால் ஒரு நாள் ; அழகும் , அருளும் 
நம்வாழ்வில் நாமறியாமலே புகுந்து - அவை 

நமக்குச் சொந்தமாகும் ( ப . 57 ) 
எனும் மொழியைச் சிறப்பித்திருக்கக் காணலாம் . வாழ்க்கை 
வரலாறுகள் படிப்போருக்குத் வழி காட்டியாகவும் அமைய 
வேண்டும் எனும் நோக்கினை நிறைவேற்றுவதில் இதுபோன்ற 
மொழிகளும் துணை நிற்கக் காணலாம் . சுந்தா தமது மொழி 
களையே இவ்வாறு பொன்னியின் புதல்வரில் அமைந்திருப் 
பதும் சுட்டற்பாலது . 

3. சுருக்கமாக அமையும் அறிமுக வாழ்க்கை வரலாறு 
களிலும் , சில விரிந்த முழுநிலை வாழ்க்கை வரலாறுகளிலும் 
குறிப்பிட்ட பகுதிகளின் கீழ் உட் தலைப்புகள் இட்டுச் செல்ல 
லும் காணப்படுகிறது . ஜெயா அருணாசலத்தின் புதுவை கண் 
டவர் நூலை முன்னதிற்கும் உ . வே . சாமிநாதையரின் என் 
சரித்திரத்தைப் பின்ன திற்கும் சான்றாக்கலாம் . நூலினை 
மேலும் மேலும் எளிமைப்படுத்தித் தரும் உத்தியாகவே 
இது அமைகின்றது . சிறுவர்களுக்காக இத்தகு நூல் படைக்கும் 
பொழுது இதன் பயன்பாடு அதிகமாகிறது . எளிதாகப் புரிந்து 
கொள்ளும் வாய்ப்பினை அளிக்கிறது . 

4. பொதுவாக வாழ்க்கை வரலாறுகளின் நடையமைப்பாக 
உரை நடை அமைய , உரையாடலிலும் கவிதையிலும் , புதுக் 
கவிதையிலுமாக நூல் படைத்தலும் ஓர் உத்தி நிலையே என 
லாம் . மனித தெய்வம் காந்தி காதை போன்ற வரலாற்றுக் 
காப்பியங்களும் இதன் பாற்படுவனவே . 

5. தன் வரலாறுகள் மிகுதியும் தன்மையில் அமைய 
கவிஞர் கண்ணதாசன் தம் வரலாற்றை அவன் மெதுவாக 
உள்ளே நுழைந்தான் . பத்திரிகைக்கு அலுவலமாக அமைந் 
திருந்த அந்த வீடு அமைதி தவழும் இடமாகக் காட்சியளித்தது . 


124 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


காலில் பழைய பூட்சும் , கையில் தகரப் பெட்டியுமாக நின்ற 
அவன் , சார் , சார் ! என்று குரல் கொடுத்தான் . பதில் இல்லை ! 
இன்னும் உள்ளே நுழைந்தான் அந்த எழுத்தாளன் , என்று 
படர்க்கையில் அமைத்திருப்பதும் ஒரு புதுமையே . முன்னுரையில் 
கவிஞர் , நான் என்று .எழுதுவதற்குத் தகுதி போதாது என்ற 
தன்னடக்கத்துடனேயே அவன் என்று என்னைக் குறிப்பிட் 
டேன் என்று அமைதி காட்டியுள்ளார் . 

6. வாழ்க்கை வரலாறுகளை , இலக்கியங்களாகச் சுவைக்கச் 
செய்வதில் அதில் வரும் வருணனைகளுக்கு ஒரு சிறப்பிடம் 
உண்டு . " டஸ்கம்பியாவிலிருந்து பதினான்கு மைல்களுக்கு அப் 
பால் உள்ள ஃபெர்ண்குவாரி என்ற கோடை இல்லத்தில் தன் 
குடும்பத்தினரோடு சில மாதங்கள் தங்கினாள் ஹெலன் . குன்று 
களின் சரிவில் மூன்று சிறு ஓடைகள் குதித்துக் குதித்துவோடி 
வெள்ளிய நீர்வீழ்ச்சிகளாகவும் சிறு சிறு சுனைகளாகவும் மாறின . 
பல இடங்களில் புல் பூண்டுகள் முளைத்து ஓடையை மறைத்து 
விட்டன . மலையின் சரிவுகளில் பைன் , ஓக்மரங்கள் ஓங்கி வளர்ந் 
திருந்தன . அவற்றின் கிளைகளிலிருந்து ஐவியும் மிஸில்டோவும் 
சரம் சரமாகத் தொங்கி ஊசலாடின . காட்டுக் கொடிகளும் , 
செடிகளும் பல இடங்களைத் திரையிட்டு மறைத்தன . பொறி 
வரி வண்டுகளும் , வண்ணத்துப் பூச்சிகளும் பறந்து திரிவதை 
ஹெலன் உணர்ந்தாள் என்பது போன்று நூலின் இடை 
யிடையே அமையும் வருணைனைகள் ( ஹெலன் கெல்லர் . பக் 
49-50 ) வாழ்க்கை வரலாற்றின் இறுக்கத்தினை நெகிழ்விக் 
கின்றன எனலாம் . பிற நாட்டவர் பற்றிய வரலாறுகளில் இவை 
இடம் பெறும் பொழுது அந்நாட்டினைப் பற்றி அறிந்து கொள் 
ளும் இரட்டைப் பயனுடையதாகவும் ஆகிறது . 

சுப்பிரமணிய தேசிகருடைய தோற்றத்திலே ஒரு வசீகரம் 
இருந்தது . நான் அது காறும் அத்தகைய தோற்றத்தைக் 
கண்டதே இல்லை . துறவிகளிடம் உள்ள தூய்மையும் தவக் 
கோலமும் சுப்பிரமணிய தேசிகரிடம் நன்றாக விளங்கின . கவலை 
என்பதையே அறியாத செல்வரது முகத்தில் உள்ள தெளிவு அவர் 
முகத்தில் பிரகாசித்தது . அவரது காவியுடை ,, ருத்திராட்ச 

தலையில் வைத்துள்ள ஜபமாலை ஆகிய இவைகள் 
அவரது சைவத் திருக்கோலத்தை விளக்கின . காதில் அணிந் 
திருந்த ஆறுகட்டி , சுந்தர வேடம் , விரல்களில் உள்ள அங்குஷ்டம் 
பவித்திரம் என்பவைகள் , தேகத்திலிருந்த ஒளி , அந்த மேனியி 
லிருந்த வளப்பம் எல்லாம் அவர் துறவிகளுள் அரசராக விளங்கிய 
தைப் புலப்படுத்தின . அவருடைய தோற்றத்தில் தவப்பயனும் 
செல்வப்பயனும் ஒருங்கே விளங்கின . அவர் முக மலர்ச்சியிலே ; 


மாலை , 


அமைப்பும் வெளியீடும் 


125 


அவருடைய பார்வையிலே , அவர் அமர்ந்திருந்த நிலையிலே 
அவரது கம்பீரமான தோற்றத்திலே ஓர் அமைதியும் ,, கண் 
டாரைக் கவரும் தன்மையும் , இயல்பாகவே அமைந்திருக்கும் 
தலைமையும் ரஸிகத்துவமும் புலப்பட்டன - " இவை போன்ற 
வருணனைகள் படைப்பாசிரியருக்கு ஒன்றை வருணித்தலில் 
உள்ள ஈடுபாட்டையும் புலப்படுத்துகின்றன . விரிந்த வரலாறுகள் 
இவற்றிற்கு வாய்ப்பாக உள்ளன . 

7. நூலின் இயல்பிற்கேற்பவும் வெளியீட்டு நிலை அமை 
தலைக் காண்கிறோம் . சிறார்களுக்காகப் படைக்கப்படும் 
பொழுது அதில் கதை கூறும் பாங்கினை அடியொற்றி வரலாறு 
படைத்திருப்பதைக் காணலாம் . மற்றும் எளிமை நிறைந்த 
சொற்களே கையாளப்படுகின்றன . “ ஊருணியில் நீர் நிறைந் 
தால் ஊர் மக்கள் உண்டு மகிழ்வர் . அதைப்போல் நல்லவர்கள் 
கையில் பொருள் கிடைத்தால் நல்ல காரியங்களுக்குப் பயன் 
படும் . இது திருவள்ளுவரின் பொன்மொழி . எடிசன் நல்லவர் ; 
அறிவாளி . நாற்பதாயிரம் டாலர்கள் கிடைத்ததும் அவர் 
தம்முடைய ஆராய்ச்சிகளை நிறுத்தவும் இல்லை . பணத்தைப் 
பாங்கியில் போட்டு வைத்து விடவும் இல்லை . அவர் இருப 
தாயிரம் டாலர்களுக்கு மேல் செலவு செய்து ஒரு கம்பெனியை 
நிறுவினார் . எவ்வளவு காலத்திற்குள் என்று நினைக்கிறீர்கள் ? 
சுமார் இரண்டு மாதத்திற்குள் . நீவர்க் என்னும் இடத்தில் 
அந்தக் கம்பெனி நிறுவப்பட்டிருந்தது எனும் பகுதியைக் காட் 
டாக்கலாம் .1 . இதனுள் திருக்குறளையும் புகுத்தி , சிறார்களை 
முன்னிறுத்தி வரலாறு கூறிச் செல்லும் பாங்கினையும் காண் 
கிறோம் . 

8. குறள் போன்று பிற இலக்கியப் படைப்பாளரின் கருத்து 
களையும் உடன் கலந்து கூறும் முறைமை பொதுவாகப் பிற 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களிலும் காணக்கூடிய மரபாக 
அமைகிறது . மரணம் நெருங்கிவிட்டது என்பதைப் புதுமைப் 
பித்தன் உணரத் தொடங்கிவிட்டார் . ஆனால் புதுமைப்பித்தன் 
தமிழாக்கி எழுதியிருக்கிறாரே , அமெரிக்க ஆசிரியர் ஜாக்லண்ட 
னின் உயிராசை என்ற கதை , அதில் காணும் உயிராசையைப் 
போலத்தான் அவரது மனநிலை இருந்தது . சாவதில் -* துன்ப 
மில்லை ; வாழ்வதில்தான் துன்பமிருக்கிறது ; எனினும் மனிதன் 
வாழத்தான் விரும்புகிறான் ; புதுமைப் பித்தன் வாழத்தான் 
விரும்பினார் என்று ரகுநாதன் புதுமைப் பித்தன் வரலாற்றில் 
( ப . 92 ) அமைப்பது போன்று பிறநாட்டார் இலக்கியங்களும் 

ப 
9. என் சரித்திரம் ; உ . வே . சாமிநாதையர் ; ப . 211-212 . 
10. தாமஸ் ஆல்வா எடிசன் ; தி . சு . கலியபெருமாள் ; ப . 130 : ! 


126 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ராணி . 


இதில் பயன்படுகின்றன . வாழ்க்கை வரலாற்றை ஓர் இலக்கிய 
மாக மேற்கொள்வதற்கு இவையும் துணை நிற்கின்றன . 

9. படைப்பாசிரியர் வரலாற்றைக் கூறிக்கொண்டு வருகை 
யில் சற்று விலகி உரையாடலுக்கு இடம் கொடுக்கும்போது , 
நாடகப்போக்கு இடைபுகுந்து இலக்கிய இன்பம் பயப்பதாகிறது . 
" மகா ராணியின் வார்த்தையைக் கேட்டு அனுபவஸ் தரும் 
வயோதிகருமான ஒருவர் அன்னையே , இங்கிருந்து நீங்கள் 
உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதால் என்ன பயன் ? அதற்குப் 
பதில் இன்றிரவே இங்கிருந்து தப்பிப் பேஷ்வா நானா சாகிப் 
இருக்குமிடத்துக்குச் சென்றால் இந்த ஆங்கிலேயரைப் பழிக்குப் 
பழி வாங்க வழி பிறக்கலாம் என்றார் . “ தப்பிச் செல்லும்போது 
பகைவர்கள் எதிர்ப்பட்டால் 

என்று 

கேட்டாள் 
எதிர்த்துப் போராடுவோம் . அதில் மாண்டால் வீரசுவர்க்கம் 
இருக்கவே இருக்கிறது . < போர்க்களத்தில் இறப்பதையே 
நான் பாக்கியமாகக் கருதுகிறேன் . ஆனால் நான் இறந்த பிறகு 
என் உடலைப் பகைவர்கள் இழிவாக நடத்தினால் ? என்று 
தயங்கினாள் வீரமங்கை . “ இழிவா? எங்களில் ஒருவரின் உடலில் 
உயிர் இருக்கும்வரை உங்கள் புனித சரீரத்தை யாராலும் 
தொடமுடியுமா ? துண்டாடி விடுவோம் என்று எல்லோரும் 
ஏகக்குரலில் முழக்கமிட்டார்கள் . லக்ஷ்மிபாய் தப்பிச் சென்று 
ஆங்கிலேயர்களைப் பழிவாங்குவதென்ற முடிவுக்கு வந்தாள் 
என்பதைச் சான்றாகச் சுட்டலாம் . 11 குறிப்பிட்ட நிகழ்ச்சியைத் 
தன் கூற்றாகத் தருவதிலும் நிகழ்ந்த உரையாடலின் மூலம் 
அவ்வாறே தருவது அந்நிகழ்ச்சிக்குக் கூடுதல் சிறப்புகிடைப்பதாக , 
முக்கியத்துவம் அளிப்பதாகப் படைப்பாசிரியர் கருதுவதும் ஒரு 
காரணமாகும் . எனவே வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தைக் 
கற்பதில் சலிப்பு ஏற்படாது ஒருவித வேகம் அதில் அமைவதற் 
கும் , குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் சிறப்பினைக் கற்பாருக்குப் புலப் 
படுத்தற்கும் இவ்வுரையாடல் உத்தி மிகவும் பயன்படுகிறது 
எனலாம் . இது பொதுவாக எல்லா வகையான வாழ்க்கை 
வரலாறுகளிலும் காண இயலும் ஒன்றாம் . 

10. " ஆகா ! அவன் மட்டும் ஆங்கிலம் பயின்றிராவிடின் 
வேதாந்த செல்வதை மேல் நாடுகளில் யார் பரப்பியிருக்க 
முடியும் ? வேதாந்தம் செல்வம்தான் . எனினும் செல்வமும் 
ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு நாணயமாக இருக்கின்றதே 
யன்றி , ஒரு நாட்டு நாணயம் இன்னொரு நாட்டில் செல்லுவ 
தில்லையல்லவா ? வேதாந்த சிந்தனைச் செல்வங்களை, மேனாட் 


11. . மானங்காத்த மங்கையர் ; கௌசிகன் ; பக் . 167-168 . 


அமைப்பும் வெளியீடும் 


127 


டில் செல்லுபடியாகும் ஆங்கிலச் சொல் நாணயங்களிலேயே 
வழங்கவே பிறந்தவர் அன்றோ விவேகானந்தர் . அதோடு 
அந்நியச் சரக்காயினும் சுவாமிகள் காலத்திலேயே இந்தியாவின் 
நாலா பகுதிகளிலுமுள்ள அறிவாளிகளை இணைத்த பொது 
மொழிப் பாலமாக ஆங்கிலம் தான் இருந்தது . ஆங்கிலேய 
மோகம் மிகுந்த இவர்களுக்குப் பாரதத்தின் தனித்துவத்தை எடுத் 
துக்கூறவும் ஆங்கில மொழியே அவசியமாக இருந்தது . அம் 
மொழியில் விவேகானந்தர் பெற்ற புலமை அவரது உரைகளி 
லெல்லாம் உறைந்து கிடக்கிறது . அன்பு மொழியை அறிந்து 
தமக்கு எதுவுமே அந்நியம் கிடையாது என்ற உயர்நிலையைப் 
பிற்காலத்தில் எய்த விவேகானந்தர் எத்தனையோ பல ஆங்கி 
லேயர்களையும் அமெரிக்கர்களையும் தம் அத்தியந்த சிஷ்யர் 
களாகப் பெற்றார் . என்பது போன்று 12 விமர்சனப் போக்கில் 
படைப்பாளர் இடைபுகுதலும் ஒரு நிலையாகக் காணப்படுகிறது . 
ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றைப் படைக்கும்பொழுது தம் 
கருத்துகளையும் தேவையான அளவு , தகுந்த இடத்தில் புகுத் 
துதல் பொருத்தமாகும் என்பதனை வலியுறுத்துவாக இது 
நிற்கிறது . வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் செயல் மற்றும் 
சூழல் விளக்கத்திற்கு இது! துணை செய்கிறது . நூலைச் சுவை 
குன்றாது வழி நடத்திச் செல்லுதற்கும் உதவுகிறது . படைப் 
பாசிரியருக்கு , வரலாற்றுத் தலைவரிடையே உள்ள ஈடுபாட்டை 
பும் , எந்த அளவிற்கு அவரது வரலாற்றை ஐயமற அறிந்திருக் 
கிறார் என்பதையும் இது உணர்த்துகிறது . 

11 . இடையிடையே வரலாற்றுத் தலைவரின் மொழிகளை , 
கருத்துகளை 

களை இணைப்பது , கூறவந்த கருத்துக்கு வலுவூட்டுவதாக 
அமைவதுடன் கற்பாருக்கு அதனையும் உணர்த்துதல் ; அதன் 
உண்மையை நிலைநாட்டல் ; நூலுக்குச் சுவை கூட்டல் எனப் 
பல நிலைகளில் பயனுடையதாக அமைகிறது . பொன்னியின் 
புதல்வரைப் படைத்த சுந்தா தம் படைப்பில் ஒவ்வொரு நிகழ்ச் 
சிக்கும் , கல்கியைப்பற்றிய விளக்கங்களுக்கும் அவரது மொழி 
களைப் பெரிதும் துணை கொண்டிருக்க காணலாம் . தம் 
நூலுள் நிறைந்திருக்கும் யாவும் உண்மையே என்ற உணர்வினை 
வாசகருக்களிக்க அவர் கையாண்டுள்ள உத்தியாகத் தென்படு 
கிறது . ஏனைய நூல்களிலும் இதனைப் பெற முடியுமாயினும் 
அங்கு மிகுதியும் வரலாற்றுத்தலைவரின் பண்பு செயல் விளக்கத் 
திற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை வெளிப்படை . கல்கி மிகப் 
- பெரிய எழுத்தாளராக விளங்கியமையும் சுந்தாவிற்கு இவ் 
வாய்ப்பை நல்கியது . அவற்றைப் பாங்குற இணைத்து வெற்றி 


12. - சுவாமி விவேகானந்தர் ; ரா . கணபதி ; ப . 29 . 


128 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் . 


கண்டுள்ளார் . வரலாற்றுத் தலைவரின் எண்ணங்களை முடிந்த 
அளவிற்கு அவரின் வரலாற்றுடன் இணைத்துவிட வேண்டும்: 
என்ற துடிப்பும் இதன் மற்றொரு நோக்கமாகலாம் . புதுமைப் 
பித்தன் வரலாற்றைப் படைத்த ரகுநாதன் நூலுள்ளும் சுவாமி 
விவேகானந்தரின் வரலாறு வரைந்த ரா . கணபதியின் நூலுள் 
ளும் மாவீரன் நெப்போலியன் வரலாறு தந்த அ . லெ . நடராஜ 
னின் நூலுள்ளும் இத்தகு மொழிகள் அதிகமாகக் காணப்படு 
கின்றன . இவற்றை நோக்குகையில் இலக்கியப் படைப்பாளர் 
வரலாறுகளில் அவர்களுடன் அவர்களது படைப்புகளும் , சமயத் 
தலைவரின் அற வரலாறுகளில் அவர்களது போதனைகளும் , 
அரசியற்றலைவர் வரலாறுகளில் அவர்களது சிந்தனைகளும் : 
குறிப்பிடத்தக்க இடத்தைப் பெறுகின்றன ; அவர் தம் வரலாற் 
துப் படைப்பாளருக்கு நூலை வளர்த்துச் செல்ல உதவும் ஒரு 
கருவியாகவும் பெருந்துணை நிற்கின்றன எனத் தோன்றுகிறது . 
12. வரலாற்றாசிரியர் தம் 

கொள்கைகளை அல்லது 
வரலாற்றுத் தலைவரின் கொள்கைகளைக் கற்பாருக்கு உணர்த்த 
வேண்டும் என்ற நோக்கிலும் வாழ்க்கை வரலாறுகளில் இடை 
புகுத்தல் உண்டு . ரா . கணபதியின் சுவாமி விவேகானந்தரின் 
வரலாற்றில் சமயம் பற்றிய எண்ணங்களைப் 
பரவலாகச் 
சுட்டிச் செல்லக் காணலாம் . வேத கால முனிவர்கள் மிகவும் 
உன்ன தமான ஜீவப் பரம்ம அபேதத்தைக் கூறினாலும் , அந்த 
இலக்கை அடைய பல மனோபாவங்களுக்கு ஏற்பப் பல மார்க்கங் 
களை வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் . இதைச் சமீபத்திலும் 
செய்து காட்டிய மகான் ஸ்ரீராம கிருஷ்ணர் . அவருடைய உப 
தேசத்தை ஏற்றுக் கொண்ட சுவாமிஜியும் பிற்பாடு இவ்வாறே 
செய்தார் . இப்படிப் பல உள்ளப்பாங்குகளுக்கு ஏற்ப பற்பல - 
சமயங்களில் அவர் உபதேசம் செய்ததால் சில சமயங்களில் 
உபதேசங்கள் முரண்படுவதாகவும் தோன்றும் . மகான்களுடைய 
உபதேசங்களைப் படிக்கும் பொழுது அவை யார் பொருட்டுக் 
கூறப்பட்டன என்பதையும் நினைவில் கொள்ளுவது அவசிய 
மாகும் . ஒருவருக்கு ஒளஷதம் ; இன்னொருவருக்குவிஷம் என்று 
சொல்வதுண்டல்லவா ? 

அவரவருக்குரிய மருந்துகளைக் 
கொடுத்து அவரவர் வியாதியையும் தீர்த்த பின் எல்லோருக்கும் - 
அளிக்கும் அமுதமே அத்வைதம் ( ப . 214 ) என்பதைச் சான்று 
காட்டலாம் . நூல் நெடுகிலும் இந்நிலை விரவிவரக் காணலாம் . 
இதுபோன்றே பத்திரிகையாளர் நெஞ்சில் காமராஜ் எனும் 

- 
நூலுள்ளும் காமராஜின் கொள்கைகள் தனித்து எடுத்து 
ஆங்காங்கே சுட்டப்பட்டுள்ளன . 

டாக்டர்கள் இல்லாமல் ஆஸ்பத்திரி கட்ட முடியுமா ? " 
ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளிக்கூடம் 

திறக்க 

முடியுமா ? 


அமைப்பும் வெளியீடும் 


129 


“ எல்லாவற்றையும் கவனித்துத் திட்டமிட்டு நாம் முன்னேற 
வேண்டும் . திட்டம் , மக்கள் திட்டமாக இருக்கவேண்டும் : 
அத்துடன் மக்கள் ஒத்துழைப்பும் வேண்டும் . மக்கள் ஒத்துழைப்பு 
இல்லாமல் எந்தத் திட்டமும் வெற்றி பெற முடியாது என்ப 
தனை எல்லோரும் உணர வேண்டும் என்பது அவற்றுள் ஒன்று . 
( ப . 223 ) இங்குப் பொதுமக்களின் முன்னேற்றத்தைக் கருத்துள் 
கொண்டே திட்டங்களைத் தீட்டிச் செயல் படுத்த வேண்டும் . 
அதன் வெற்றிக்கு அவர்களின் ஒத்துழைப்பும் இன்றியமையாதது 
எனும் எண்ணம் வெளிப்படுகிறது . பலரின் தொகுப்புரையாக 
அமையும் இந்நூலுள் அதன் தொகுப்பாசிரியர் அவர் தம் 
கட்டுரைகளுக்கு வெளியே அங்கங்கே இவற்றை இணைத்துள் 
ளார் . இவ்வாறின்றி முழுமை வரலாறுகளாக அமைவனவற்றுள் 
வரலாற்றின் இடையிலேயே வரலாற்றுத் தலைவரின் கொள்கை 
கள் இடம் பெற்றிருக்கக் காணலாம் . 13 

13. பின் நிகழ இருப்பனவற்றை முன் சுட்டிச் செல்லும் 
கதையிலக்கிய உத்தியினையும் இங்குக் காண முடிகிறது . கற்பாரி 
டையே ஓர் ஆர்வத்தினை , உண்டுபண்ண இது கையாளப்படு 
கிறது . வாழ்க்கை வரலாறுகளிலும் இதனை இணைத்திருப்பது 
படைப்பாளரின் திறமையைக் காட்டுகிறது . “ இந்தப் பிரத்தி 
யேக அநுபவத்தையும் நரேன் சொல்லாமலே அறிந்த ஒருவர் 
இருந்தார் . பல ஆண்டுகளுக்குப் பின் நரேந்திரன் அவரை 
அடைந்த பிறகு அவர் , “ என் குழந்தாய் , நரேன் ! நீ உறக்கம் 
கொள்ளும் போது ஓர் ஒளியினைக் காண்கிறாயா ? என் 
கேட்டதுண்டு . நரேந்திரனின் நனவுலகு மட்டுமின்றிக் கனவுல 
கையும் அறிந்திருந்த அவர் யார் ? இந்தக் கதையின் பிறிதொரு 
அத்தியாயத்தில் தக்ஷணேசுவரம் செல்லும் போது அவரைத் 
தரிசிப்போம் என்று ரா . கணபதி தம் நூலுள் அமைத்துள் 
ளதைச் ( சுவாமி விவேகானந்தர் ப . 19 ) சான்று காட்டலாம் . 
இது போன்ற உத்திகளால் இலக்கியச் சுவையை வாழ்க்கை 
வரலாறுகளும் பெறுகின்றன . .. இந்தப் படம் வெளியானதற்குச் 
சில மாதங்களுக்குப் பிறகு , கல்கியின் தியாக பூமி திரைப்பட 
மாய் வந்தது . தமிழ் நாட்டுப் பத்திரிகைகளில் பெரும் பாலான 
13. " நாகரிகம் இருக்கிறதே , அது நெருப்பு மாதிரி எதிர்பட்ட 

வரையெல்லாம் எரித்து விடுகிறது . உலகமெல்லாம் முன் 
னேறிக் கொண்டிருக்க நாம் சும்மாயிருந்ததால் , அதிகமான 
தொல்லைகளையடைந்தோம் . இப்போது நாம் முன்னேற 
வேண்டியகாலம் வந்திருக்கிறது . விஞ்ஞானம் , கைத் 
தொழில்யாவுமே நமக்குத்தேவை , மாபெரும் வீரர்கள் ; 
சி . பி . சிற்றரசு ; ப . 115 . 
த . வா . வ -9 


130 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வற்றில் , அதற்குப் பாதகமான விமரிசனங்கள் வெளியாயின . 
எவ்வளவு பாதகமானது என்பது பின்னர் தெரியவரும் . அந்த 
விமரிசனங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் , இராமானுஜர் 
படத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எனத் தெரிகிறது என்று 
சுந்தாவும் மேற்கொள்கிறார் இவ்வுத்தியை ( ப . 392 ) . இவற்றை 
நோக்குகையில் விரிந்த வரலாறுகளில் இவ்வுத்தியின் பயன்பாடு 
சிறப்பிடம் பெறுவதாகத் தெரிகிறது . வாழ்க்கை வரலாறுகளைப் 
படிக்கும் பொழுது இடையே சோர்வோ , சலிப்போ ஏற்படா 
வகையில் கொண்டு செல்லும் உத்தியாக இதுவும் விளங்குகிறது . 

14. நூலின் இனிமையை மிகுவிக்கவும் , கூறவரும் செய்தி 
யினை அல்லது நிகழ்ச்சிகளை விளக்கவும் கதைகளை இணைக் 
கும் பாங்குக் குறிப்பிடற்பாலது . சமய வரலாறு பேசும் நூல் 
களில் இது மிகுந்த சிறப்புப் பெறுகிறது . உ . வே . சாமிநாதையர் , 
வித்துவான் தியாகராச செட்டியார் வரலாற்றில் ‘ தான் கெட்ட 
தல்லாமல் சந்திர புஷ்கரிணியையும் கெடுத்தது போல என்ற 
பழமொழிக்குரிய கதையைச் சுட்டியிருப்பதைச் சுட்டலாம் . 
இப்பழமொழிக்குரிய விளக்கத்தைத் தியாகராச செட்டியார் , 
" ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்த சமையற்காரன் ஒருவன் ஒரு 
தாசியை வைத்திருந்தான் . கோயிற் பிரசாதத்தை அவளுக்குச் 
சுடச் சுடச் கொண்டுபோய்க் கொடுப்பான் . அந்த வழக்கப்படி 
ஒரு நாள் சட்டியரனை என்னும் பொங்கலை எடுத்துக் கொண்டு 
போனான் . வழியில் சந்திர புஷ்கரிணியில் குளிக்க எண்ணி அதன் 
கரையில் வைத்தான் . சூடு ஆறுவதற்குமுன் கொடுக்கவேண்டுமே 
என்ற எண்ணத்தால் அவசர அவசரமாக இறங்கும் போது படி 
வழுக்கிவிட்டுப் புஷ்கரிணியில் விழுந்து இறந்து விட்டான் . கோயி 
லார் மறுநாட் காலையில் பிரேதத்தை அப்புறப்படுத்தி அத்தீர்த் 
தம் கெட்டுப் போனதற்கு வருந்திப் புஷ்கரிணிக்கும் கோயிலுக் 
கும் சம்புரோக்ஷணை செய்து பின்பே பூஜை நடத்தினார்கள் . 
அந்தச் சமையற்காரன் பண்ணின காரியத்தை எண்ணி உண் 
டானது இந்தப் பழமொழி , என்று விளக்கியதாகக் காட்டுவர் . 
( பக்.83-84 ) 

15. சில வரலாற்றாசிரியர்கள் நூலின் இடையே சிறியவர் , 
பெரியவர் என்ற வேறுபாடு இன்றி நூலைக் கற்பார் அனை 
வருக்கும் பொருந்தும் வகையில் பொதுவான அறிவுரைகளைக் 
கூறிச் செல்லல் காணப்படுகிறது . வரலாற்றோடு இயல்பாகப் 
பொருந்தும் வகையில் 

அவை உட்புகுத்தப்படுகின்றன . 
உன் மேல் தவறா என் மேல் தவறா என்கிற வீண் சர்ச்சையில் 
இறங்காமல் , எது தவறு என்பதைக் கண்டு பிடித்து அதை 
டும் திருத்திக் கொண்டு ஒற்றுமைப்பட்டு விட்டால் உலகத் 


அமைப்பும் வெளியீடும் 


131 


தில் எந்தப் பிரச்சினையையும் சுலபமாகத் தீர்த்து விடலாம் என் 
கிற மகத்தான உண்மையை அந்த நாடகம் உணர்த்தியது 
என்று ஏ . வி . எம் . தமது எனது வாழ்க்கை அனுபவங்களில் 
( 1. 37 ) கூறியிருப்பதைக் காட்டலாம் . படைப்பாசிரியருக்கு எப் 
பொழுதும் சமுதாய நினைவு உண்டு என்பதை வலியுறுத்தும் 
விதத்திலும் இவை அமைவது 

சுட்டத்தக்கது . ரகுநாதன் , 
புதுமைப்பித்தனின் வரலாற்றில் “ தமிழ் நாட்டில் எழுதிப் 
பிழைப்பது என்பது ஓர் எமப் பிரயத்தனம் . இந்த நிலையைச் 
சாபக்கேடு என்று ஒதுக்கி விடுவதற்கில்லை . இன்றைய சமுதாய 
நிலையில் எழுத்தாளன் மட்டுமல்ல . மத்திய தர வர்க்கத்தின் 
நிலை முழுவதுமே இப்படித்தான் இருக்கிறது ; இருக்கும் சமு 
தாய அமைப்பு சீர்பட்டால் ஒழிய நாட்டில் கல்விவளராது ; 
எழுத்தாளன் வளர மாட்டான் என்று நவின்றிருப்பது இதனைப் 
புலப்படுத்துகிறது . ( ப . 101 ) சிறுவர்க்காகவும் , இளைஞர்க் 
காகவும் படைக்கப்படும் வரலாறுகளில் இதன் ஆட்சி சற்று 
அதிகமாகவே காணப்படுகிறது . எழுந்ததன் நோக்கம் இதற்குக் 
காரணமாம் . 

16. நூலின் இடையிடையே வரலாற்றுத் தலைவரின் பல் 
வகைத் தோற்றங்களைக் காட்டும் புகைப் படங்களையும் அவ 
ரோடு தொடர்புடையோரின் புகைப்படங்களையும் தொடர் 
புடைய இடங்களின் புகைப்படங்களையும் இணைத்தல் நூலுக் 
குத் தனித்ததொரு கவர்ச்சியைத் தருகிறது . கடந்த சில ஆண்டு 
களில் வெளிவரும் நூல்களில் இந்நிலை பரவலாகக் காணப்படு 
கிறது . நூலைக் கற்க வேண்டும் என்று வாசகரின் ஆவலைத் 
தூண்டுவதாகச் செயற்படும் காரணிகளுள் இதுவும் ஒன்று . கழக 
வெளியீடான உலகப் பேரொளி - ஜவஹர்லால் நேருவின் பிரிவு , 
ஆறு அழகப்பனின் ராசா சர் முத்தையா செட்டியார் போன்ற 
நூல்களில் புகைப்படங்கள் மிகுந்திருக்கக் காணலாம் . 

17. உடன் வாழ்ந்தோர் தரும் செய்திகள் , எண்ணங்கள் 
போன்றன வாழ்க்கை வரலாற்றில் இடம் பெறுதல் போன்று 
பயணம் இணைந்த வாழ்க்கை வரலாற்றில் தம் பயணத்தின் 
போது பெற்ற அனுபவங்கள் , உடன் சந்தித்தவர் தரும் செய்தி 
கள் , எண்ணங்கள் போன்றவற்றையும் இணைத்து மொழிதல் 
இயல்பாகிறது . 

ஒரு நூலை முடித்தவுடன் மன நிறைவு பெறுவதில் அதன் 
முடிவும் குறிப்பிடத்தக்க இடத்தைப் பெறுகிறது . அதுவும் 
இலக்கியங்களில் இதன் சிறப்பு சுட்டாமலே பெறத்தக்கது . துன் 
பியல் இலக்கியம் , இன்பியல் இலக்கியம் என்ற பகுப்பிற்கு 
அவற்றின் முடிவுகளே அடிப்படையாகின்றன . கற்பாரின் 


132 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 


உள்ளத்தில் குறிப்பிட்ட நூல் நீங்கா இடம் பெறுவதற்கு அதன் 
முடிவும் சிறப்பாய் அமைதல் வேண்டற்பாற்று . எனவேதான் 
படைப்பாசிரியர் நூலின் முடிவினைச் செம்மையுடன் கற்பாரைக் 
கவரும் வகையில் அமைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துகின் 
றனர் . நூலின் தொடக்கமும் தொடர்வும் மட்டும் சிறப்பாய் 
அமைந்து விட்டால் போதாது . அதன் முடிவும் 
வெற்றியைத் தீர்மானிப்பதில் பெரும் பங்கேற்கிறது . இவற்றைக் 
கருத்தில் கொண்டு பார்க்கையில் வாழ்க்கை வரலாற்றாசிரியரும் 
தம் நூல் முடிவில் பல உத்திகளைக் கையாண்டுள்ளமை தெரிய 
வருகிறது . 


நாலின் 


முடிபு உத்திகள் 

( 1 ) வரலாற்றுத் தலைவரின் பெருமையனைத்தினையும் 
ஒருங்கே இழைத்து தருதல் ஒரு நிலை . மதிப்புக்கு அடங்காத 
சொத்து ஒன்றை நம் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார் அவர் 
அதுதான் அவர் படைத்ததான இலக்கியச் செல்வம் , குறைவிலா 
இச்செல்வத்தில் அவர் நிறைவாக வாழ்கிறார் . இச்செல்வத்தை 
அனுபவிப்போரின் இதயங்களில் வாழ்கிறார் . அவருடைய 
வழியிலே நடக்கும் இலக்கியப் பரம்பரையில் வாழ்கிறார் . அவர் 
இயற்றிய பாடல்களில் இழைந்து வாழ்கிறார் . அவர் பேணிய 
கலைகளில் கலந்து வாழ்கிறார் . அவர் ஆற்றிய பலன்களிலும் , 
அமைத்த சின்னங்களின் பெருமையிலும் வாழ்கிறார் . அவர் 
போற்றிய நெறிகளிலும் பயின்ற பண்புகளிலும் வாழ்கிறார் . 
இப்போதுபோல் இனியும் வாழ்வார் . பொன்மயமாய்ப் 
பல்லாண்டு நிலைத்திருப்பார் பொன்னியின் புதல்வர் என்று தம் : 
நூலுக்குச் சுந்தா தரும் முடிவு இதனை உணர்த்தும் . நூலின் 
தலைப்பினையே இறுதிச் சொற்களாகவும் அவர் அமைத் 
திருப்பது புதுமையே . காவிரிநாடு தந்த கலைச்செல்வரான கல்கி 
தனியொருவருக்கு உரிமையில்லை ; காவிரி பாயும் தமிழகம் முழு 
வதற்குமே உரியவர் என்னும் பொருள்பட அமைத்துள்ளார் . 
பல நிலைகளில் கல்க மணங்கமழும் வாழ்க்கையை வாழ்ந்து 
காட்டித் தம்மை முழுமையாகத் தம் தாய் நாட்டிற்கு ஒப்பளித் 
தது போல இவ்வரலாற்றைப் படித்த ஒவ்வொருவரும் விளங்க 
வேண்டும் எனும் உணர்வைக் கற்பாருக்கு அளிக்கிறார் . ஒரு 
இலக்கியப் படைப்பாளராகக் கருதப்பட்டு வந்த கல்கிக்குள் இத் 
தனை ஆற்றல்களா என வியக்கச் செய்கிறார் . தாம் சிறந்த 
தொரு வாழ்க்கை வரலாற்றாசிரியர் என்பதனையும் உறுதிப் 
படுத்துகிறார் . இவற்றிற்கெல்லாம் மேலாகக் கல்கி பற்றிய ஒரு 
முழுமையான கண்ணோட்டத்தினை மிகச் சுருக்கமாக , தெளி 
வாகத் தந்துள்ளார் . 


அமைப்பும் வெளியீடும் 


( 2 ) நூலைப் படைக்கும் பொழுது படைப்பாளர் கொண்ட 
எண்ணத்தினை இறுதியில் படைத்தலும் ஒரு முடிபியல்பாகக் 
காணக்கிடக்கிறது . படைப்பாசிரியர் தம்மை வரலாற்றுத் 
தலைவரின் வரலாற்றுக்கு வெளியே இனங்காட்டிக் கொள் 
வதற்கும் ஒரு உத்தியாக இது பயன்படுகிறது . இதற்காக 
* முடிவுரை என்றே இறுதிப்பகுதியைக் கௌதம புத்தரின் அடிச் 
சுவட்டில் பயணம் செய்து அவரது வரலாறு படைத்த 
சோ . சிவபாதசுந்தரம் அமைக்கிறார் . தாம் சென்ற இடங்களுக் 
கும் வரலாற்றுத் தலைவரின் வரலாற்றுக்கும் இடையே உள்ள 
தொடர்பை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக உணர்த்தி வாசகர் 
களுக்கு நினைவூட்டுதலாக இவ்வுத்தியைப் பயன்படுத்தி இறுதி 
சயில் ‘ பிரயாணம் ஒரு இன்பமான அனுபவம் . அந்த அனுபவத்தை 
மற்றவர்களுக்குச் சொல்வதில் இன்பம் மேலும் அதிகப்படுகிறது . 
அதனாலேயே இந்தப் புத்தகத்தை எழுதும் போது நான் அள 
வற்ற இன்பத்தைப் பெற்றேன் . அந்த இன்பத்தில் வாசகர்கள் 
ஒரு சிறிதளவாவது பெறுவார்களானால் அதுவே எனது யாத் 
திரா பலனாகும் . யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் 
என்று முடிக்கிறார் . புதுமை படைப்பதில் ஆசிரியருக்குள்ள 
- விருப்பினையும் , இந்நூலை அவர் எந்த அளவிற்கு ஆழ்ந்து 
படைத்துள்ளார் என்பதையும் புலப்படுத்துவதாக இம்முடிவு 
அமைகிறது . முடிபுகள் படைப்பாசிரியரை இனஞ்சுட்டுவதாகவும் 
அமையக் கூடும் என்பதற்கு இதுவே காட்டாகவும் அமைகிறது . 


( 3 ) கிழிந்த ஆடையைக் களைவது போல இந்த உடலை 
எறிந்துவிட்டு வெளிக்கிளம்புவது நல்லது என்று எனக்குத் 
தோன்றக்கூடும் . ஆனால் உடலுக்கு வெளியே சென்றாலும் நான் 
சேவை செய்வதை நிறுத்தமாட்டேன் . எங்கெங்குமுள்ள மக்களை 
நான் ஆத்மிகத்தில் தூண்டிக் கொண்டேயிருப்பேன் . நான் ஆண் 
டவனோடு ஒன்று பட்டிருப்பதாக உலகம் அறியும் வரை நான் 
சேவை செய்வேன் என்றும் - நான் உயிர் வாழ்கிற ஒரே கடவு 
ளும் , நான் நம்புகிற ஒரே கடவுளுமான , சகல ஜீவராசிகளும் 
-ஒன்று சேர்ந்த அந்தக் கடவுளை வழிபடுவதற்காக நான் மீண்டும் 
மீண்டும் ஜன்மம் எடுப்பேனாக ! ஆயிரமாயிரம் துயரங்களை 
அனுபவிப்பேனாக ! என்றும் சுவாமிஜி கூறியிருந்தது அவர்களின் 
இதயச் செவியில் ஒலித்தது ; சாந்தியின் சுகந்தத்தை நிரப்பியது 
என்று ரா . கணபதி , சுவாமிஜி விவேகானந்தரின் வரலாற்றை 
முடிக்கிறார் .. இங்குத் தம் வரலாற்றுத் தலைவரின் வாய்மொழி 
யைக் கொண்டே நூலை முடித்திருக்கும் . உத்தியைக் காண்கி 
றோம் . விவேகானந்தரின் இழப்பால் வருந்தும் உள்ளங்களுக்குப் 
படைப்பாசிரியர் என்ற நிலையில் நின்று தான் கூறும் உரைகளை 


1341 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


விட அவரின் மொழிகளே உண்மை மருந்தாக அமையும் , 
துயரத்தை விரைவில் அகற்றும் சிறப்பு அதற்கே உண்டு என்ற 
உணர்வும் இதனுள் பொதிந்திருக்கக் காணலாம் . 

மற்றும் 
விவேகானந்தரின் பருஉடலுக்கு அழிவே தவிர அவருக்கு இல்லை 
என்பதை வலியுறுத்துவதாகவும் அமைகிறது . இறுதித் தொட 
ரான சாந்தியின் சுகந்தத்தை நிரப்பியது என்பதில் அவரின் சீடர் 
களுக்கு மட்டுமல்லாது இவ்வரலாற்றைப் படிக்கும் அனை வரும் 
மன அமைதி பெற வேண்டும் என்ற உணர்வினையும் படைப் 
பாசிரியர் குறிப்பாக உணர்த்தியிருக்கக் காணலாம் . 

தன் 
கூற்றினை விட , வரலாற்றுத் தலைவரின் கூற்றினால் நூலை 
திறைவு செய்தல் நூலுக்குக் கூடுதல் பெருமை தரும் என்ற எண்ண 
மும் இவ்வுத்திக்கு அடிப்படை நோக்கமாகலாம் . வரலாற்றுத் 
தலைவரின் மொழிகளுள் என்றென்றும் மறவாது நினைவில் 
நிறுத்திக் கொள்ள வேண்டிய சிறப்புடைதாயிருப்பதை இவ்வாறு 
இறுதியில் தரல் வேண்டும் என்பதும் ஒரு கால் இதன் நோக்கமா 
யிருத்தல் கூடும் . 

( 4 ) வரலாற்றுத் தலைவருக்கு விண்ணப்பம் அளித்து தன் 
கவிராஐன் கதையை நிறைவு செய்கிறார் வைரமுத்து . 

எங்களை 
மன்னித்தே பழகிவிட்ட 
மகாகவியே!. 
உன் கவிதைகளை 
சப்தச் சந்தையில் விற்கும் 
மனப்பாட வியாபாரிகளையும் 
மன்னித்துவிடு 
உன் எழுத்துக்களை 
வாழ்க்கைப் படுத்தினால் 
உன்னை 
உச்சரிக்க எமக்கு 
யோக்கியதை இருக்கிறது 
உன் நூற்றாண்டு என்பது 
உன் 
அறுபதாம் நினைவு நாள் 

ஆகிவிடக் கூடாது 
என்பது அவர் தம் மொழி . உயிருடன் இருப்பவரிடம் தானே 
விண்ணப்பிக்க முடியும் என்ற வினா வாசகரிடையே எழலாம் . 
அதற்கும் தயாராக உனக்கு மரணமில்லை . கவிஞனும் காற்றும் 
மரித்ததாய் ஏது சரித்திரம் ?! என்று முற்றுப்புள்ளி வைத்து 
அதையே விடையாக்கி விடுகிறார் . இங்குப் பாரதிக்கு விடுக்கும் . 


135 


விண்ணப்பம் மூலமாகக் கற்பாருக்கு அறிவுரை பகரும் உத்தியை 
மேற்கொண்டுள்ளார் . பாரதி கற்றுத் தந்த பாடல்களை வாய் 
மொழியில் மட்டும் கொள்ளாது வாழ்க்கையிலும் நடைமுறைப் 
படுத்த வேண்டும் என்ற ஆசிரியரின் மனம் இங்கு வெளிப்படுகிறது . 
இன்றைய சூழல் இதற்கு நேர் முரணாக அமைந்திருப்பதை ஒப்பு 
நோக்கி வருந்தும் பாங்கும் தென்படுகிறது . வரலாற்றுத்தலைவர் 
சமுதாயத்தில் பெற்ற இடம் , அவர் மறைந்தபின் எவ்வாறு 
உள்ளது என்பதனை அறிவதில் கற்பார் விழைவு கொள்ளல் 
இயல்பு . அதற்குரிய பதிலுரையாகவும் இம்முடிபினை வரலாற் 
றாசிரியர் கையாண்டுள்ள உத்தி சிறக்கிறது . வரலாற்றுத் 
தலைவரின் வரலாறு மட்டுமின்றி நூலெழுந்த காலத்தில் 
அவருக்கு அவர் எழுந்த சமுதாயத்தில் உள்ள மதிப்பினையும் 
உணர்த்துவதாக வாழ்க்கை வரலாறுகள் அமைதல் வேண்டும் 
என்ற நோக்கமும் இங்கு உணர்த்தப்படுகிறது . 

( 5 ) வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரைப் போற்றி நூலை 
நிறைவு செய்தலும் காணப்படுகிறது . நூலைக் கற்கும் வாசகரும் 
வரலாற்றுத் தலைவரைப் போற்றியொழுக வேண்டும் என்பது 
நோக்கமாகலாம் . “ மனித குலம் உள்ள மட்டும் மாவீரன் நெப் 
போலியனுடைய 

வரலாறும் புகழும் மங்க மாட்டா ; நெப் 
போலியன் வாழ்விலிருந்து , பொது மக்களும் , முக்கியமாக அரசி 
யல் வாதிகளும் கற்றுக் கொள்ள வேண்டிய பல படிப்பினைகள் 
உண்டு . நெப்போலியனைப் போன்ற மாபெரும் வீரர்கள் மனித 
குலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் பிறக்கிறார் 
கள் , என்று அ . லெ . நடராஜன் , தமது மாவீரன் நெப் 
போலியன் வரலாற்றை முடித்திருப்பது சான்று . 

( 6 ) ஆர்க்கிமீடீஸ் மேலும் வாழ்ந்திருப்பின் மேலும் 
புதுமைகளைக் கண்டிருப்பார் . அவர் மறைந்தாலும் அவர்கண்ட 
உண்மைகள் உலக மக்களின் உள்ளத்தே என்றும் நிலைத்திருக் 
கும் . ஞாயிறும் திங்களும் உள்ள வரையிலும் அவர் திருப்புகழ் 
நின்று நிலவும் . ஆர்க்கிமிடீஸ் திருப்பெயர் அவனியில் வாழ்க ! 
என்று வாழ்த்தி முடித்திருப்பதும் ( புதுமை கண்டவர் - ஜெயா 
அருணாசலம் . ப . 95 ) முன் ஒட்டியுள்ள உத்தியுடன் இணைவு 
காட்டுகிறது . 

( 7 ) சமுதாயப் பணியில் , அறிவியல் துறையில் தம்மை , 
ஈடுபடுத்திப் பெரும் புகழ் பெற்றோரின் வாழ்க்கை வரலாற்று 
நூல்களின் முடிபுகள் பெரும்பாலும் அவர்கள் பெற்ற பட்டங் 
கள் , பரிசுகள் , பெருமைகள் போன்றவற்றைப் பட்டியலிட்டுத் 
தருவதாகக் காணலாம் . அன்புப் பணிக்கு ஓர் அன்னை தெரேசர் 
என்ற நூலின் இறுதிக் கட்டுரை அன்பின் வெற்றி யென் 


பல 


636 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


அன்னை தெரசா பெற்ற பெருமைகளைத் தொகுத்துத் தந்திருக் 
கக் காணலாம் . தம் வாழ்வைத் தியாக வேள்வியாக நடத்துபவர் 
கள் , இறுதியில் தம் வழியில் கடந்த இடையூறுகளை , இன்னல் 
களை , முழுமையாக மறக்கும் வகையில் அவர்களால் பயன் 
பெற்றோர் தரும் காணிக்கைகளாக இவை அமைகின்றன . 
இவற்றை எதிர்பார்த்து அவர்கள் செயல்படா விடினும் , அவர் 
களது வாழ்க்கை இலக்கினை அடைந்து விட்டதை உறுதிப் 
படுத்துவனவாக இவை அமைகின்றன . தம் உழைப்பை மானிட 
--சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகப் பயன் படுத்தும் பொழுது 
கிடைக்கும் இது போன்ற பாராட்டுகள் கற்பாரையும் கிளர்ச்சி 
யுறச் செய்யும் ஆற்றலுடையனவாதலின் இவ்வுத்தி மேற் 
கொள்ளப் பட்டுள்ளது எனலாம் . 

முன்சுட்டிய நூலில் ஆசிரியர் நூல் முடிவில் பிறிதொரு 
உத்தியையும் மேற்கொண்டுள்ளமை சிறப்பாக இருக்கிறது . 
4 முன்பு ஒரு நாள் , ஓடுகிற ரெயிலில் நிகழ்ந்தது போல -இனி 
என்றாவது ஒரு நாள் தன்னுடைய , ஆழ்மனத்தின் உள் குரலைக் 
கேட்க இறைவன் அவரை ஆளாக்கினால் - அப்போது அன்னை 
கேட்கும் அவரது உள்குரல் இப்படிப் பட்டதாகத்தான் இருக்கும் ! 

நான் பசித்திருந்தேன் 
நான் தாகமாயிருந்தேன் - 
நான் உடையற்றிருந்தேன் 
நான் வீடற்றிருந்தேன் 
ஆனால் இப்போது அல்ல ; 
ஏன் தெரியுமா ? 
ஒடுக்கப் படுவனையும் ; 
தெருவில் நிற்கதியாய் இறந்து கிடப்பவனையும் ; 
தொழுநோயால் மனம் நைந்து 
உள்ளம் வெதும்புவனையும் ; 
அனாதையாய் இறப்பவனையும் ; 
அனாதையாய் பிறப்பவனையும் ; 
ஆதரவுடன் போற்றவும் 
அன்புடன் நேசிக்கவும் - 
அவர்களைப் புரிந்து கொள்ளவும் கூடிய 
தூய அன்பு நிறைந்த 

உன் இதயம் எனக்குக் கிட்டியதன் காரணமாக 
என்றே அந்தக் குரல் ஒலிக்கும் என்று முடிக்கிறார் . வரலாற் 
றுத் தலைவருக்கு வாழ்க்கை இலக்கைத் தேர்ந்தெடுக்க , வழி 
நடத்த , தொடர்ந்து செயல்பட உதவிய ஒன்றையே இறுதியில் 
தேவைக் கேற்ப மாற்றியமைத்து அவரின் செயல் வெற்றியை 


அடையப்பும் வெளியீடும் 


137 


என்று 


உணர்த்துகிறார் . விடாமுயற்சி வெற்றி பெற 

வெற்றி பெற உள்ளத்தின் 
பங்கும் பெருமளவு தேவை ; மனமே அனைத்திற்கும் மூலகாரணம் . 
அதைச் செம்மைப்படுத்தி வாழ்வையும் பயனுடையதாக்கும் 
படிக் கற்பாருக்கு இதன் முலம் வேண்டுதல் விடுக்கிறார் . 

8. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் பற்றி வரலாற்றாசி , 
ரியரின் எண்ணம் யாது என்பதனைச் சுட்டி நூலை நிறைவு 
செய்தலும் ஒரு உத்தியே . ரகுநாதன் தம் நூலை புதுமைப் 
பித்தன் யார் ? இலக்கிய திருடனின் பேய்க்கனவு ; புத்தகாசிரியர் 
களுக்கு ஓட்டக் கூத்தன் ; வலுவற்றுக் கிடந்த தமிழ் வசனத்துக்கு 
வாலிபம் தந்த சஞ்சீவி ; உலக இலக்கிய சத்சங்கத்திலே தாமாகவே 
இடம் பிடித்துக் கொண்ட மேதை ; சிறுகதை இலக்கியத்தின் 
ஆசிய ஜோதி ; இளம் எழுத்தாளர்களின் லட்சியம் ; யதார்த்த 
வாதிகளின் முன்னோடி ; தமிழ் நாட்டில் எழுதிப் பிழைப்பது 
என்பது எத்தனை அபாயகரமானது என்பதைத் தமது உ 
உயிரைப் 
பணயம் வைத்துக் காட்டிச் சென்ற உதாரணம் - இவர்தான் 
புதுமைப்பித்தன் . 

முடித்திருக்கிறார் . இதனுள் 
வரலாற்றுத் தலைவர் பற்றி அதன் ஆசிரியரின் மதிப்பீட்டை 
வாசகர் 

உணர்ந்து கொள்வதுடன் , அவரது ஈடுபாட்டைத் 
தெரிந்து கொள்ளவும் , வாழ்க்கை வரலாற்றின் உண்மைத் 
தன்மையை அறியவும் இவை உதவுகின்றன . 

துபோன்றே தம்முடைய மதிப்பீடாகவன்றிப் பிறர் , 
வரலாற்றுத் தலைவருக்குக் கொடுக்கும் மதிப்பீட்டைச் சுட்டி 
நூலை நிறைவுறுத்தலும் காணப்படுகிறது . கஸ்தூரிபா கதைகள் 
நூலின் முடிபு விசுவாசத்துடனும் பக்தியுடனும் கணவனுக்குத் 
துணை நின்று அடக்கத்துடன் பணியாற்றிய பா , மனை விளக் 
விளங்கினார் . 

கணவனுடைய இலட்சியங்களையே 
தனதாகக் கொண்டு , 

அயராது உழைத்த அந்தச் சீமாட்டி 
பாரதப் பெண்களில் சிறந்தவராகத் திகழ்ந்தார் . நாட்டு விடு 
தலைக்காகக் காந்திஜி நடத்திய போராட்டங்களில் கலந்து 
கொண்டு ஏழுமுறை சிறை சென்ற பா , போர் முறையின் ஓர் 
அம்சமாக காந்திஜி ஏற்றுக்கொண்ட உபவாசங்களையும் , 
கஷ்டங்களையும் கண்டு மனங்கலங்காமல் 

மனங்கலங்காமல் உறுதியுடன் செய 
லாற்றிப் புகழ் பெற்றார் . ( ஹெரால்டு டிரிபியூன் , அமெரிக்கர் ) 
என்றிருக்கக் காணலாம் . இத்தகையனவற்றால் வரலாற்றுத் 
தலைவர் பற்றிய உண்மையான , உறுதியான , முழுமையான 
எண்ணம் கற்பாருக்குக் கிடைக்கிறது . 

இவை , நூலுக்குச் சிறந்த நிறைவுரைகளாக , நூலுள் இடம் 
பெற்றுள்ள செய்திகளின் தொகுப்புரைகளாக அமைகின்றன் 
எனலாம் . 


காக 


138 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


9. கதையிலக்கியம் போன்று நூலை நிறைவு செய்தலையும் 
காணமுடிகிறது . “ சித்தூர் ராணி அழகி பத்மினியின் அரண் 
மனையைத் தகர்த்தெறிய அதை நெருங்கிக் கொண்டிருந்தனர் 
தார்த்தாரிய வீரர்கள் . நில்லுங்கள் , அதன் அருகே போகா 
தீர்கள் ; அவள் அரண்மனையை அந்தப்புரத்தை மட்டும் யாரும் 
எதுவும் செய்யக்கூடாது என்று கர்ஜித்தான் அலாவு தீன் . 
திகைத்து நின்ற வீரர்கள் மௌனமாகத் திரும்பினார்கள் .. 
பத்மினியின் அந்த அரண்மனையை அதில் அவளையே காண்பது 
போல் அசையாமல் பார்த்துக்கொண்டு நின்றான் அலாவு தீன் . 
அவன் கண்கள் அருவியாகி இருந்தன என்பதில் 1+ ஒரு சிறந்த 
துன்பியல் முடிவினைக் காண்கிறோம் . இலக்கியம் நயம் சிறக் 
கும் இலக்கியமாக வாழ்க்கை வரலாறு அமைதலின் இதுவும் 
சிறப்புப் பெறுகிறது . 

தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்பொழுதே எழும் வர 
லாறுகள் பெரும்பாலும் தலைவரைப் போற்றுதல் அல்லது 
வாழ்த்துதலுடன் நிறைவுறுகின்றன . தன் வரலாறுகளும் தலை 
வரின் நினைவலைகளிலிருந்து அவர் காலத்திலேயே எழுதப்படுவ 
தால் அவர் தம் நூலை எவ்வாறு நிறைவு செய்கிறார் என்ப 
தனைத் தனித்து நோக்குதல் ஏற்புடையதாகிறது . தமது 
வரலாற்று நூல் அமைப்பளவில் நிறைவுற்றாலும் பொருளளவில் 
நிறைவுறாது மேலும் தொடர இருக்கிறது என்பதை உணர்த்தி 
வாசகர்களிடமிருந்து தற்காலிகமாக விடை பெறுகிறார் 
ம . பொ . சி . 


கலை 


அரசாங்கம் வசூலிக்கும் தமாஷா வரியிலிருந்து கால் 
பகுதியையாவது சினிமாவுக்கு உறுதுணையாக இருக்கும் நாடகக் 

வளர்ச்சிக்கும் , நான் முன்பு கூறியபடி மாவட்டங்கள் 
தோறும் நாடகக் கொட்டகைகள் ஏற்படுத்தி , அதன் மூலம் 
சினிமாத் தொழிலுக்கு நல்ல நடிகர்கள் , நடிகைகள் , கதாசிரியர் 
கள் , டைரக்டர்கள் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று 
மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் . 38 ஆண்டுகள் எத்தனையோ 
இடைஞ்சல்களைத் தவிர்த்துக் கொண்டு ஓரளவுக்குச் சௌகரியத் 
துடன் இந்த தொழில் நிலைத்து நிற்கும் விரல் விட்டு எண்ணக் 
கூடிய தயாரிப்பாளர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் 
என்பதால் , இந்தக் கோரிக்கையை அரசாங்கத்திடம் கேட்டுக் 
கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறது என்று நம்புகிறேன் 
என்ற வேண்டுகோளுடன் நிறைவு செய்கிறார் . 

செய்கிறார் . ஏ . வி . எம் . 
வரலாற்றுத் தலைவரின் வரலாற்றுடன் அவர் சார்ந்த துறையும் 
இரண்டற கலந்து நிற்றல் இவ்விலக்கியத்தில் இயல்பாதலை 


4 . 


மானங்காத்த மங்கையர் : கௌசிகன் ; ப . 38 . 


அமைப்பும் வெளியீடும் 


139 


சகல 


இந்நிறைவுப் பகுதி விளக்கக் காணலாம் . அவர் தம் சிந்தனை 
யும் , செயலும் தம் துறைசார்ந்ததாகவே இருக்கும் என்பதனை 
யும் நிறுவுகிறது . 

நூல் முழுமையும் தம் எண்ணங்களையும் கொள்கைகளை 
யும் காட்டிக்கொண்டே வரிலும் இறுதியில்தான் மிகவும் 
வலியுறுத்துகின்ற ஒன்றை முன்னிறுத்தி நூலை முடித்தலும் ஓர் 
சிறப்பாகும் . ஈஸ்வரசமர்ப்பணமாக 

நாம் 

செய்யும் 
பணிகளையும் , செயல்களையும் அவனுக்கே என்று விட்டு 
விடுவது உத்தமமான நற்கதி பயக்கும் வழி என்று நான் முடி 
விற்கு வந்துள்ளேன் . ஆகவே நான் எழுதிய இந்த நூலையும் 
என் இஷ்ட தெய்வமாகிய ஸ்ரீராமபிரானுக்கே சமர்ப்பணம் 
செய்கிறேன் . சீதா ராமனுடைய அருள் கடாக்ஷம் அனைவருக் 
கும் கிடைக்கும் என்று அம்புஜம்மாள் தம் நூலை ( நான் கண்ட 
பாரதம் ) ஒரு முடிவுக்குக் கொண்டு வருகிறார் . இதனை இதற்குக் 
காட்டு ஆக்கலாம் . தம் வாழ்நாளைச் சமுதாய முன்னேற்றத் 
திற்குத் தியாகம் செய்த அம்மையார் பிறர் நலம் வேண்டி , 
வாழ்த்தி நூலை நிறைவு செய்திருக்கும் பாங்கும் அவர் தம் 
பண்பை வெளிக்காட்டுகிறது . 

தம் வரலாற்றுக்கு ஒரு வரையறை மேற்கொண்டு எழுதும் 
பொழுது அந்த எல்லையுடன் நூலை முடிவுக்குக் கொண்டு 
வருதலைக் காண்கிறோம் . கண்ணதாசனின் வனவாசம் இதற் 
குச் சான்று . " வனவாசம் புரிந்த மிருகம் அன்று மனிதன் 
ஆனது ! ஏப்ரல் ஒன்பது- அவன் வரலாற்றில் புனிதமான நாள் ! 
அன்றுதான் அவன் உண்மையை நோக்கி நடைபோடத் துவங்கி 
னான் . அன்று இரவு நிம்மதியாகத் தூங்கினான் ! மறுநாள் 
பொழுது மனிதா எழுந்திரு ! உன் வாசம் முடிந்துவிட்டது 
என்று அவனுக்கு நினைவுறுத்திற்று என்று நிறைவுபடுத்தும் 
படைப்பாளர் தம் வரலாற்றுத் தலைப்புடன் தொடர்புபடுத்தி 
முடித்திருத்தல் சுட்டத்தக்கது . கதையிலக்கிய உத்திகளுள் 
ஒன்றாக இஃதமைதலும் குறிப்பிடற்பாலது . மேற்கண்டவாறு 
எந்த வரையறைக்கும் உட்படாது தம் வரலாற்றின் முழுமை 
யையும் உணர்த்த விரும்பி வரலாற்றாசிரியர் இடையே மறைந்து 
விடுதலும் உண்டு . அக்காலையில் நூல்கள் நிறைவுறாதே நின்று 
விடுதலை உ . வே . சாமிநாதையரின் என் சரித்திரம் காட்டுகிறது . 
" மேலே ஐங்குறுநூறு , பதிற்றுப்பத்து , 

பதிற்றுப்பத்து , அகநானூறு , பெருங் 
கதை என்பவற்றில் என் கருத்தைச் செலுத்தலானேன் என்ப 
துடன் நூல் நின்றுவிட்டது . இவர் தாம் உணர்த்த விரும்பிய , 
தாம் மட்டுமே அறிந்த செய்திகளைத் தமிழர் அறிய இயலாமல் 
போனது வருந்தற்குரியது . 


* 140 


தமிழ் வாழக்கை வரலாற்றிலக்கியம் 


தண்டபாணி சுவாமிகள் தமது வரலாற்றின் 

மீதிப் 
பகுதியைக் கூறவிழைதலையும் , தூலின் பயன் , நூல் இயற்றிய 
காலம் , அதன் பெயர் என்பனவற்றையும் இறுதியில் அமைத்து 
முடிவாக , 

வேதம் ஆகமம் வாழி , வியன்றிகழ் 
பூதலத் தொடு பொன்னகர் வாழி , நல் 
ஆதாரத்துடன் ஆண்டருள் சற்குரு 

பாதம் வாழி , மெய்ப் பத்தரும் வாழியே என்று வாழ்த் 
துடன் முடித்திருப்பதும் ஓர் புதுமையே . 


இவ்வாறு பல உத்தி நயங்களுடன் நூலாசிரியர் தம் நூல் 
( .களைப் படைத்தல் காணப்படுகிறது . கதையிலக்கியங்களில் 
காணப்படும் உத்திகளில் சில இங்கும் அமைகின்றமை ஆங்காங்கே 
சுட்டப்பட்டுள்ளன . அறிந்த செய்திகளைத் தொகுத்துரைத்தல் 
-என்ற நிலையில் மட்டுமே அமையும் நூல்களும் உள . 

பாவலர் 
சரித்திர தீபகம் போன்றவற்றை இதற்குச் சுட்டலாம் . 
வர 
லாற்றுத் தலைவரோடு தொடர்புடைய ஏனைய செய்திகளை 
நல்குவதாக அமையும் பின்னிணைப்புகள் பல நூல்களை அணி 
செய்தலும் குறிப்பிடற்பாலது . ரகுநாதனின் புதுமைப்பித்தன் 
வரலாறு போன்ற முழுமையான , விரிந்த வரலாற்று நூல்களில் 
வை சிறப்பிடம் பெறுகின்றன . 

பெறுகின்றன . வாழ்க்கை வரலாற்றுடன் 
இணைப்பதற்குத் தேவையான முக்கியத்துவம் அற்றதாய் 
ஆயினும் நூலுள் அமைந்திருக்கும் எண்ணங்களுக்கு , செய்தி 
களுக்கு வலுவூட்டுவதால் , வரலாற்றுத் தலைவர் பற்றிக் கூடுதல் 
அறிவு பெற உதவுவதாய் அமையும் செய்திகளாக அவை பெரும் 
பாலும் அமைகின்றன . 
தற்கால 

இலக்கியங்களில் பிறமொழிச் சொற்களை அவ் 
வாறே கையாளுதல் பரவலாகக் காணப்படுகிறது . 

வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்களும் அதற்கு விலக்காகாது உடன்படுகின் 
றன . எப் . வி . அருள் தம் வரலாற்று நூலான , ஒரு போலீஸ் 
காரரின் டைரி யில் அப்போதெல்லாம் சீனியர் போலீஸ் 
அதிகாரிகளுக்குச் சில்வர்பாஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது . 
இதனால் ரயிலில் இலவசமாக உயர் வகுப்பில் பயணம் செய்ய 

சில்வர் பாஸ் வைத்திருந்த வெள்ளைக்கார சீனியர் 
போலீஸ் அதிகாரி ஒருவர் , ரயில் பயணம் சென்றதற்கு டி . ஏ . பில் 
போட்டு அரசாங்கத்தில் பணம் பெற்று வந்ததைக் கண்டுபிடித்து 
விட்டார் ராஜாஜி ( ப . 38 ) என்று நவின் றிருப்பதைச் சான்று 
காட்டலாம் . இலக்கியத்துள் இயல்புத் 

இயல்புத் தன்மையை நிலை 
நாட்டல் இதன் நோக்கம் என்று பொதுநிலையில் படைப்பாளர் 
கருதுகின்றனர் . தமிழறிஞரால் மட்டுமின்றிப் 

பல் துறை 


லாம் . 


அமைப்பும் வெளியீடும் 


1411 


சார்ந்தோராலும் நூல் படைக்கப்படுதல் இப்பிற மொழிச் 
சொற்கலப்பிற்குரிய முதன்மைகாரணங்களுள் ஒன்று எனலாம் . 
எவ்வகையிலாயினும் இக்குறைபாடு 

இக்குறைபாடு களையப்பட வேண்டிய 
ஒன்றாகும் . மொழியின் வளர்ச்சியை , சிறப்பைப் பாதிக்கும் 
ஒன்றாக இஃதமைதலின் படைப்பாளர் இதில் மிகுந்த கவனம் 
செலுத்துதல் தேவை என்பது இக்குறைபாடு பெற்றுவரும் செல் 
வாக்கால் உணரப்படுகிறது . 

இவை மட்டுமே வாழ்க்கை வரலாற்றை நடத்திச் செல்லும் 
உத்திகள் என்று அறுதியிடயியலாது . குறிப்பிட்ட சில நூல் 

மட்டுமே ஆய்வுத்துணையாகக் கொண்டுள்ளமையால் 
மற்றும் பல புதிய சிறந்த உத்திகள் பிற நூல்களில் இருத்தல் கூடும் . 
மீண்டும் பல்வேறு கோணங்களில் அணுகும்பொழுதும் உத்தி 
களின் பெருக்கம் தோன்றுதல் இயல்பு . இவற்றுள்ளும் இன்னும் 
ஆழ்ந்து நோக்குங்கால் பலவும் பெறலும் கூடும் . புதிய புதிய 
நூல்கள் எழும்பொழுது அவற்றினிடையேயும் புதிய புதிய 
உத்திகள் மலரக் கூடும் . 


களை 


நோக்கமும் பயனும் 


- 


உலகில் எந்த ஒரு செயலின் பின்னும் அதன் நிகழ்விற்கு 
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஏதுக்கள் நிறைந்திருந்தல் 
இயல்பு . அது யாரால் நிகழ்த்தப் படினும் எவ்வளவு சிறிய செய 
லாயிருப்பினும் இதில் மாற்றம் இல்லை . எனவே இலக்கியங் 
களின் எழுச்சியும் சில அடிப்படையிலேயே அமையக் காண்கி 
றோம் . “ இலக்கியம் , தனக்கென ஒரு இலக்கு உடையது ; ஒரு 
இலக்கை நோக்கிக் செல்வது ; எது இலக்கு என உணர்த்துவது 
...... இலக்கியம் என்ற சொல்லமைப்பால் பெயரமைப்பா 
லேயே இத்தகு நிலைகள் பெறப்படக் கூடும் எனத் தோன்றுதிறது . 
இவ்வாறு , காரணப் பெயர்ப் பொருத்தம் கொண்டால் , களமும் 
கருவியுமான இலக்கியமும் , எத்தன்மைத்து என்பது வெளிப்படப் 
புலப்படுகின்றது . இலக்காக , குறிக்கோளாக ஒரு அல்லது பல 
பொருண்மைகளைக் கொண்டு இயல்வது , இயம்புவது இலக்கி 
யம் எனலாம் ......... இவ்விலக்கு , அல்லது குறிக்கோள் நோக்க 
மும் பயனுமாக இணைகின்றது என்பர் .1 இவ்வகையில் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் நோக்கமும் பயனும் இங்கு 
எண்ணப்படுகிறது . 

“ எழுவாயும் பயனிலையும் போல் ஒன்றிலொன்று இன்றி 
யமையாது இணைந்தவை , நோக்கமும் பயனும் எனலாம் . 
நோக்கமில்லாப் பாடல் அல்லது பயன் கருதாப்பாடல் இருக்க 
முடியாது எனத் தோன்றுகிறது . ஆயின் , நோக்கம் இருந்தும் 
பயன் நிகழாமல் இருக்கலாம் . எதிர்பாராத பயனும் ஏற்படலாம் . 
அறிவித்தல் நோக்கமென்றால் , அறிதல் பயன் ; அறிவுரை கூறல் 
நோக்கமென்றால் அதன்படி நடத்தல் பயன் ; சீர்திருத்தம் 
நோக்கமென்றால் திருந்துதல் பயன் ; வழிகாட்டுதல் நோக்கம் 
1. அன்னிதாமசு ; இலக்கியத்தின் நோக்கமும் பயனும் - புறப் 

பொருள் , இலக்கியக் கொள்கை -115 ; ப . 1 ; தட்டச்சுப் 
பிரதி . 


நோக்கமும் பயனும் 


143 


என்றால் பின்பற்றுதல் பயன் ; நெறிப்படுத்துதல் நோக்க மென் 
றால் நெறி நிற்றல் பயன் ; குறிக்கோளிலக்கிய நிலை இங்குக் 
கருதப்படல் கூடும் . நோக்கமும் பயனும் பற்றிய குறிப்புகள் 
செய்திகள் பாடலுள்ளும் புறத்தும் பெறப்படக்கூடும் . கவிஞனின் 
நோக்கம் நிறைவேறினால் அதுபயன் , உடன் காலத்தும் அது 
நிறைவேறக்கூடும் . உடனடியாக வன்றி , தொடர்ந்த காலத்து 
அல்லது பிற்காலத்தும் அது நிறைவேறக் கூடும் எனும் 
கருத்தும் ? எந்த ஒரு இலக்கியத்துள்ளும் நோக்கமும் பயனும் 
அதன் தோற்றுவாயாகவும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நிற் 
பதையும் வலியுறுத்துகிறது . “ பயன் என்ற முடிவுக்கு . இலக்கியத் 
தில் - செய்யுளில் காரணமாக கருவியாக அமைவது நோக்கு 
என்பது புலப்படும் என்று மேலும் இதனை அவர் வலியுறுத்து 
வார் . 

இவற்றின் அடிப்படையில் வாழ்க்கை வரலாற்றின் நோக்க 
மும் பயனும் காணல் அமைகிறது . பொருள் , வடிவம் , வெளியீடு 
போன்றவற்றுள் இலக்கிய வகைகள் தம்முள் ஒன்றுடன் ஒன்று 
தொடர்புற்று நிற்றல் போன்று நோக்க நிலையிலும் தொடர்பு 
காட்டுகின்றன . மற்றும் தனித்த நோக்கங்களும் உண்டு . எவ்வகை 
இலக்கியத்திற்கும் பொதுவாக ஒரு நோக்கம் உண்டு . படைப் 
பாளர் தாமும் இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற விருப்பம் , 
தம் படைப்புகளையும் வாசகர் உலகு பெற வேண்டும் என்ற 
துடிப்பு , தம் உள்ளத்து உணர்வுகளை இலக்கியமாக வடிக்கச் 
செய்யும் மன உந்துதல் இவையே ஒரு இலக்கியம் எழுவதன் 
முதன்மை கரணியமாகிறது . 

1. தம்மைப் புரந்த அல்லது கவர்ந்த தலைவனைப் போற்று 
தல் கபிலர் , அவ்வையார் போன்றோர் பாடல்களில் நோக்க 
மாகக் காண்கிறோம் . இப்போற்றுதல் நோக்கம் வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்களிலும் அமைகிறது . எங்கோன் வளவன் 
• வாழ்க 

என்று பீடுகெழு நோன் தாள் பாடேனாயின் 
படுகதிர்ச் செல்வனும் தோன்றா தொழிவான் ; என்று கிள்ளி : 
வளவனைப் பற்றி ஆலத்தூர் கிழார் கூறுவது போல் , தமிழர் 
தலைவர்- தமிழவேள் - செந்தமிழ்ப்புலவர் த . வே . உமாமகேசுவர 
னாரைத் தமிழராகிய யாம் போற்றா தொழிந்தால் உய்வே 
இல்லை . எனவே உமாகேசுவரனாரின் வாழ்க்கை வரலாற்றைக் 
காண்போம் என்பது சான்றாக நிற்கிறது . மற்றும் இயன் 


2. மேற்படி ப . 4 . 
3. தமிழவேள் உமாகேசுவரனார் ; ச . சாம்பசிவன் ; தோற்று 


வாய் , 


144 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


மொழி , வாழ்த்து போன்ற துறைகளும் இவண் இணைத்து 
நோக்கத்தக்கது . 

2. வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக , விளங்க வேண்டும் ,- 
என்பதே அறநூல்களின் அடிப்படை நோக்கம் . எவ்வாறு வாழ 
வேண்டும் ; எவ்வாறு வாழக்கூடாது என்பதை வலியுறுத்துவதை 
யே அவை தம் படைப்பிலக்காகக் கொண்டுள்ளன . வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியத்தின் அடிப்படை நோக்கங்களுள் ஒன்றாகவும் , 
இஃது இலங்குகின்றது . 

பெரியவர் சரிதை நம்மைப் 

பெரியவ ராக்கி நாமே 
அரிய வாழ்நாளாம் பாலை 

வனத்திடை யலைவோருக்குத் 
துரிசற வழியைக் காட்டுஞ் 

சுவடுறச் செய்யும் வன்மை 
மருவிலா மென்னு மெண்ணெ 

மனங்கொளச் செய்யு மன்னோ 
என்பதனை ஒரு காட்டாக்கலாம் . வழிகாட்டுதல் எதிர் மறை 
யில் எவ்வாறு வாழ்தல் கூடாது என்பதாகவும் இங்கு அமைகிறது . 
இதனைக் கவிஞர் கண்ணதாசன் தன் வரலாற்று நூலாகிய 
வனவாசத்தின் முன்னுரையில் எப்படி வாழ வேண்டும் என்ப 
தற்கு இது நூலல்ல ; எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இதுவே 
வழிகாட்டி என்று நவின்றுள்ளமை சுட்டற்பாலது . 

3. அறநூல்களின் மற்றொரு அடிப்படை நோக்கமான 
அறமுரைத்தலும் இங்கு அமைகிறது . “ எண்ணத்திற்குச் சக்தி - 
அதிகம் . நல்ல எண்ணங்கள் மனிதர்களை நல்லவர்களாக 
மாற்றுகின்றன . இத்தகைய எண்ணங்களைத் 

தூண்டிவிடும் : 
கருவிகள் வாழ்க்கை வரலாறுகள் . உயர வேண்டும் என்ற குறிக் 
கோள் சிறுவர்களிடம் வளர வேண்டும் . வெறும் நீதிகளைத் 
தொகுத்துக் கூறுவது பிஞ்சு மனங்களில் நிலைத்து நிற்பதில்லை . 
அதே நீதிகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் கலந்து நிற்பதை 
அறிந்து , உணரும்பொழுது அவற்றால் சிறந்த பலன்கள் விளை 
யும் ” எனும் இவ்வுணர்வு பரவலாகக் காணப்படுகிறது . 

4. பக்தியைப் பரப்புதல் பக்தியிலக்கியங்களின் நோக்கமாக 
நிற்றல் வெளிப்படை . அதுபோன்றே சமயத் தலைவர் மற்றும் 
இறையடியார்களின் வாழ்க்கை வரலாறுகள் நூலாக்கம் பெறும் 
பொழுதும் இந்நோக்கம் இழையோடிருக்கக் காணலாம் . இறை 
4. புகழ் பூத்த தமிழர் ; லே . ரா . சுந்தரராமன் . 
5. செயற்கரிய செய்தோர் ; மா . பா . குருசாமி ; முன்னுரை . 


நோக்கமும் பயனும் 


145 


நம்பிக்கையை வலியுறுத்துதல் , வளர்த்தல் எனவும் இதனைக் 
கொள்ளலாம் . ரா . கணபதியின் சுவாமி 

விவேகானந்தர் 
போன்ற நூல்களை இவண் எண்ணலாம் . 

5 . தம் விருப்புடைத் தலைவரைப் பிள்ளைத் தமிழ் , உலா , 
தூது , அந்தாதி , கோவை எனப் 

பலவகை இலக்கியங்களில் 
படைத்து மகிழுதல் போன்று வாழ்க்கை வரலாறும் படைத்துக் 
காண விரும்பியதும் நோக்கமாக அமையலாம் . மற்றும் தம்மைக் 
கவர்ந்தவர் வரலாற்று நாயகர் என்பது மட்டுமின்றி இலக்கிய 
நாயகராக , காப்பியத் தலைவராகவும் மிளிர வேண்டும் என்பது 
நோக்கமாக , வாழ்க்கை வரலாறுகள் செய்யுள் வடிவமும் 
கொள்கின்றன எனலாம் . 

6. அடிப்படையில் வாழ்க்கை வரலாறுகள் எழுதுவதன் 
உண்மையான கரணியமே மறைந்த சிறந்தோரை நினைவு 
கூர்தலே , நன்றி பாராட்டு முறையில் நலம் பாராட்டுதலே ; என்ற 
கருத்திருப்பினும் வாழ்க்கை வரலாற்றாசிரியர் தங்களின் நோக்க 
மாக மற்றும் பலவற்றைத் தருகின்றனர் . 

7 . ஒருவரை உலகிற்கு அறிமுகப் படுத்துதலும் நோக்கமாக 
விளங்க முடியுமென்பதை , ‘ தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் பல 
வழிகளில் பாடுபடுபவர்களின் பெருமையை நாடறியச் செய்ய 
வேண்டும் என்பது எனது நெடுநாளைய அவா , கனவு கூட , 
இதன் ஒரு கூறே இவ்வரலாறு எழுத எனக்கு ஆர்வம் ஊட் 
டியது என்பது போன்ற கூற்றுகளால் அறியலாம் . 

8. கற்பாரின் ஆவலை நிறைவு செய்வதும் நோக்கமாக . 
அமைகிறது என்பதற்கு ஏதேனும் ஒரு துறையில் ஒருவர் புகழ் 
பெற்று நாலு பேருக்குத் தெரிந்தவராக இருந்தால் அவரைப் 
பற்றி மிகுதியாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை 
எல்லோருக்கும் உண்டாவது இயல்பு . அத்தகையவர்களுடைய 
வாழ்க்கை நிகழ்ச்சிகள் , அவருடைய அனுபவங்கள் , அவர்களுக் 
குப் பிடிக்கும் விஷயங்கள் , பிடிக்காதவை முதலிய செய்திகளை 
அறிந்து கொள்ளும் ஆவல் இப்போது பின்னும் 

வளர்ந்து 
வருகிறது . அதற்கு ஏற்றபடி பத்திரிகைகளும் கட்டுரைகளாக 
வும் துணுக்குகளாகவும் பெரிய மனிதர்களைப் பற்றிய சுவை 
யான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன என்பது சான்று . 

9. லாழ்க்கை வரலாற்றுத் தலைவரைப் பற்றிய ஆராய்ச்சி 
யும் ஒரு நோக்கமாகும் என்பதனை , இன்றைய காமராஜ் 
6. மது . ச . விமலானந்தம் ; முன் சுட்டிய நூல் ; ப . 12 . 
7. திருச்சி விசுவநாதன் ; மா . சு . சம்பந்தன் ; முன்னுரை . 
8. தமிழக அமைச்சர்கள் ; பாணன் ; கி . வா . ஜ . முன்னுரை . 

த . வா . வ--10 


1A6 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


91 


உருவான விதத்தை ஆராய்ந்தறிய முயற்சிப்பதே இந்த வாழ்க்கை 
வரலாறு எழுதுவதன் அடிப்படை நோக்கம் என்பதால் 
பெறலாம் . 

10. ஒரு குறிப்பிட்ட கொள்கையினை விளக்கும் நெறியிலும் 
எழலாம் . இதனை ஒரு குடும்பத்தின் பெருமைக்கு , அக்குடும் 
பத்தாரின் ஒழுக்கமும் உழைப்புமே அளவுகோலாக அமையும் . 
இதுவே என் தாயின் தத்துவம் . இதை விளக்குவதே இக்குறிப் 
பின் நோக்கம் எனும் 10 கூற்றுப் புலப்படுத்துகிறது . 

11. ஒரு குறிப்பிட்ட காலத்தின் சமுதாய நிலையைக் 
காட்டுதலும் நோக்கமாகும் என்பதனை , என் வாழ்நாளில் சமூக 
வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை , குறிப்பாக மாதர் 
சமூகத்தில் விளைந்துள்ள மாறுதல்களை அவை நேர்ந்த விதத் 
தைக் குறிப்பிட வேண்டுமென்பதே என் முக்கிய நோக்கம் 
என்பது 11 புலப்படுத்துகிறது . 

12. பிறர் தூண்டல் வாழ்க்கை , வரலாற்றெழுச்சிக்கு 
நோக்கக் காரணமாவதை அகிலன் , “ ஆறேழு ஆண்டுகளுக்கு 
முன்னால் , தீபம் ஆசிரியர் நா . பார்த்தசாரதி அவர்களும் என் 
பதிப்பாள நண்பர் கண . முத்தையா அவர்களும் என்னிடம் 
இந்த ஆலோசனையை (தன் வரலாறு படைத்தல் ) வெளியிட் 
டார்கள் . எழுதும்படி என்னை வற்புறுத்தினார்கள் . அவர் 
களிடமிருந்து தப்ப முடியவில்லை . அவ்வப்போது நினைவுக்கு 
வருவதை எழுதுவதாக ஒப்புக் கொண்டேன் எனத் தம் ‘ எழுத் 
தும் வாழ்க்கையும் நூலுக்குத் தரும் முகவுரையில் பகருகின்றார் . 

13. இவை போன்ற எந்தக் குறிப்பிட்ட நோக்கமுமன்றி , 
வாழ்க்கை வரலாற்றினைச் சுவை மிகுந்த பொழுது போக்காகவும் 
அமைக்கலாம் என்பதை , அதனையே நோக்கமாகக் கொண்டு 
என் கதை படைத்த நாமக்கல் கவிஞர் கூற்றால் உணரலாம் . 
“ பிறருக்கு வழிகாட்டக் கூடிய முயற்சிகள் எல்லா சரித்திரங் 
களிலும் இருக்க முடியாது . என்றாலும் , படிப்பதற்கும் கேட் 
பதற்கும் ருசிகரமாகிய சம்பவங்கள் பல சரித்திரங்களில் இருக் 
கவே இருக்கும் . அந்தச் சம்பவங்களில் அநேகம் இதுவரைக்கும் 
எழுதப்பட்ட சரித்திரங்கள் எதிலுமே இல்லாத அபூர்வ நிகழ்ச்சி 
களாக அமைதலும் கூடும் . ஆகையினால் எல்லா மனிதர்களும் 
அவரவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சிற்சில குறிப்பிடத்தகுந்த 
சந்தர்ப்பங்களையாவது எழுதிவைக்க முடியுமானால் பொழுது 


9. காமராஜ் வரலாறு ; மு . நமசிவாயம் ; முன்னுரை . 
10. தியாகச்சுடர் - ஒரு குறிப்பு ; சீ . தங்கையன் ; முன்னுரை . 
11. நான் கண்ட பாரதம் ; எஸ் , அம்புஜம்மாள் ; முன்னுரை . 


நோக்கமும் பயனும் 


147 


ஒருவர் 


போக்காகப் படிப்பதற்கேனும் எத்தனையோ இனிய கதைகள் 
கிடைக்கும் என்பதே அவர் தம் வாய்மொழி . 

14. ஒருவரின் வாழ்க்கை வரலாறு அவராலும் , வேறு 
பிறராலும் எழுதப்பட்டிருக்கும்பொழுது மேலும் 
படைக்க விரும்புவதும் எண்ணத்தக்கது . அவரைப் பற்றித் 
தானும் எழுத வேண்டும் என்ற உந்துதல் அல்லது அவற்றில் 
விடுபட்டுள்ள , தானறிந்தவற்றைத் தன் நோக்கில் தர விழைதல் 
அல்லது அவரைப் பற்றி எழுதுதல் தனக்குப் பெருமையளிக்கும் 
என எண்ணுதல் போன்றன காரணமாகின்றன . 

இவற்றுள் ஏதேனும் ஒன்றினைத் தம் நோக்கமாகக் 
கொண்டே வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்கள் 

எழுகின்றன . 
இவ் விலக்கியம் இன்னும் பலவாகப் பெருகி நிற்பதற்கு இவ்வடிப் 
படை நோக்கங்களும் ஒரு காரணமாக அமைகின்றன . இவ்வாறு 
பல்வகை நோக்கங்கள் வாழ்க்கை வரலாற்றிலக்கியப் படைப் 
பாளருக்கு இருப்பதைப் பிறரும் சுட்டுவர் 12 வாழ்க்கை அனு 
பவத்தில் தாம் கண்ட உண்மையை வெளிப்படுத்தல் , மிகப் 
பெரிய முயற்சியில் ஈடுபட்டுப் பெற்ற வெற்றியின் இடையே கண்ட 
போராட்டங்களை உணர்த்தல் , உயர்ந்த பண்பு நலன்களைக் 
காட்டல் போன்ற காரணங்கள் தன் வரலாறுகளுக்குக காரணங் 
களாக அமைகின்றன ; எனினும் தம்முடைய தன்னலத்திற்காக 
எழுதுவோரும் உண்டு என்றும் குறிப்பர் . 13 
12 . Modern biographer s aims are varied . Some wish to 

tell an exciting , dramatic , and often inspirational human 
story . Otheis study the life of a person so that we 
can profit by another s experience and better understand 
ourselves and the world about us . Still others wish to , 
make the past more alive . Instead of writing about the 
impersonal forces of history , the biographer tells of the 
impact of an individual on the life of his times . 

The New Book of knowledge ; P. 185 . 
13. A man some times writes his own story because he has 

experienced some kind of self discovery . The discovery 
may be about his relationship to life , to his fellow man , 
or to god . Others write about their struggles against 
great odds and their eventual success ...... greatness of 
character , which seems to spring from selflessness and 
courage , often reveals itself in an autobiography ...... 
They inspire the reader and deepen his under standing . 
Not all autobiographies are written for noble purposes 


148 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் . 


பயன்கள் 

ஒன்றன் தோற்றம் பயனுடையதாய் அமையும்பொழுது 
மிக்க சிறப்பு பெறுகிறது . ஏதேனும் ஒரு வகையிலாவது 
னுடையதாய்த் தம் படைப்புகள் இருப்பதையே படைப்பாளரும் 
விரும்புகின்றனர் . சமுதாயமும் அதற்கு மிகுந்த மதிப்பளிக்கிறது . 
பிற இலக்கியங்களை விட வாழ்க்கை வரலாறுகள் பயன் மிகுந் 
தனவாய் அமைகின்றன எனில் மிகையன்று . அதன் பொருண்மை 
இச்சிறப்பை நல்குகிறது . வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் 
பயன்களை இனி நோக்கலாம் . 


விடா 


1. பாமரர் முதல் கற்றறிந்த சான்றோர்வரை யாவருக்கும் 
பயன் நல்குவதாய் அமைதல் இதன் இயல்பு . ஒருவரின் வாழ்க் 
கைக்கு வழிகாட்டியாக வரலாறுகள் அமைய வேண்டும் என்ற 
கருத்தில் பல நூல்கள் குறிப்பாக , சிறுவருக்கும் , இளையோருக் 
கும் படைப்பன எழுகின்றன . பல வாழ்க்கை வரலாறுகள் பாட 
சாலைகளில் பாடப்புத்தங்களாக அமையும் சிறப்பே இதனை 
வலியுறுத்தும் . இத்தகு வரலாறுகள் வளரும் தலைமுறையினருக் 
குப் பெரும் ஊக்கத்தை அளிக்கின்றன . நல்லொழுக்கத்தினை 
அறிவுறுத்துதல் ; வாழ்க்கைப் பொது நலத்தின் பாற்பட்டதாய் 
அமைய வேண்டும் என்ற உணர்வினை ஊட்டுதல் ; 
முயற்சியை வலியுறுத்தல் ; வாழ்க்கையை மனத்துணிவுடன் , 
அமைதியுடன் எதிர் நோக்குதல் போன்ற பலவற்றை எளிதாக 
மனதில் உட்புகுத்தும் காரணியாக இவ்வகை நூல்கள் அமைதல் 
வெளிப்படை . எனவே பொது நிலையிலே வாழ்க்கை வரலாறு . 
கள் சமுதாயப் பயனை முன்னிட்டே எழுகின்றன எனலாம் . 
2. பொது அறிவுக் களஞ்சியமாகவும் இவை பயன்படு 
என்பதில் ஐயமில்லை . பல 

பல நாட்டவர் பற்றியும் 
பல இனத்தவர் பற்றியும் , பல மொழியினர் பற்றியும் 
வரலாறுகள் அமையும்பொழுது 
அவை பற்றிய விளக் 
கங்கள் , அவர் தம் சிறப்பு பழக்கவழக்கங்கள் , நாகரிகம் , பண் 
பாடு போன்ற பலவற்றை அறிந்து கொள்ளவும் வாய்ப்பேற்படு 
கிறது . கற்பதில் சலிப்பின்றி இவற்றைச் சுவையுடன் அறிந்து 

Many are written for selfish reasons - to get - money 
attention , sympathy or revenge . Yet all too often the writer 
to autobiography conveys the exact opposite of the 
impression he had hoped to impart ...... it has become 
fashionables for actors and athletes to have their stories 
ghost written . 
lbid ; P. 186 . 


கின் றன 


--- 


நோக்கமும் பயனும் 


149 


கொள்ள முடிகிறது . மேல் நாடுகளில் கிறிஸ்துமஸ் விழா நடை 
பெறும் சிறப்பினை டெய்சி ராமையாவின் ஹெலன் கெல்லர் 
நூலுள் காணலாம் . வரலாற்றுச் சிறப்பு மிக்க இடங்கள் பற்றிய 
அறிவினை அ.லெ. நடராஜனின் மாவீரன் நெப்போலியனில் 
பெறலாம் . இஸ்தமஸ் கால்வாயை உருவாக்கி , கீழை நாடுகளுக் 
கும் மேலை நாடுகளுக்கும் இடையில் தொடர்பை உண்டாக்க , 
முதன் முதலாகப் பெரும் திட்டம் தீட்டிய பெருமை நெப்போலி 
யனுக்கு உண்டு என்று கன்னர் மோரிஸ் என்ற ஆங்கில ஆசிரியர் 
குறிப்பிட்டுள்ளார் ( ப . 127 ) ; மோர்ஸ் என்பவர் எடிசனுக்கு 
முன்பே தந்தியைக்கண்டு பிடித்தவர் . அந்தத் தந்தி முறையில் பல 
புதுமைகளைச் செய்து காட்டியவர் எடிசன் ......... அதேபோல் , 
டெலிபோனை முதன் முதலில் கண்டு பிடித்து உலகிற்குத் தந்த 
வர் பெல் . இன்றுள்ள முறையில் அதைத்திருத்தி அமைத்தவர் 
எடிசன் ( தாமஸ் ஆல்வா எடிசன் , ப . 38 ) ; என்பன போன்ற 
வற்றால் இக்கருத்து உறுதிப்படும் . 

3. பல்துறை சார்ந்த அறிஞர்தம் வாழ்க்கை வரலாறுகள் 
படைக்கப்படுவதால் கற்பாருக்கு அவ்வவ் துறை சார்ந்த அறிவு . 

. 
வின் என்சரித்திரத்தைப் படித்தால் ஒருவர் அவரது வரலாற்றை 
மட்டுமின்றி ஒரு நூலைப் பதிப்பித்தல் எவ்வாறு ; அதில் உள்ள 
இடர்ப்பாடுகள் ; அவற்றைக்களையும் முறை ; செம்மையான பதிப் 
பின் நிலை போன்ற பலவற்றையும் நன்கு உணர்ந்து கொள்ள 
முடியும் . தாம் பதிப்பு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அது மிகச் 
சிறந்த துணையாய் நிற்றலைக் கற்றார் உணருவர் . காவல்துறை 
பற்றிய செய்திகளை எப் . வி . அருளின் ஒரு போலீஸ்காரரின் 
டைரி யில் பெறலாம் . வரலாற்றாய்வாளருக்கு வரலாற்றில் , 
இடம் பெற்றவரின் வாழ்க்கை வரலாறுகள் பெரிதும் துணை நிற் 
கின்றன . வரலாற்றைச் சுவையோடு அறிவதற்கு ஒரு வழியாக 
வும் நிற்கிறது . நெப்போலியனின் வரலாறு அக்காலப் பிரஞ்சு, 
இத்தாலி நாடுகளின் வரலாறாகவும் அமைகிறது . 

வரையப் போகும் ஓவியத்திற்குப் பலபயிற்சிப் படங்களைக் 
கருப்பு மையால் போட்டுப் பார்ப்பார் . அதுவும் அல்லாமல் 
தனக்கு வேண்டிய பாத்திரத்தைத் தேவையான பாவனையில் 
நிற்க வைத்துப் பல கோணங்களில் சித்திரம் வரைந்து பார்ப்பது 
வழக்கம் . தனக்குப் பிடித்த பாவனை கிடைத்து விட்டதும் அவை 
களை வைத்துக் கொண்டு சிறிய நீர் வண்ணப் படமாக வரைந்து 
பார்ப்பார் . தமக்கு வேண்டிய நிறங்களைச் சேர்க்க வேண்டிய 
முக்கிய இடங்களைச் சேர்க்கவும் நீக்க வேண்டிய தவறுகளை 
நீக்கவும் அந்த நீர் வண்ண ஓவியத்தின் மூலம் சரிபார்த்துடி 


10 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


கொள்ளுவார் என்பதின்றும் ( இரவிவர்மா - வித்தகன் ப . 108 ) 
ஓவியக்கலை பற்றிச் சிறிது அறிந்து கொள்ள முடிகிறது . 

“ செடிகள் உயிரினத்தைப் போலத் தூங்குகின்றன ; பின்னர் 
விழித்தெழுகின்றன . மின் தாக்குதலால் உயிர்கள் படும் துன்பத் 
தைப் போலச் செடி கொடி முதலியனவும் துன்பம் உறுகின்றன ; 
மரண வேதனை பெறுகின்றன . மதுவை ஆவியாக்கிச் செடி 
கொடிகட்குச் செலுத்தினால் அவை மதுவுண்ட மனிதன் ஒரு 
வனின் நிலையை அடைகின்றன . மிக்க நீரைக் குடித்து வயிறு 
நிரம்ப உண்டானொருவன் பெறும் தடுமாற்ற உணர்ச்சி தாவர 
இனங்களுக்கும் உண்டு என்று ( புதுமை கண்டவர் ; ப . 121 ) 
அறிவியலறிஞர் வரலாறுகளால் அறிவியல் அறிவு பெறுகிறோம் . 
இவ்வாறாகப் பல்துறை அறிவினையும் எளிதாகப் பெறுதற்கு 
மிகச் சிறந்த வாய்ப்பாக வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அமை 
கின்றன . 

4. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் எந்த காலக்கட்டத் 
தைச் சார்ந்தவரோ அக்காலம் பற்றிய அரசியல் , சமுதாயச் சூழ் 
நிலைகளை அறிந்து கொள்ள வாய்ப்பேற்படுகிறது . உ . வே.சாமி 
நாதையரின் என் சரித்திரம் மிகத் தெளிவாக அக்காலத்திய அந் 
தணர் வாழ்க்கை முறையையும் , தமிழ்ப் புலவர் நிலையையும் 
சிறப்பாக எடுத்துக்காட்டக் காணலாம் . “ ஒவ்வொரு நாளும் 
காலையிலும் மாலையிலும் பன்னாங்குப் பல்லக்கில் ( வளைவுப் 
பல்லக்கில் ) ஊர்வலம் நடைபெறும் . கடைசி நாள் ஊர்வலத்தில் 
மத்தாப்பும் சீறுவாணமும் விடுவார்கள் . சிறு பிள்ளைகளே 
அவற்றை விடுவார்கள் . ஊர்வலத்தின் போது ஒவ்வொரு வீட்டிற் 
கும் தாம்பூலம் அளிப்பார்கள் . ஒரு வீட்டிலுள்ள குடித்தனத் 
திற்கு ஏற்ற படி கொட்டைப்பாக்கைக் கணக்குப் பண்ணிப் 
போடுவார்கள் . அதற்குத் திண்ணைப்பாக்கு என்று பெயர் . 
அதனை வழங்காவிட்டால் வீட்டுக்காரருக்குக் கோபம் வந்து 
விடும் . முகூர்த்த காலத்தில் பழமும் வெற்றிலைப் பாக்கும் தரு 
வார்கள் . மரியாதைக்கு ஒரு மஞ்சள் பூசிய தேங்காயைத் தாம் 
பாளத்தில் வைத்திருப்பார்கள் . 

வைத்திருப்பார்கள் . தாம்பூலத்தைப் பஞ்சாதி 
சொல்லிக் கொடுப்பார்கள் , கொடுக்கும் போது மஞ்சள் தேங் 
காயைக் கெட்டியாகப் பிடித்துக் கொள்வார்கள் . தேங்காயை 
எடுத்துக் கொள்ளும் வழக்கம் இல்லை . உபநயனத்தில் தான் ஒவ் 
வொருவருக்கும் தேங்காய் வழங்குவது பொரும்பான்மையான 
வழக்கம் . சிறு பையன்கள் கொட்டைப் பாக்குகளை ஒருவரும் 
அறியாமல் திருடிக் கொண்டுபோய் மாம்பழக்காரியிடம் 
கொடுத்து மாம்பழம் வாங்கித் தின்பார்கள் . இந்தக்கொட்டைப் 
பாக்கு வியாபாரத்தை எதிர் பார்த்தே சில மாம்பழக்கடைக்காரி 


நோக்கமும் பயனும் 


151 


கள் கல்யாண வீட்டுக்கு அருகில் வந்து காத்திருப்பார்கள் 
( ப . 126 ) போன்றவற்றால் சமுதாயக்கல்விக்கும் வாழ்க்கை வர 
லாறுகள் பேரிடம் அளிக்கின்றன என்பது புலப்படும் . 

“ இந்தக் கதர் மாப்பிள்ளை ஒரு வருஷம் ஜெயில்லே இருந் 
திருக்கான் , தெரியுமோ ; ஓய் ! -அதுவும் எப்படி , கை விலங்கு 
கால் விலங்கு மாட்டி வச்சிருந்தாளாம் - இப்படிக் காந்திக்காக 
ஜெயிலுக்குப் போனதை ரொம்பப் பெருமையாகச் சொல்லிக் 
கிறாளேங்கணும் - என்னங்கணும் பெருமை வேண்டி இருக்கு ! 
கண்டவன் சமைச்ச களியைத் தின்னுண்டு , கல்லைஉடைச் 
சிண்டு ! - ஜெயில் தீட்டையும் பாபத்தையும் போக்கிக்கறதுக்காக 
ராமேசுவரம் போய் பிராயச்சித்தம் செஞ்சிண்டாச்சாம் - இதிலே 
எல்லாம் மட்டும் நம்பிக்கை இருக்காக்கும் இவனுக்கு ! -இருக்கோ 
இல்லையே , தாயாரைத் திருப்திப் படுத்துறத்துக்காகச் செஞ் 
சுண்டானாம் எனும் உரையாடலில் சுந்தா ( ப . 158 ) அக்காலத் 
திய நம்பிக்கையைச் சுட்டுகிறார் . 

“ 1931 ஆம் ஆண்டு ராஜாஜி த . நா . காங்கிரஸ் தலைவராக 
வும் சத்தியமூர்த்தி துணைத் தலைவராகவும் இருந்தனர் . ஸ்தல 
ஸ்தாபனங்களை எல்லாம் காங்கிரஸ் கைப்பற்ற 

வேண்டும் 
என்பது சத்திய மூர்த்தியின் ஆசை . ராஜாஜி தலைமை தாங்கி 
நடத்திய த . நா . கா . கமிட்டிக் கூட்டத்தில் சத்திய மூர்த்தி 
தமது ஆசையைத் தீர்மானமாக்கி முன் மொழிந்தார் . ராஜாஜி 
அதனை எதிர்த்தார் . ஆனால் சத்தியமூர்த்தியின் தீர்மானம் 
ஒட்டுக்கு விடப்பட்டு வெற்றி பெற்றது ( பத்திரிகையாளர் 
நெஞ்சில் காமராஜ், ப . 75 ) என்பது அரசியல் அறிவளிப்பதற்குச் 


சான்று . 


5. வாழ்க்கை வரலாறுகள் எந்த நோக்கத்துடன் எழு 
கின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுது எழுந்ததன் 
பயனும் கிடைக்கிறது . சமுதாயத்தில் உயரிடம் , புகழ் பெற்ற 
ஒருவரைக் கற்பாருக்கு அறிமுகப் படுத்தல் என்பது பொது நோக் 
கம் . நூல் வெளிவருதல் நோக்க நிறைவேற்றத்தை உணர்த்திப் 
பயனாய் அமைகின்றது . இது போலப் பிற நோக்கங்களையும் 
நவிலலாம் . இங்கு வாழ்க்கை வரலாற்றுத் தலைவர் மட்டு 
மின்றி அவருடன் தொடர்புடைய பிறர் பற்றியும் பல செய்திகள் 
கிடைக்கின்றன . இப்பிறர் பெரும் பாலும் சமுதாயத்தினரால் 
நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருத்தலும் உண்டு . இதனால் 
இரட்டைப் பயன்கிடைக்கிறது . 

பொன்னியின் புதல்வரில் 
ராஜாஜி , டி . கே . சி , திரு . வி . க போன்றோர் பற்றி அறியப்படு 
கிறது . அரசியற்றலைவராயின் உடன் காலத்திய பிறஅரசியற் 
றலைவரைப் பற்றியும் அறியலாம் . 


152 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


" நான் சிறையில் இருந்தபோது தான் ராஜாஜியின் மூத்த 
மருமகன் ( மாப்பிள்ளை ) ரங்கூனில் இறந்து விட்டார் . அதற்கு 
அவரைப் பெரோலில் விடுவதாக ஜெயில் அதிகாரிகள் சொல்லி 
யும் அவர் ரங்கூன் போக மறுத்து விட்டார் . ராஜாஜியின் 
மாப்பிள்ளை போய்விட்டதற்கு நாங்கள் பாவரும் மிக வருத்தப் 
பட்டோம் என்று எஸ் . அம்புஜம்மாள் தம் வரலாற்று நூலில் 
குறிப்பிடுகிறார் . இங்கு ராஜாஜியின் தன்னலம் மறந்த நாட்டுப் 
பற்றும் வெளிப்படக் காண்கிறோம் . 

இங்கு மற்றொன்றையும் சுட்டலாம் . வரலாற்றுத் தலை 
வரைப் பற்றி நாம் அறிந்திராத பல புதிய செய்திகளின் இருப் 
பிடமாகவும் வாழ்க்கை வரலாறுகள் அமைகின்றன . கல்கி 
மிகப் பெரிய எழுத்தாளர் என்பதே பொதுவாக அவரைப் 
பற்றிய அறிமுகமாகும் . அவர் ஓர் கவிஞரும்கூட , ஒரு சில 
திரைப்பாடல்களும் யாத்திருக்கிறார் என்பது அவரது வரலாறு 
காட்டும் உண்மை . 


6. ஆய்வறிஞருக்கும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் நல் 
விருந்து . இலக்கியத் துறையாயின் வரலாற்றுத் 

தலைவரின் 
படைப்புகள் பற்றிப் பல செய்திகள் அறிந்து கொள்ளலாம் . 
இலக்கியத் திறனாய்விற்கு அவை மிகுந்த துணை புரிகின்றன . 
தம் படைப்பில் ஆசிரியர் எந்த அளவிற்குத் தன்னை உட்படுத்தி 
யுள்ளார் என்பதனை அறுதியிடுதற்கு உறுதுணையாம் . இது 
மட்டுமின்றி இலக்கியத் துறை தொடர்பான ஏனைய பிற 
செய்திகளை அறிதற்கும் 

அறிதற்கும் வாய்ப்புண்டு . புதுமைப்பித்தன் 
கற்பித்த சுந்தரம் பிள்ளை எப்படி வெற்றிலை போட்டுக்கொண் 
டாரோ , அதுபோலவே தான் இந்த இலக்கிய பிரம்மா பிரம்ம 
பத்திரத்தோடு கலந்த தாம்பூல சுகத்தை ஒரு நாளுக்கு இருபது 
தடவையாவது அனுபவித்து வந்தார் ( ப . 123) ; வட்டத் 
தொட்டி என்பது , திருநெல்வேலி வண்ணர்ப் பேட்டையில் 
டி . கே . சிதம்பரநாத முதலியார் வசித்த சொந்த வீட்டின் 
விசாலமான கூடத்தில் அமைந்த வட்டவடிவ முற்றம் . அந்த 
முற்றத்தில் வட்டமாய்ப் போட்டுள்ள பிரம்பு நாற்காலிகளில் 
டி . கே . சியும் அவருடைய இலக்கிய நண்பர்களும் சீடர்களும் 
அமர்ந்து உரையாடுவார்கள் . வட்டத் தொட்டி என்பது 
நாளா வட்டத்தில் , அந்த இடத்துக்கு மட்டுமின்றி , அதில் 
அளவளாவிய அன்பர்களின் சங்கத்தையும் வளைத்து வழங்க 
லாயிற்று . 1935 இலிருந்து சுமார் ஐந்தாண்டு காலம் அந்தச் 
சங்கம் இயங்கி , தமிழ் இலக்கியம் , கலைகள் ஆகியவற்றின் 
வளர்ச்சியிலும் , நம் வரலாற்று நாயகரின் வாழ்க்கையிலும் 
வெவ்வேறு வகையில் பங்கு கொண்டது . அந்த வட்டத் 


நோக்கமும் பயனும் 


153 


தொட்டிக்கு அவ்வப்போது வந்து போனவர்களிலும் அதன் 
நிலையான உறுப்பினர்களிலும் , கல்கியுடன் ஏற்கனவே சம்பந் 
தப்பட்டவர்களும் உண்டு ; அதன் மூலமாகவே அவருடன் 
தொடர்பு கொண்டவர்களும் உண்டு ... ( பக் . 315-316 ) என்பன 
போன்ற குறிப்புகள் இவற்றைக் காட்டும் . வரலாற்றுத் தலை 
வரின் படைப்புகள் தனியே விளக்கம் பெறலும் உண்டு . 
( கவிமணியின் வாழ்வும் கவிதை வளமும் , தே . ப . பெருமாள் ) . 


அரசியல் வானில் சுடர்விட்ட அரசியல்வாதிகள் பெரும் 
பாலோர்க்கும் வாழ்க்கை வரலாறுகள் எழுந்துள்ளன . இவற்றில் 
தன் வரலாறுகளும் உண்டு . வரலாற்றில் ஐயத்திற்கு இடமளிக்கும் 
அல்லது குழப்பம் தரும் செய்திகளில் தெளிவு பெறற்கும் , 
உண்மை விளங்குதற்கும் இவர்கள் வரலாறுகள் முக்கிய 
இடம் வகிக்கின்றன . படைப்பாளர் நோக்கில் அமைந்துள்ள 
கணிப்புகளும் இதற்கு உதவுகின்றன . எனவே வரலாற்றாசிரியர் 
நாட்டு வரலாறு படைக்கும் பொழுது அரசியல் தலைவர் 
களின் வாழ்க்கை வரலாறுகள் மூலப்பொருட்களுள் ஒன்றாக 
விளங்கும் பெருமையுடையன . 


மானிடவியல் அறிஞருக்கும் குறிப்பிட்ட இன மக்களின் 
பழக்கம் , பண்பாடு , நம்பிக்கை போன்ற செய்திகளைப் பெறு 
தற்கு வாழ்க்கை வரலாறுகள் துணை நிற்பது முன்பே சுட்டப் 
பட்டுள்ளது . இதுபோன்றே சமய வரலாறு படைக்கும் பொழுது , 
சமயக் கொள்கைகளில் விளக்கம் பெறுதற்கும் சமயத்தலைவரின் 
வாழ்க்கை வரலாறுகள் துணை நிற்கின்றன . 


7. மேற்சுட்டப்பட்டுள்ள பயன்களைத் தன் வரலாறுகளில் 
பெறலாமெனினும் கூடுதலொன்றும் உண்டு . வரலாற்றாசிரிய 
ரின் வாய்மொழியாகவே ஒன்றைப் பற்றிய அவரது எண்ணத்தை 
ஐயத்திற்கிடமின்றி அறிய முடிகிறது . அவர் தம் வாழ்க்கை 
நிகழ்வுகளில் கற்பனை கலப்பிற்கு இடமில்லை . 

இடமில்லை . இருப்பினும் 
பிறர் எழுதுவதினின்றும் மிகக் குறைவாகவே இருக்கும் . 
ஒருவர் வரலாற்றைப் பிறர் எழுதுவதினும் அவரே எழுதும் 
பொழுது அவர் பற்றாளருக்குக் கூடுதல் இன்பம் கிடைப்பது 
உண்மை . மற்றும் ஒருவர் வரலாற்றைத் தாமே 

எழுதும் 
பொழுது பிறர் எழுதுவதைவிடச் சுவையாக அமைதலும் உண்டு . 
சான்றாக 

உ . 

வே . சாமிநாதையரின் வரலாற்றை அறிய 
விழைவர் அவரது என் சரித்திரத்தில் பெறும் சுவையை அவரது 
வாழ்க்கை வரலாறு பற்றிய பிறரின் நூல்களில் பெற இயல 
வில்லை . ம . பொ . சியின் எனது போராட்டமும் ; கவிஞர் 
கண்ணதாசனின் தன் வரலாறும் இச்சிறப்புடையனவே . 


154 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


போன்றன 


வரலாற்றுத் தலைவரின் தவறுகளை , குறைகளைச் சுட்டி 
வரலாறு படைக்கப் பிறர் அதற்குத் தயங்கி அவற்றை ஒதுக்கி 
விடுதல் பொதுவாகக் காணப்படுகிறது . ஆனால் தம் வரலாறு 
படைப்போர் பெரும்பாலும் அவற்றைச் சுட்டிச் செல்லத் 
தயங்குவதில்லை . கண்ணதாசனின் வனவாசம் 
எடுத்துக்காட்டுகளாகும் . 

8. பலரது எண்ணங்களின் தொகுப்பாக அமையும் நூல் 
களும் இவண் எண்ணத்தக்கன . கோணங்களினின்றும் 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரை அறிதற்கும் பல புதிய புதிய 
செய்திகளைப் பெறுதற்கும் இவை துணை நிற்கின்றன . 

9. இலக்கியம் எனும் நிலையில் வாழ்க்கை வரலாறுகள் 
இலக்கிய இன்பம் அளித்தலையும் பயனாகச் சுட்டலாம் . இலக் 
கியப் 

படைப்பாளர்களால் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
படைக்கப்படும் பொழுது பிறவற்றினின்றும் கூடுதல் இலக்கிய 
இன்பம் கிடைத்தல் குறிப்பிடத்தக்கது . அவ்வரலாற்றினை 
அதற்காகவே மீண்டும் மீண்டும் கற்கத் தூண்டுகின்றன . 

அவன் 
வறுமை ராச்சியத்தின் 
ஆஸ்தானக் கவிஞன் 
அடுப்பில் தான் நெருப்பில்லை 
நெஞ்சில் மட்டும் எரிமலை 
பாதுகை இல்லாத பாதம்தான் ; 
ராஜநடை மறக்கவில்லை 
மாலை சுமக்கவும் 
தாளாத தோளுக்கு 
மலையைச் சுமக்கும் 
திண்மை இருந்தது . 
புதுச்சேரி - அவனைப் 
பூவால் மூடிப் 
பொத்தி வைத்தது . 
அந்தச் சூரியன் 
நடந்து போனால் 
தெருவின் இருமருங்கும் 
கைத்தாமரைகள் குவியும் . 
நலம் விசாரித்து 
நகர்வான் . 
பட்டாளப் பார்வை பார்த்து 
முன் மார்பு பிதுக்கி 
காற்றைக் கிழித்துக் 


நோக்கமும் பயனும் 


155 


கைகள் விசிறி 
தாளம் தப்பாமல் 
பாதம் பெயர்த்து 
அவன் நடந்து போகும் 
அழகின் மிடுக்கு 
அவன் கட்டியங் கூறும் ( பக் . 202-203 ) 


எனும் வைரமுத்துவின் வைரவரிகள் பாரதியின் கதைக்காக 
இன்றிக் கவிதை நயத்திற்காக , அது தரும் இன்பத்திற்காக 
பன் முறை அவ்வரலாற்றைப் படிக்கத் தூண்டுகின்றன . " அது 
ஒரு தனி உலகம் ! எல்லாவகையான மனிதர்களிலேயும் குற்ற 
வாளிகள் இருப்பார்கள் என்பதற்கு அந்த இடம் ஓர் உதாரணம் . 
குடும்பக்கவலை இல்லாதவனுக்கும் உணவைப் பெரிதாகக் கருதா 
தவனுக்கும் சிறைச் சாலையை விட இனிமையான சொர்க்கம் 
கிடையாது . வெளி உலகத்தின் பரபரப்பு அங்கே இல்லை . 
அமைதியான சிந்தனைகள் அங்கே பூத்துக் குலுங்குகின்றன . 
தினமும் அவன் ஒவ்வொரு குற்றவாளியாகக் கூப்பிட்டு 
வைத்துக்கொண்டு அவர்களுடைய கதையை 

விசாரிப்பான் . 
பயங்கரம் , மர்மம் , பரிதாபம் அனைத்தும் அந்தக் கதை 
களில் வரும் என்று கவிஞர் கண்ணதாசன் தனக்கு இனிய 
எளிய உரைநடையும் ( ப . 195 ) கைவரும் என்று உணர்த்து 
கிறார் . 


“ இதற்குள் அருமை மகளுக்கு நேர்ந்துள்ள அவலம் பற்றிய 
விவரம் பெற்ற தாய்க்கு எட்டிவிட்டது . பத்துமாதம் சுமந்து 
பெற்ற குழந்தைக்கு நேர்ந்துள்ள கதியை அறிந்தபோது வயிறு 
குமைந்தது . கோவென்று கதறி அழுதாள் . என் மகளைக் 
காப்பாற்று வாரில்லையா ? என்று விம்மி வெடித்தாள் . கருணை 
காட்ட மாட்டாயா ? என்று அமீர்கானிடம் கல்லும் கரையும் 
வண்ணம் மன்றாடி அழுதாள் . கல்லானால் உருகி இருக்கும் . 
ஆனால் அந்தக் கயவன் அமீர்கான் உள்ளமே 

இல்லாத 
வனல்லவா ? தாடியைத் தடவியபடியே ஏளனமாக நகைத்தான் . 
வேண்டுமானால் , வாளினால் இல்லாமல் விஷத்தினால் மரணம் 
ஏற்படட்டும் , என்றான் எகத்தாளமாக ( மானங்காத்த மங்கை 
யர் . ப . 152 ) ; களிம்பு தோய் செம்பனைய இயல்புகளையும் , 
பத்து மாற்றுத் தங்கமாக்கியே பணி கொள்ள அறிந்திருந்தார் 
ஆத்மிக ரஸவாதியான சுவாமிஜி அவரிடம் வந்தபின் மாசுநீங்கப் 
பெறாதர் யார் உண்டு ( ப . 696 ) சுவாமிவிவேகானந்தர் . என்பன 
போன்ற இனிய நடைகள் இலக்கிய நயத்தை , இன்பத்தை அளிக் 


கின்றன . 


156 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


எனவே வரலாற்றுச் சிறப்புடையோராயின் வரலாற்றுத் 
தெளிவு , பிறதுறைப் பெரியோராயின் அவர் துறை பற்றிய 
அறிவு , சாதாரண மானிடர் மீது எழுந்ததாயினும் மானிடவியல் 
ஆய்விற்கு , இவற்றை யெல்லாம் உள்ளடக்கிய நிலையில் 
இலக்கிய இன்பம் எனப் பன் முகப் பயனுடையதாக வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியங்கள் அமைந்து தனிச்சிறப்புறுகின்றன . பண்டி 
தர் இலக்கியமாக மட்டுமின்றிப் பொதுமக்கள் இலக்கியமாகவும் 
மிளிர்ந்து கூடுதல் பெருமை கொள்கின்றன . அவரவர் தம் 
கொள்கைகளை விளக்க , பரந்த இலக்கிய உலகில் ஒருவலுவான 
கருவியாகவும் அமைந்து தன்னுடைய பயன் பாட்டை இயன்ற 
வழியெல்லாம் இனிதே நிறைவேற்றி வலியுறுத்துகின்றன . 


வளர்ச்சி 


என 





ஒன்றில் காணப்படும் முன்னேற்றம் வளர்ச்சி 
வழங்கப்படுகிறது . தமிழில் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் 
தோற்றமே பல வளர்ச்சித் தன்மை காட்டுவதை முன்னர் 
கண்டோம் . இந்நிலை இன்றும் பலவாறாகத் தொடர்ந்து 
வருகிறது . எவ்வகையில் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் தமிழில் 
தன் வளர்ச்சியைக் காட்டுகிறது என்பதனை இங்குக் காணலாம் . 

1. வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் முழுமை பெறத் தொடங் 
கிய காலத்தில் புலவர் வரலாறுகளே மிகுதியாக எழுந்தன . 
அந்நூல்களில் உண்மை நிகழ்வுகளுடன் வழக்குக் கதைகளும் 
இரண்டறக் கலந்த நிலை காணப்பட்டது . தண்டபாணி சுவாமி 
களின் புலவர் புராணத்தைச் சான்றாக்கலாம் . இதற்குரிய 
காரணத்தை உ . வே . சா . விளக்கியுள்ளார் . இன்று வழக்குக் 
கதைகளுக்கு முதலிடம் தராமல் உண்மை நிகழ்வுகளை மட்டுமே 
ஆராய்ந்து அவற்றைத் தரல் சிறப்புப் பெறுகிறது . 

2. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் தொடர்புடைய 
ஊர்களுக்கு அவர்கள் சென்ற வரிசையிலேயே சென்று தம் 
முடைய பயண நிகழ்வுகளும் குறிப்புகளும் தொடர்ந்து வருவது 
டன் , நாயகரின் வரலாற்றினையும் இணைத்து தரும் கௌதம் 
புத்தர் அடிச்சுவட்டில் ( சோ . சிவாபாதசுந்தரம் ) போன்ற 
1 . பண்டைக்காலத்தில் முறையாகப் பாடஞ் சொல்லி வந்த 

வித்துவான்கள் , நூலாசிரியருடைய வரலாற்றை மாணாக் 
கர்களுக்கு முதலிற் சொல்லிவிட்டு அப்பால் நூலை அறி 
வுறுத்தி வந்தனர் . அதனாலே தான் புலவர்களுடைய சரித் 
திரத்தை எழுதி வைக்கும் வழக்கம் இலதாயிற்றென்று 
தோன்றுகின்றது . இங்ஙனம் அவ்வரலாறுகள் வழிவழியே 
வழங்கி வந்தன . 

முறையாகப் 

பாடஞ் சொல்லுதலும் 
கேட்டலும் தவறிய பிற்காலத்தில் ஆசிரியர் வரலாறுகள் 
பலபடியாக வழங்கத் தலைப்பட்டன . 


158 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


நூல்கள் இவ்வகையில் குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சியாகும் . 
இதனால் கற்பார் இரு நிலைகளில் பயன்பெறுகின்றனர் . 
வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் வரலாறு காணல் , வரலாற் 
றாசிரியரின் பயண அனுபவங்களைப் பெறல் என்பன அவை . 
வை மிக்கச் சுவை பொருந்தியமைகின்றன என்பதும் சுட்டத் 
தக்கது . 

3. ஒருவர் பற்றிப் பலர் தம்முடைய அனுபவங்களைத் 
தொகுத்துத் தரும் நிலையும் நாகைதருமன் படைத்த அண்ணா 
வின் கடைசி நாட்கள் போன்ற நூல்களில் காணப்படுகிறது . 
இதனால் பலருடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கை வரலாற்றுத் 
தலைவரின் பண்புகளை அறிய முடிகிறது . இத்தகைய தொகுப்பு 
நூல்கள் ஒருவர் பற்றிய புகழாரமாகவே அமைகின்றன என்ப 
தும் உணரத்தக்கது . தலைவர் பற்றித் தன்னுடன் ஒன்றிய 
நினைவுகள் அல்லது நிகழ்ச்சிக் குறிப்புகள் இவற்றில் இடம்பெறு 


கின் றன . 


4. பரணீதரன் தாம் கஸ்தூரி திலகம் படைத்தது பற்றி 
நவிலும் பொழுது இதில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் உண்மை 
யாக நடந்தவையே யாயினும் சிற்சில இடங்களில் தேவையான 
அளவிற்குக் கற்பனையையும் புகுத்தியிருக்கின்றேன் . சில இடங் 
களின் உண்மை நிகழ்வுகளை ஆதாரமாகக் கொண்டு கற்பனை 
உரையாடல்களைச் சேர்த்திருக்கின்றேன் . ஆனால் பாத்திரங் 
களின் தன்மைக்கும் குணம் பண்புக்கும் மாசு ஏற்படாத வகை 
யில் அவற்றைக் கையாண்டிருக்கிறேனா , இல்லையா என்பதை 
வாசகர்களின் தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறேன் ; என்று கூறுகிறார் . 
பாத்திரத்தின் உண்மையியல்புக்கு முரணாத 

வகையில் கற் 
பனைக்கு இடந்தருதலை ஒரு வளர்ச்சி நிலையாகக் கொள்ள 
லாம் எனினும் இந்நிலையில் அதிக அளவில் கற்பனையைப் 
புகுத்திப் பாத்திரத்தின் உண்மை நிலையை மறைத்தற்கு 
வாய்ப்பிருத்தலின் இதன் தேவை ஆய்விற்குரியது . இலக்கியச் 
சுவையை மிகுவிக்கவே இந்நிலை அமைகிறது . 

5. பிரபந்தங்களின் வடிவிலும் வாழ்க்கை வரலாற்றை 
அமைத்தல் ஒரு வளர்ச்சி நிலை . த . அமிர்தலிங்கத்தின் , தலைவர் 
ம . பொ . சி . ஆற்றுப்படை 

இதனை உணர்த்து 
கின்றன . பாரதி நூற்றாண்டுச் சொற்பொழிவுக் கூட்டத்தில் 
ம.பொ.சி. உரை கேட்க வந்த தம்பிக்கு அருகிலிருந்த ஒருவர் 
ம . பொ . சியின் வரலாறு கூறி , அவரை ஐயன் ஆள்வினை 
ஆற்ற தம்பி அழைத்திருக்கின்றார் , அண்ணல் தாள் இணை சேரு 
வாயே என்று ஆற்றுப் படுத்துவதாக இந்நூல் அமைந்துள்ளது . 
இத்தகைய வளர்ச்சி வரவேற்கத் தக்கதாகும் . 


போன்றன 


வளர்ச்சி 


159 


6. தம் 

அவல நிலையால் அனுதாபத்திற்குரியோராக 
விளங்கும் பாலர் பற்றிய வரலாறுகள் உண்மைக் கதைகள் எனும் 
பெயரில் மிகுதியாக எழுகின்றன . . இவற்றில் வாழ்க்கை வரலாற் 
றுத் தலைவர் மற்றும் தொடர்புடையோரின் இயற்பெயரும் , 
ஊர்ப்பெயரும் மாற்றம் பெற்றுக் கற்பனைப் பெயர் பெறு 
கின்றன . அவல நிலைக்கு ஆளாகிய சூழல் , நிகழ்ச்சிகள் , அனு 
பவித்த இன்னல்கள் , தற்பொழுதைய நிலை போன்றன இதனுள் 
இடம்பெறுகின்றன . இகழுக்குரியோரைக் கண்டால் ஒதுங்கி 
நிற்பதுடன் அவர்களுடைய செயலால் அல்லது நிலையால் அரு 
வருப்புக் கொள்ளுதலும் மனித இயல்பாதலின் அவர்களின் 
உண்மைப் பெயர்கள் மறைக்கப்படுகின்றன . தம்மைப்பற்றிய 
இழிந்த நிலை உலகிற்கு நேரிடையாக வருதலை விரும்பாததும் 
இம்மறைமுக அமைப்பிற்குக் காரணமாகலாம் . எனினும் இவை 
யும் வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் ஓர் வளர்ச்சி நிலை எனக் 
கொள்வதில் தவறில்லை . 

7 . மா . சேசையாவின் ‘ இயேசுவின் சீடர்கள் என்ற நூல் 
அச்சீடர்களின் வரலாற்றை , புதுமையான வழியில் தருகிறது . 
ஆசிரியர் அவர்களுடைனே கற்பனையில் ஒரு பேட்டி நிகழ்த்து 
வதாக அமைத்து அதன் வழி அவர்கள் வரலாற்றைத் தருகிறார் . 
வாழ்க்கை வரலாற்றை இலக்கிய நயம் படத்தருதற்கு , அவற்றில் 
சுவையை மிகுவிப்பதற்கு இது போன்ற அமைப்புகள் பெரிதும் 
துணை நிற்கின்றன . 

8. ஒன்றுக்கு மேற்பட்டோரின் வாழ்க்கை வரலாறுகளை 
ஒப்பிட்டு வெளிப்படுத்தும் போக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் 
காணப்படுவது மற்றொரு வளர்ச்சியாம் . வெ . சாமி நாதசர்மா 
வின் ‘ காந்தியும் விவேகானந்தரும் ஒரு பரிசீலனை 

நூலைச் 
சான்றாக்கலாம் . கி . ஆ . பெ . விசுவநாதம் தம் ‘ எனது நண்பர் 
கள் நூலில் இவ்வொப்பாய்வை மூவர் , நால்வருக்கு நடத்து 
வதும் குறிப்பிடற்பாலது . பாரதியாரின் பேச்சில் உணர்ச்சி 
கலந்திருக்கும் , அடிகளின் பேச்சில் ஆராய்ச்சி கலந்திருக்கும் , 
திரு . வி . க . வின் பேச்சில் தீஞ்சுவை கலந்திருக்கும் என்பது 
போன்று பெயர் , குறிப்பு , பிறந்த ஊர் , வாழ்ந்த ஊர் , புலமை , 
வாழ்க்கை ............ எனச் சிறு சிறு தலைப்புகளிட்டு விளக்கிச் 
செல்கிறார் . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தில் , மாத , வார , நாளிதழ் 
களின் பணி குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்புடைத்து . அன்று 
2. சிவசங்கரி ; உண்மைக்கதைகள் ; திருமகள் நிலையம் . 

சென்னை ; இ ; ப . மே . 1981 . 


160 


தமிழ் வாழக்கை வரலாற்றிலக்கியம் 


முதல் இன்று வரை அவை பல இனிய வாழ்க்கை வரலாறுகளை 
உலகிற்கு அளித்துள்ளன . உ . வே . சாமிநாதையரின் என் சரித் 
திரம் உட்பட அவரின் பிறவாழ்க்கை வரலாற்று நூல்கள் பல 
முதலில் கலைமகள் , ஆனந்தவிகடன் முதலான இதழ்களில் வெளி 
வந்த பின்பே நூலாக்கம் கொண்டன . " இன்றும் இந்நிலை 
தொடர்வதைச் சுந்தாவின் பொன்னியின் புதல்வர் போன்ற 
வற்றால் அறியலாம் . பல இனிய வாழ்க்கை வரலாறுகள் 
இவற்றின் மூலமே இலக்கிய உலகில் புகுந்துள்ளன . 

நாட்டைத் தம் செயலால் பெருமைப்படுத்திய நல்லோர் தம் 
வாழ்வினை முறையாக வெளியிடுவதில் தென்னிந்திய சைவ சித் 
தாந்த நூற்பதிப்புக் கழகம் , பழனியப்பா பிரதர்ஸ் , வானதிப் 
பதிப்பகம் போன்ற பதிப்பகங்களும் , சாகித்திய அக்காதெமி , 
தேசீயப் புத்தக நிறுவனம் முதலிய நிறுவனங்களும் ஆற்றும் பணி 
பாராட்டற்குரியது . இந்நிறுவனங்கனின் வழிப் பல சிறந்த 
வாழ்க்கை வரலாறுகள் மொழி பெயர்ப்புகளாகக் கிடைத் 

. 
துள்ளன . 


3. மகாவைத்தியநாதையர் வரலாறு முதலியன கலைமகள் 

இதழில் வெளிவந்தன , என் சரித்திரம் விகடனில் 1940 முதல் 

42 வரை தொடர்ந்து வெளிவந்தது . 
4. 1974 முதல் 1978 வரை தொடராகக் கல்கியில் இடம் 

பெற்றது . 


வாழ்க்கை வரலாற்றிலக்கியக் கொள்கை 


இலக்கியப் படைப்பினை நெறிப்படுத்துவதாக அமைவன 
அவை எவ்வாறு அமைய வேண்டும் என உணர்த்தும் சில எண் 
ணங்கள் . ( படைப்புகள் குறிப்பிட்ட இலக்கிய வகையின் கீழ் 
எவ்வாறு படைக்க வேண்டும் என்பதனை இலக்கண நூல்கள் 
வரையறுக்கின்றன . படைப்பாளரின் உள்ளம் தம் படைப்புகளில் 
எவ்வெவ் வகையில் ஆழ்ந்துள்ளது என்பதைக் குறிப்பதாக 
இலக்கியக் கொள்கைகள் நிற்கின்றன . ஒரு குறிப்பிட்ட வகை 
யின் கீழ் எழும் படைப்புகள் ஒன்றுபடுதற்கு அடிப்படையாகச் 
சில தேவைப்படுகின்றன . அவற்றை அவ்வகையின் இலக்கியக் 
கொள்கைகளாகக் கொள்ளலாம் . இலக்கணவாசிரியரின் எண்ண 
மும் , படைப்பாசிரியரின் எண்ணமும் இணைந்து இலக்கியக் 
கொள்கைகள் உருவாகின்றன 

உருவாகின்றன எனலாம் . இதனடிப்படையில் 
இங்கு வாழ்க்கை வரலாற்றின் இலக்கியக் கொள்கை நோக்கப் 
பட்டுள்ளது . 

1. வாழ்க்கை வரலாறு என்பது , ஒருவர் வாழ்வில் நிகழ்ந்த 
முக்கிய நிகழ்வுகள் அனைத்தினையும் அவற்றின் சிறப்பு , உண்மை 
நிகழ்ந்த காலம் முதலானவற்றிற்கு முதன்மையளித்து , வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவர் பண்பு தெளிவாக அவற்றிடையே புவப் 
படும்படிக் கோவை செய்து 

செய்து இலக்கிய நயம்பட உரைத்தல் " 
என்பதாகும் . 

2. பல்வகை நோக்குகளிருப்பினும் பிறருக்கு வழிகாட்டு" 
தல் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியவற்றை அறிவுறுத்தல் : 
என்பவற்றையும் உள்ளடக்கி எழுதல் இலக்கியப் பயன் குறித்து 
வேண்டற்பாலதாகிறது . ஆன்மீகத் துறையைச் 

சேர்த்த 
பெரியோர்களின் வரலாற்றைப் படிப்பதால் பல நன்மைகள் 
ஏற்படுகின்றன . சுவாமி விவேகானந்தரின் வரலாறு , சிறுவர் 
களின் மனோநிலையை வளர்க்கப் பெரிதும் உதவும் . விவேகானந் 
தரின் தீரம் , உண்மைக்காகப் போராடும் தன்மை , கொள்கைக் 

த . வா . வ .-- 11 


162 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


காகவே துணிந்து வாழும் திறன் போன்ற பண்புகள் , இளைஞர் 
களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளன . மேலும் இளைஞ 
ரிடையே ஒரு கொள்கைக்காக வாழும் உறுதியையும் ஆன்மீக 
வாழ்வில் நாட்டத்தையும் ஏற்படுத்தும் சக்தியுடையது இவ் 
வரலாறு . முதியோர்களாயின் விவேகானந்தரின் தத்துவங்களால் 
கவரப்பட்டு உள்ளத்தூய்மையும் , உயர்ந்த தத்துவ ஞானத்தை 
யும் அடைய முடியும் என்பது போன்ற கூற்றுகள் ஏதேனும் 
பயன்பாட்டு அடிப்படையில் வாழ்க்கை வரலாறுகள் தோன்ற 
வேண்டும் என்பதையும் , எத்துறை சார்ந்ததாக அது அமையினும் 
பயன் தர முடியும் என்பதையும் உணர்த்துகின்றன . 

3 . வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருக்கு நாடு , மொழி , 
இனம் போன்ற எந்த வேறுபாடும் இல்லை . எவரேனும் வாழ்க்கை 
வரலாற்றுத் தலைவராக இயலும் . 

4. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் பழகியவராயினும் 
சரி , பழக்கம் அற்றவராயினும் சரி வாழ்க்கை வரலாறு படைக் 
கும்பொழுது தனது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் 
கொடுத்தல் கூடாது . தலைவரின் நல்ல இயல்புகளைப் பாராட்டி 
விட்டுக் குறைபாடுகளை ஒளித்தலும் ஆகாது . இதனை ஆய் 
வாளரும் ? வலியுறுத்துவர் . 

5. ஒருவரின் வாழ்க்கை வரலாறு படைக்கும் பொழுது அவர் 
வாழ்ந்த காலத்தின் நிலையையும் தெளிவாகக் காட்டல் சிறப் 
புடையது . 

6. பிறப்பு முதல் இறப்புவரை அமையும் வரலாறுகள் தாம் 
முழுமையான வரலாறுகள் 

என்பதில்லை . இறப்பின்றியும் 
சிறந்த வரலாறுகள் படைக்க முடியும் . 
7. நிகழ்ச்சிகளை ஆசிரியர் தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த 

செலுத்துதல் தேவை . முக்கிய நிகழ்வுகள் எஎதுவும் 
1 . டி . எம் . பி . மஹாதேவன் ; சுவாமி விவேகானந்தர் வரலாறு - 

அ . லெ . நடராஜன் . 
2. இறுதியாக வாழ்க்கை வரலாறுகளிலுள்ள ஒரு குறைபாட் 

சுட்டிக்காட்டுவோம் . பெரும்பாலும் வாழ்க்கை 
வரலாறுகள் அனைத்தும் ஒரே உயர்வு நவிற்சியாக - வெறும் 
பாராட்டாக அமைந்துள்ளன . எந்தப் பெரியவரைப் பற்றி 
யும் கருத்து வேற்றுமைக்கு இடமுண்டு ஆகையால் வாழ்க்கை 
வரலாறுகளை எழுதுபவர்கள் , தாம் சிறப்பிக்க எடுத்துக் 
கொள்ளும் அறிஞரின் குறைபாடுகள் இரண்டொன்றைச் 
சுட்டிக் காட்டுவது நலம் . 
சோமலெ ; வளருந்தமிழ் ; ப . 306 . 


கவனம் 


டைச் 


கொள்கை 


163 


விடுபடாமலும் , அதே வேளையில் தலைவரின் பண்பு அல்லது 
செயல் முதலானவற்றை நன்கு விளக்குவனவாகவும் அமைதல் 
தேவை . 
8. வாழ்க்கை வரலாற்றுத் 

படைப்புகளும் 
அவர்தம் வாழ்வில் சிறப்பிடம் பெறுவதால் அவற்றிற்கும் உரிய 
இடம் தேவை . ஒருவர் பற்றிய பலரின் கருத்துரைகள் மேலும் 
அவர் பற்றிய வாழ்வு விளக்கத்திற்குப் பயன்படுதலின் அவற்றை 
யும் தருதலில் தவறில்லை . 


தலைவரின் 


9 . உண்மைக் குறிப்புகளுக்கு மட்டுமே இடம் தரவேண்டும் . 
கற்பனை கலப்பு கூடாது . ஒன்று பற்றிய பலவிதமான எண்ணங் 
கள் இருப்பினும் அவற்றை நன்கு ஆராய்ந்து அவற்றுள் உண்மை 
யானவற்றை அறிதல் ஆசிரியரின் கடமை . 


10 . 
தாது . 


வடிவ வரையறை இவ்விலக்கியத்தைக் கட்டுப்படுத் 


11. தலைவர் எத்துறையைச் சார்ந்தவரோ , அத்துறையைச் 
சார்ந்தவரே தலைவரின் வரலாற்றை வரையும்பொழுது மேலும் 
சிறப்புடன் அஃது அமைய முடியும் . சான்றாக உ . வே . சா . 
படைத்த புலவர்களின் வரலாறுகளும் , ரா . கணபதி படைத்த 
ஆன்மீகப் பெரியோர்களின் வரலாறுகளும் அமைகின்றன . 


12 . வாழ்க்கை வரலாறு வெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப் 
பாக மட்டுமே அமைந்து விடல் கூடாது . இலக்கியம் மற்றும் 
பிற மேற்கோள்கள் , கதைகள் போன்ற குறிப்புகளும் தேவையான 
அளவு இணையப் பெற்று சுவைமிக்கதாக , கற்பாரைக் கவருவ 
தாக அமைய வேண்டும் . வாழ்வு நிகழ்வுகளை அவ்வாறே கால 
வரிசையில் தான் அமைத்தல் வேண்டும் என்பதில்லை . நூல் 
எழுந்த நோக்கம் நிறைவேறும் வகையில் முன்பின்னாக அமைந் 
தாலும் ஏற்புடை நிலையில் அமைத்தல் சிறப்பாகும் . 

13. வாழ்க்கை வரலாற்றில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்குக் 
காலக் குறிப்புகள் மிக இன்றியமையா - L | கும் . 


14. வாழ்க்கை வரலாற்றுத் தலைவருடன் நெருங்கிய 
தொடர்பு கொண்டோரால் , வரலாறு படைக்கப்படும் பொழுது , 
தன்னுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளுக்கே முதன்மையளித்து , 
அதனால் நூலின் தலைவர் யார் எனும் ஐயப்பாடு எழாவகையில் 
ஆசிரியர் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொண்டு படைத்தல் வேண் 
டற்பாற்று . 


164 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வாழ்க்கை வரலாறு அமைய வேண்டிய முறை 

முன் கூறியுள்ளவற்றை இணைத்து நோக்கும்பொழுது 
* வாழ்க்கை வரலாறு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு 
விடைகிடைக்கிறது . ஆண்டு , நாள் போன்ற காலக் குறிப்பு 
களுக்குச் சிறப்பளித்தல் ; மிகத் தெளிவாகத் தலைவரின் பண்பு 
களையும் , செயல் , படைப்பு முதலானவற்றையும் வெளியிடல் , 
கற்பாருக்குச் சலிப்பு ஏற்படா வகையில் சுவை பொருந்த அமைத் 
தல் , தன் விருப்பு வெறுப்பிற்கு இடமளிக்காது நடுநிலை நிற்றல் ; 
வெறும் புகழுரையாக அமைக்காது உண்மைத் தோற்றத்தை 
வெளிப்படுத்தல் முதலிய கூறுகளடங்கும் வாழ்க்கை வரலாறுகள் 
மிகச் சிறந்தவையாகும் . “ இந்த நூலில் என் மதிப்பிற்குரிய 
தலைவர்களை , கட்சிகளை , சித்தாந்தங்களைத் தேவைப்படு 
மிடத்து தயவு தாட்சண்யமின்றி விமர்சித்திருக்கிறேன் . அவர் 
களுடைய , அவர்கள்பால் பற்றுகொண்டவர்களுடைய மனங்கள் 
புண்படக் கூடாது என்று எச்சரிக்கையுடன் வார்த்தைகளைத் 
தேர்ந்தெடுத்துக் கையாண்டிருக்கிறேன் எனும் கூற்று நூலின் 
இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குச் சிறந்த . 
சான்று ஆம் . 


3 . 


ம . பொ . சி ; எனது போராட்டம் ; முன்னுரை . 


நிறைவுரை 


பொது 


மனித சமுதாயத்திற்கு முதன்மையான ஆசிரியர்கள் பெரிய 
மனிதர்களின் வாழ்க்கைச் சரிதைகளே என்பர் ஃபெளலர் . 
இதன் உண்மை உணர்ந்த தமிழ் எழுத்தாளர்களும் வாழ்க்கை 
வரலாறு களைப் படைத்தற்கு மிகுந்த விருப்பு காட்டியுள்ளனர் . 
கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் , வாழ்க்கை வரலாற்றிலக்கி 
யம் பல படி நிலைகளைக் கண்டு வெகுவாக முன்னேறியுள்ளது . 
ன்னும் பல வளர்ச்சிகளைக் காண்பதற்குரிய வாய்ப்பினையும் 
வற்றுள் காண முடிகிறது . உரை நடையிலக்கிய வகைகளுள் 
புதினம் , சிறுகதை போன்று பொதுமக்களின் செல்வாக்கினை 
வாழ்க்கை வரலாறுகளும் கொண்டுள்ளமை குறிப்பிடற்பாலது . 

அறிவுக்களஞ்சியமாகவும் , வாழ்க்கைக்கு வழிகாட்டி 
யாகவும் அமையும் வாழ்க்கை வரலாறுகளைப் படித்து தம் 
வாழ்வில் உயர்ந்தவர் பலர் என்பதனைத் திட்ட வட்டமாக 
வரையறுத்துக் கூற இயலாவிடினும் , வாழ்க்கை வரலாறுகளைப் 
படிப்பதில் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாப் பருவத் 
தினரும் விழைகின்றனர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . பொது 
மக்கள் தொடர்புக் கருவியாக விளங்கும் இதழ்களில் இது இடம் 
பெறுவதே தக்க சான்றாம் . 

இதுவரை , தமிழில் 1790 பிறர் வரலாறுகளும் 44 தன் வர 
லாறுகளும் எழுந்துள்ளன . இவை தவிர மொழி பெயர்ப்புகளாக 
முறையே 262 , 35 நூல்கள் மலர்ந்துள்ளன . ஆக 2131 வாழ்க்கை 
வரலாறுகள் தமிழிலக்கியப் பரப்பிற்கு வளஞ் சேர்த்துள்ளன . 
இவ்வெண்ணிக்கை முடிந்த முடிபல்ல . ஆய்வாளருக்குக் கிடைத்த 
வற்றின் அடிப்படையில் அமைந்ததே . இத்தகு நூற்றொகுப்பு 
களில் சிலவிடுபடற்கு வாய்ப்புள்ளமையாலும் , புதிதாகப் பல 
நூல்கள் எழுகின்றமையாலும் இவ்வெண்ணிக்கை இன்னும் அதி 
கரிக்கும் என்பது உண்மை . புதிதாகக் கிடைப்பனவற்றால் 
இங்குக் கூறியுள்ள சில கருத்துகள் மாறுபடுவதற்கும் வாய்ப் 


166 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


புண்டு . தொகுத்தவற்றுள் கண்ட செய்திகளைக் கொண்டே 
இந்நூற் கருத்துகள் அமைந்துள்ளன . 
தமிழில் தன் வரலாறுகள் 

மிகக் குறைவாக 

உள்ளமை 
எண்ணற்பாலது . சங்ககாலம் தொட்டுப் பார்ப்போமானால் 
தமிழ்ச் சான்றோர் பலரின் பாடல்கள் மட்டுமே உள்ளன . அவர் 
தம் பெயர்கள் தானும் அறியப்படவில்லை . செம்புலப் பெயல் 
நீரார் , தேய்புரிப்பழங்கயிற்றனார் என்று அவர் தம் பாடலின் 
சிறப்புத் தொடர்களையே அவரின் பெயராகத் தொகுத்தோர் 
அமைத்தனர் . பெயரைக் கூடக் குறிக்க விழையாதார் வழி வந்த 
வரிடம் வாழ்க்கை வரலாறு படைக்கும் எண்ணம் எழாதிருந்த 
தில் வியப்பொன்றுமில்லை . இவ்வவையடக்கம் பின்னாளில் 
புலவர் மற்றும் பெரியோரின் வரலாற்றுக்குப் பதில் புராணங்கள் 
எழுவதற்கு வழி வகுத்தது . வரலாற்றுப் புகழுடையோரின் வர 
லாற்றின் தேவை கல்வி வளர்ச்சியின் பயனாக உணரப்பட்டு 
இன்று அதில் ஈடுபாடு கொண்டுள்ளனர் . எனவே அண்மைக்காலத் 
தில் தம் விருப்பாலும் , பிறரின் தூண்டுதல் மற்றும் வேண்டு 
தலாலும் தன் வரலாறுகள் வந்து கொண்டிருக்கின்றன . 

இங்கு மற்றொன்றும் சுட்டற்பாலது . பலர் தமது வரவாறு 
களை , இதழ்களில் தொடர்ந்து எழுதுகின்றனர் . ஆனால் அவை 
யனைத்தும் நூலாக்கம் கொள்வதில்லை . காற்றோடு மறையும் 
சொற்பொழிவுகளின் நிலை தான் இவற்றிற்கும் ஏற்படுவதால் 
அவை உடனுக்குடன் நூலுருவம் பெற்றால் தன் வரலாறுகளின் 
எண்ணிக்கை பெருகும் . 

தமிழில் இதுவரை எழுந்துள்ள வாழ்க்கை வரலாற்றிலக்கி 
யங்கள் மீது பொதுவானதொரு கண்ணோட்டம் விடும் பொழுது 
அவற்றின் புற நிலை , அக நிலைகளில் சில எண்ணங்கள் கிடைக் 
கின்றன . அவற்றைக் கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம் . 
புறநிலை 
1. இலக்கிய உலகில் 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
தொடர்ந்து வளர்ச்சிவேகம் காட்டுகிறது . 

ஆண்டுதோறும் 
அதன் எண்ணிக்கை அதிகரித்து வருதல் இதனை உணர்த்துகிறது . 

2. வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகைகளுள் அறிமுக வர 
லாறுகளும் மிகுதியாக வந்துள்ளன . ஒப்பியல் வரலாறுகள் மிகக் 
குறைவே . வரலாற்றுப் புனைவுகளை படைப்பதிலும் படைப் 
பானர் குறிப்பிட்டளவு விழைவு காட்டுகின்றனர் . தொடக்க ... 
காலத்தில் முழுநிலை வரலாறுகள் சில காணப்பட்ட பொழுதி 
லும் விகுதியாக எழுந்தவை அறிமுக வரலாறுகளே . இன்று 


நிறைவுரை 


பன் 


அனைத்து வகைகளுமே வந்து கொண்டிருந்தாலும் , துணுக்கு 
களும் , முழுநிலை வரலாறுகளும் சிறப்பிடம் பெறுகின்றன . 

3. வரலாற்றுத் தலைவரின் நூற்றாண்டுவிழா அல்லது 
பிறந்தநாள் விழா காணும்பொழுது அவரின் வரலாற்றினைப் 
படைத்தல் ; சமுதாயத்தில் சிறப்பான வாழ்க்கை நடத்தியோர் 
மறைவின்போது இரங்கற்பாவுடன் அவரது வரலாற்றினையும் 
தருதல் ; பொதுமக்களின் சிந்தை கவரும் ஏதேனும் ஒரு துறை 
யிலிருந்து புகழின் உச்சத்திற்கு வருவோர் வரலாறு காணல் என 
வாழ்க்கை வரலாறுகள் எழும் சூழல்கள் அமைகின்றன . 

4. இன்று தம் வரலாறுகளைப் பலர் பல்வேறு இதழ்கள் 
வழிப் படைத்துக் கொண்டிருக்கின்றனர் . பொது மக்களிடையே 
செல்வாக்கு பெற்றவர்களின் வரலாறுகளை அவர் வாய்மொழி 
வழியாகவே அறிவதில் அவர்கள் காட்டும் விழைவு காரண 
மாக இன்று இவை எழுகின்றன . சான்றாக ஆனந்த விகடனில் 
புகழ் பெற்ற நாடகாசிரியரான மெரீனா எழுதிக் கொண்டு 
வரும் சின்னஞ்சிறு வயதினிலே தொடரைக் குறிப்பிடலாம் . 
ஆங்கிலத்தில் சிறப்பிடம் பெறும் நினைவுக்குறிப்புகளை 
( Memoirs ) ஒத்தும் சில இடம் பெறுவது அத்துறையிலும் தமிழர் 
வெற்றிபல படைக்க விருப்பதை இனஞ்சுட்டுவதாக அமைகிறது . 
சாவியின் ‘ பழங்கணக்கு இதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டாகும் . 

5. இவை மட்டுமின்றிப் பிறரின் வாழ்க்கைக் குறிப்புகளும் 
குறிப்பிடத்தக்களவு இன்று இதழ்களை அணி செய்கின்றன . 
வாழ்க்கைத் துணுக்குகளுக்கும் , குறிப்புகளுக்கும் பெரிதும் இட 
மளிக்கின்றன . 
6. நாளைய 

சமுதாயச் சிற்பிகளாக இன்று விளங்கும் 
ளைய சமுதாயத்தை நேர்வழியில் , முன்னேற்றப் பாதையில் 
இட்டுச் செல்லும் கரணிகளுள் வாழ்க்கை வரலாற்றிலக்கியமும் 
சிறப்பிடம் பெறுதலை இளைஞர்க்காகவும் சிறார்க்காகவும் 
எழுவன காட்டுகின்றன . பாடநூலாகவே 

பாடநூலாகவே இவ்வகையில் பல 
நூல்கள் எழுந்துள்ளமை சுட்டற்பாலது . 

7. காப்பியம் , நாடகம் , பிள்ளைத்தமிழ் போன்ற பல்வேது 
வடிவங்களிலும் வாழ்க்கை வரலாறுகளை , அவற்றின் உண்மைத் 
தன்மை சிதையாது சிறப்புடன் படைக்க வியலும் என்பதையும் 
படைப்பாளர் நிறுவியுள்ளனர் . பிற உரை நடையிலக்கியங்களை 
விட வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் இவ்வடிவங்களை மிகுதியாகப் 
பயன் கொண்டுள்ளமையும் சுட்டற்பாலது . 

8. வரலாற்றிற்குரியோர் . நேரிடையாகக் கூறக்தேட்டுப் 
பிறர் அத் தன் வரலாறுகளுக்கு எழுத்துகுவம் அளிக்கும் பாங்கும் . 


168 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தமிழில் காணப்படுகிறது . ராஜா சாண்டோவின் நூல் இவ்வாறு 
எழுந்ததே . இன்றும் இந்நிலை தொடர்வதை தாய் வார 
இதழில் காணலாம் . 

9. தொடக்க கால வாழ்க்கை வரலாறுகள் சமயத்தலைவர் , 
மறைந்த புலவர் , அரசியலார் எனும் இவர்கள் மீது அதிகளவில் 
எழுந்தமையைக் காண்கிறோம் . இதற்கு அக்காலச் சூழலே 
முதன்மைக் காரணம் . இந்து , கிறித்தவம் , இசுலாம் என்னும் 
மதங்களிடையே அன்று நிலவிய போராட்ட நிலை சமயத் தலை 
வர்கள் மீது வரலாறுகள் எழக் காரணமாயின . அவ்வவ் மதம் 
பரப்புதலுக்குரியதொரு உத்தியாக இது கையாளப்பட்டது . 
கிறித்தவர் நூல்களே இதில் முன்னிற்கின்றன . 

தமிழ்ப் பழஞ்சுவடிகள் கண்டு பிடிக்கப்பட்டு புலவர் பெரு 
மக்கள் பேராதரவுடன் அவை வெளிவந்தபோது அவற்றைப் 
பாடிய புலவர்கள் , அவர்களைப் போற்றிய , தமிழ் வளர்த்த 
வள்ளல் களின் வரலாறுகளும் உணரப்பட வேண்டும் என்ற 
இயல்பான எண்ணம் எழ அவர்களின் வரலாறுகளும் வரவேற்கப் 
பட்டன . 

விடுதலைக்குப் போராடிய இந்தியத் தலைவர்களின் குறிப் 
பாகக் காந்தியடிகளின் வரலாறும் அன்று ஆட்சி புரிந்த விக்டோ 
ரியா மகாராணியாரின் வரலாறும் குறிப்பிடத்தக்கவளவு அன்று 
அமைந்துள்ளமை சமுதாயப் பிரதிபலிப்பாக நிற்கக் காண் 
கிறோம் . விடுதலை வேட்கையை மக்களிடையே பரப்ப விடுதலை 
வீரர்களின் வரலாறுகள் ஒரு கருவியாகப் பயன்படுத்தப் பட்டி 
ருக்குமோ என்ற எண்ணமும் இங்கு எழுகிறது . இவர்களுக் 
கிடையே அந்நிய ஆட்சியின் அடிமை நிலையை வேண்டியவர் 
களும் இருந்தமை மட்டுமன்றி அவர்கள் பிறரையும் அதனை 
ஏற்கத் தூண்டினர் என்பதையும் அன்றைய ஆட்சியாரின் 
வரலாற்று நூல்கள் உணர்த்துகின்றன . மேனாடுகளில் முதற்கண் 
எழுந்த வாழ்க்கை வரலாறுகளும் சமயத்தலைவர் மற்றும் 
அரசியலார் மீதே எழுந்துள்ளமையும் எண்ணற்பாலது . * 


அகநிலை 

1. தொடக்கக்கால வரலாறுகளில் கற்பனைகளும் , செவி 
வழிச் செய்திகளும் மிகுந்து காணப்பட்டன . இன்று அவை 

In post classical Europe the literary recording of people s 
lives begins with the search for example in the lives of 
the saints and the stories of rise and fall of princes . 
A dictionary of modern critical terms ; Roger flower ( ed ) ; 
Routledge & kegan paul , London ; I ed . 1973.p. 23 . 


நிறைவுரை 


169 


உண்மைக்கு வழிவிட்டு ஒதுங்கியுள்ளன . இது 

முறையான 
வாழ்க்கை வரலாறுகள் தமிழில் வளர்ச்சியடைந்து வருவதைக் 
காட்டுகிறது . 

2 . இன்றெழும் வாழ்க்கை வரலாறுகள் உண்மையின் 
அடிப்படையில் எழுந்திருப்பினும் மிகுதியும் புகழ்ப் பூக்களாகவே 
அமைவதையும் காண்கிறோம் . இதனால் தலைவரின் புகழுக் 
குரியன மட்டுமே காட்டப்படும் ஒருமுக வாழ்வே அமைகிறது . 
தலைவரின் குறைபாடுகளைத் துணிச்சலுடன் உணர்த்தும் 

இவற்றுடன் ஒப்பிடுகையில் இல்லை என்றே கூறி 
விடலாம் . 


நூல்கள் 


பாரதியின் 


3 . தமிழ் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் காணப்படும் 
மற்றொரு மாபெரும் குறைபாடு , வரலாற்று நிகழ்வுகளுக்குத் 
தெளிவான காலக் குறிப்பின்மையாம் . இது தன் வரலாற்று 
நூல்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்போர் மீது எழும் 
நூல்களிலும் காணப்படுதல் சுட்டத்தக்கது . எதிர்காலத்தில் 
இத்துறை மேலும் நன்கு வளமும் வளர்ச்சியும் பெறுதற்கு இவை 
போன்ற குறைபாடுகள் தவிர்க்கப்படுதல் இன்றியமையாததாகும் . 

4. புலவரின் வரலாறுகள் மிகுதியும் அவர் தம் நூலாய்வு 
டனே வருகின்றன . திருவள்ளுவர் , அவ்வையார் , கம்பர் , 
மாணிக்கவாசகர் போன்ற பழம் 

புலவருடன் 
வாழ்க்கை வரலாறும் மிகுதியாகக் காணப்படுகின்றன . சமயம் , 
அரசியல் துறை சார்ந்தோராயின் வாழ்க்கை வரலாறுகளில் 
அவர் தம் பொன்மொழிகளும் இடம் பெறுகின்றன . 

5. வாழ்க்கை வரலாறுகள் யாரை முன்னிறுத்தி எழுதப் 
பட்டதோ அவர்களுக்கேற்ற நடையில் எழுதப்படுவது குறிப் 
பிடத்தக்கது . சான்றாக , 

சிறுவர்களுக்காக வினோபாவின் 
வாழ்க்கை வரலாற்றை வடித்துத் தர முனைந்த சம்பந்தன் , 
உரையாடலாகக் கீழ்க்கண்டவாறு அவர்களுக்கேற்றபடி சுவை 
யுடன் படைத்திருப்பதைக் காட்டலாம் . 
பாபு : 

உடனே சென்று காந்தியை நேரில் சந்தித்தாரா 

DTLIT ? 
மாமா : இல்லை , காந்திக்கு மூன்று கடிதங்கள் எழுதினார் 

வினோபா . 
ரகு : அக்கடிதங்களில் என்ன எழுதினார் ? 
மாமா : முதல் கடிதத்தில் காசி இந்துப் பல்கலைக் கழகத் 

தில் காந்திஜி புரிந்த பேருரையை வெகுவாகப் 
பாராட்டி எழுதினார் . இரண்டாவது கடிதத்தில் 


170 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தமது மதம் , அரசியற்கொள்கை இவற்றை விளக்கி 
எழுதினார் . மூன்றாவது கடிதத்தைக் 

கண்ட 
காந்திஜி வினோபாவை நேரிலேயே வரச் சொல்லி 

எழுதிவிட்டார் . 
கீதா : வெகு நல்லதாய்ப் போயிற்று . வினோபாவிற்கு 

மிகவும் மகிழ்ச்சியாயிருந்திருக்குமே . 
இதுபோன்று சிறுவர்களுக்குச் சலிப்பு தட்டாது அவர்களைக் 
கவரும் வண்ணம் எழுதிச் செல்லுதல் சிவர்களுக்குரிய வரலாறு 
களில் சிறப்பிடம் பெறுகிறது . இது போன்றே , இளைஞருக் 
காகவும் , வாழ்க்கை வரலாற்றுச் சுவைஞருக்காகவும் படைக்கப் 
படும் நூல்கள் அவரவர்க் கேற்ப நடைநலம் கொள்கின்றன . 

6. படைப்பாளரின் இயல்பு குறித்தும் வாழ்க்கை வரலாற் 
றிலக்கியங்கள் நலம் பெறுகின்றன . புத்திலக்கியப் படைப்பாளர் 
களால் வாழ்க்கை வரலாறுகள் எழும்பொழுது இலக்கிய நயம் 
வெகு இயல்பாக அவற்றில் அமைந்துவிடக் காணலாம் . ராஜம் 
கிருஷ்ணனின் 

‘ டாக்டர் ரங்காச்சாரி , கண்ணதாசனின் 
‘ வனவாசம் , வைரமுத்துவின் இதுவரை நான் எனப் பல 
வற்றைக் காட்டலாம் . 


7. வரலாற்றுத் தலைவரின் பல்வேறு பருவத்தைக் காட்டும் 
புகைப்படங்களும் , அவரோடு தொடர்புடைய நிகழ்ச்சி , இடங் 
களைச் 

சுட்டும் புகைப்படங்களும் தரும் நூல்கள் மிகச் 
சிலவாகவே உள்ளன . வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இவை 
இடம்பெறுதல் கூடுதல் இன்பத்தைக் கற்பாருக்கு அளிக்கும் . 
8 . 

முழுமையான வரலாறுகளில் வரலாற்றுத் தலைவரின் 
குறிப்பிட்ட பருவம்வரை அவன் என்றும் அதன்பின் அவர் 
என மதிப்பு மொழியிலும் சுட்டுதல் காணப்படுகிறது . இதே 
போன்று வரலாற்றுத் தலைவரின் இளமையை மட்டும் உணர்த் 
தும் நூல்களில் ஒருமையிலேயே அழைத்தல் அமைகிறது . மற்றும் 
தம் பெருமதிப்பிற்குரியாரைச் சுட்டும் பொழுது அவரின் பெயரைச் 
சுட்டாது அவரைச் சிறப்பிக்கும் அடைமொழியால் உணர்த்து 
தலும் குறிப்பிடற்பாலது . சான்றாக உ . வே . சாமிநாதையர் , 
தம் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையைப் பெயர் சுட்டாதே 
நூல் நெடுகிலும் ஆசிரியர் என்றே அழைத்தலைச் சுட்டலாம் . 

9. வாழ்க்கை வரலாற்றில் , வரலாற்றுத் தலைவருக்குத் 
துணை போனவர்களும் உண்டு . எதிர் நின்றோரும் உண்டு . 
அவ்வாறு எதிர் நின்றோரைச் சுட்டும் பொழுது அவர்தம் பெயர் 
சுட்டாது செல்லல் பலரிடம் காணப்படுகிறது . அவர் வாழ்ந்து 
கொண்டிருப்பவராயின் அவருக்கும் அவரைச் சார்ந்தோருக்கும் 


நிறைவுரை 


171 


வான 


துன்பம் தருதலுடன் , எழுதுபவருடன் மனக்கசப்பு கொள்வதற் 
கும் வாய்ப்புண்டு ; மறைந்தவராயின் உலகை நீத்தாரைப் பற்றிக் 
குறைகூறுதல் ஏற்புடைத்தன்று ; சிறியோரை இகழ்தல் 
அதனினும் இலமே எனும் தமிழ்ப்பண்பு இவற்றால் இந்நிலை 
அமைகிறது எனலாம் . 

தமிழில் எழுந்துள்ள வாழ்க்கை வரலாறுகளை ஒட்டுமொத்த 
மாகக் கொண்டு , அவற்றுள் சிலவற்றை அவற்றின் இயல்பு 
நோக்கித் தேர்ந்தெடுத்த நூல்களால் இவ்வாய்வு அமைந் 
துள்ளது . அதனால் தனித்த எந்த நூல்களின் மதிப்பீடும் இங்கு 
மேற்கொள்ளப்படவில்லை . ஆங்காங்கே நூல் முழுமையும் 
எடுத்துக் காட்டப்பட்டுள்ள பெருமையும் குறையும் தமிழ் 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியத்தின் இயல்பைச் சுட்டும் பொது 

கருத்திற்குக் காட்டாக அமைவனவாகுமேயன்றி அவ் 
வவற்றின் தனி மதிப்பீடுகள் அல்ல . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் பற்றிய ஆய்வுகள் மிகக் 
குறைவாகவே அமைந்துள்ளன , இன்னும் பல்வேறு கோணங் 
களில் இவ்வாய்வு நிகழ்வதற்கும் வாய்ப்புள்ளது . வாழ்க்கை 
வரலாற்றாசிரியர் தம் சம காலத்தவர் , சற்று முற்பட்டவர் . 
மிகவும் முற்பட்டவர் எனும் இவர்களைப் பற்றி எழுதும்பொழுது 
என்னென்ன சிக்கல்களுக்கு ஆளாகிறார் ; மற்றும் இவர்களின் 
வாழ்க்கை வரலாறுகளுக்கிடையே காணும் வேறுபாடுகள் 
யாவை , ஏன் என்பன பற்றியும் ஆய்வு நிகழலாம் . 

ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி அதில் தொடர்புடையோரின் 
வரலாறுகளில் வேறுபாடுகளுடன் காணப்படுகின்றன . இம் 
முரண்பாடு ஏன் , இவற்றுள் உண்மைநிலை எது , முரண்பாட் 
டிற்குக் காரணம் என்ன என்பனவற்றையும் ஆராயலாம் . 

வாழ்க்கை வரலாற்றிலக்கியப் படைப்பில் பெருவிருப்பம் , 
கொண்டு பல நூல்களைப் படைப்பவர்களாக எம் . எஸ் சுப்பிர 
மணிய ஐயர் , 

பிள்ளை , வெ . சாமிநாத சர்மா . 
இரா . இளங்குமரன் ,, அ . லெ . நடராசன் , ரா . கணபதி , 
நாகசண்முகம் , ம . பொ . சி . , ஸையித் இப்ராஹீம் எனப் பலர் 
அமைகின்றனர் . இவர்களின் நூல்களைத் தனியே தொகுத்தும் 
அவர்தம் எழுத்தாற்றல் இத்துறையில் படைத்துள்ள வெற்றி 
களைக் குறித்தும் ஆய்வு நிகழ்த்தலாம் . பல நூல்கள் சுந்தாவின் 
பொன்னியின் புதல்வர் போன்று முழுநிலையில் தனித்த ஆய் 
விற்குரியனவாகவும் விளங்குகின்றன . அவற்றையும் தனித் 
தனியே நோக்கலாம் . 

தமிழில் வந்துள்ள வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களையும் 
மொழிபெயர்ப்புகளையும் ஒப்பிட்டும் ஆய்வு நிகழ்வதற்கு வாய்ப் 


கா . 


. 


172 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


புண்டு . தமிழரின் தனிச் சிறப்புகள் எவையெவை , பிற நாட் 
டார் வளர்ச்சியில் தமிழர் பெற்றுள்ளது எவ்வளவு என்பன 
போன்ற செய்திகள் அறிவதற்கு இவ்வாய்வு பெரிதும் துணை 
நிற்கும் . 

உரைநடையின் மறுமலர்ச்சிக் காலத்தில் தோன்றிய 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் துணை கொண்டு அன்றைய 
தமிழ் உரைநடையின் இயல்பையும் அமைப்பையும் இன்று 
வளர்ந்துள்ள முறையையும் மொழியியல் ஆய்வாகவும் மேற் 
கொள்ளலாம் . 


இங்குத் தமிழில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ள வாழ்க்கை 
வரலாறுகள் பற்றியும் சில கூறலாம் . தமிழில் குறிப்பிடத்தக்கள 
விற்கு இம்மொழி பெயர்ப்புகள் அமைந்துள்ளன . உலகப் புகழ் 
பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளும் மொழி பெயர்ப்பின் 
பயனாய் மலர்ந்துள்ளன . ஆங்கில மொழி நூல்களே மிகுதியும் 
மொழிபெயர்க்கப் பட்டுள்ளன . அடுத்த நிலையில் இந்தி மொழி 
யமைகிறது . பொதுவாக அரசியற்றலைவர் . வரலாறுகளே இம் 
மொழிபெயர்ப்பில் அதிகமாக உள்ளன . அடுத்த இடத்தைச் 
சமயத்தலைவர் பெறுகின்றனர் . மிகுதியும் தனித்த வரலாறு 
களே மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன . சாகித்திய அக்காதெமி 
யினர் வெளியிடும் இந்திய இலக்கியச் சிற்பிகள் வரிசை 


சுட்டத்தக்கது . 

இந்தியத் தந்தை மகாத்மாகாந்தியின் வாழ்க்கை வரலாறு 
தமிழிலே பலரால் எழுதப்பட்டுள்ள போதிலும் மிகுதியான 
மொழி பெயர்ப்புகளும் இவரது வரலாற்றைத் தரல் குறிப்பிடத் 
தக்கது . இந்திய , உலக மொழிகளில் எழுந்துள்ள 
வாழ்க்கை வரலாறுகள் பல தமிழ்ப் படுத்தப்பட்டுள்ளன . மற்றும் 
அவரின் தன் வரலாறும் பலரால் மொழிபெயர்க்கப்படும் சிறப் 
பினைக் கொண்டுள்ளது . 

உ . வே . சாமிநதையரின் என் சரித்திரம் இந்தி , கன்னடம் , 
மலையாளம் , தெலுங்கு , ஆங்கிலம் , செக் முதலான மொழிகளில் 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளமை தமிழுக்குச் சிறப்பளிக்கிறது . 
அனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பும் , ஜெயகாந்தனின் 
ஓர் இலக்கிய வாதியின் அரசியலனுபவங்களும் ஆங்கிலத்தில் 
மொழியாக்கம் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது . வேறு சில 
வாழ்க்கை வரலாறுகளும் பிற மொழிகளில் மாற்றப்பெறும் 
சிறப்பெய்தியுள்ளன . 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் பற்றிய ஆய்வே 
முதன்மை நோக்கமாக அமைந்ததினால் இவ்வாய்விற்கு மொழி 


அவரின் 


நிறைவுரை 


173 


பெயர்ப்பு வரலாறுகள் கருவியாக மேற்கொள்ளப்படவில்லை . 
தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வரிசையை நிறைவுடைய 
தாகத் தருதல் வேண்டும் என்ற நோக்கில் மொழி பெயர்ப்பு 
வரலாறுகளும் இணைந்துள்ளன . 

இறுதியாக ஒன்றைக் கூறி இந்நூலை நிறைவு செய்யலாம் . 
யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் தமிழ்ப்பண்பாட்டின் 
விளக்கமாக இவ்வாழ்க்கை வரலாறுகள் திகழ்கின்றன . உலகம் 
ஒரு குடும்பம் எனும் உணர்வினை , உலகத்தார் தம்முள் நெருங்கி 
வருதலை இவை காட்டுகின்றன எனில் மிகையின்று . மொழி , 
நாடு , இனம் எனும் வேற்றுமைளககன்ற நிலையில் இவ்வரலாறு 
கள் ஒவ்வொரு மொழியிலும் எழுகின்றன . தமிழ் மொழியிலும் 
பல நூல்கள் இவ்வாறு எழுந்துள்ளமையை வாழ்க்கை வரலாற் 
நிலக்கிய வரிசை சுட்டும் . பழங்காலத்தில் பெரும்புகழ் பெற்று 
விளங்கியவர்களின் வரலாறுகளை அறியாமலிருப்பது நம் வாழ் 
நாள் முழுவதும் குழந்தைகளாக இருப்பது போன்றது என்பர் 
புளூடார்க் . அக்குறை தமிழ் மக்களுக்கு நிகழா வண்ணம் தமிழ்ப் 
படைப்பாளர் தம் படைப்புகளை வாழ்க்கை வரலாறுகளாகவும் 
தந்து நிறைவு செய்துள்ளனர் . உலக மொழிகளில் தமிழறிஞரின் 
வாழ்க்கை வரலாற்றைத்தரும் முயற்சியும் நடக்கின்றன . உலக 
அரங்கில் தமிழரின் பெருமை உயர்தற்கு இஃது பெரிதும் உதவும் 
என்பதில் ஐயமில்லை . 

தமிழிலக்கியத்துள் வாழ்க்கை வரலாறுகள் இன்று உயரி 
டம் கொண்டுள்ளன . எண்ணற்ற இனிய நூல்கள் இவ்விலக்கிய 
வகையை வளப்படுத்தியுள்ளன . புதிய புதிய உத்திகளால் 
மேலும் இத்துறையை வளப்படுத்தவியலும் என்பதற்குச் சான் 
றாகவும் பல நூல்கள் இன்று எழுகின்றன . இந்நூற்றாண்டில் 
எழுந்த இலக்கியங்கள் பலவற்றுள்ளும் இவ்வகை இலக்கியங்கள் 
பல காலத்தை வென்று நிற்கும் சிறப்புடையன என்பது உறுதி . 


வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வரிசை 


தமிழில் அன்று முதல் இன்றுவரை வெளிவந்துள்ள 
வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் தொகுப்பாக இவ்வகர 
வரிசை அமைகிறது . ஆய்வாளர் நேரில் கண்ட நூல்களுடன் 
- பிற , பல அகரவரிசைகளின் துணை கொண்டும் இது உருவாக்கப் 
பட்டுள்ளது . இங்குள்ள சில நூல்கள் வாழ்க்கை வரலாற்றிலக் 
கியத்தின் பாற்படுமா என்ற வினா எழலாம் . நூலாசிரியர் , 
மற்றும் தொகுப்பாசிரியர் கருத்துக்கிணங்க அவையும் இணைக் 
கப்பட்டுள்ளன . எனவே அவை பற்றிய முடிவு அந்நூல்களில் 
ஆய்வு மேற்கொள்வோரின் கருத்துக்கு விடப்பட்டுள்ளது . 

நூல் , நூலாசிரியர் , ஆண்டு , பக்கங்கள் , பதிப்பிக்கப்பட்ட 
இடம் , வெளியீட்டாளர் எனும் நிலையில் செய்திகள் அடுக்கப் 
பட்டு , வாழ்க்கை வரலாறுகள் நூலின் பெயரால் அகரவரிசைப் 
படுத்தப்பட்டுள்ளன . இவற்றுள் ஏதேனும் ஒன்று பற்றிய செய்தி 
அறிய இயலாவிடில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளது . ஒரே 
நூலில் பலர் பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் இடம்பெற்றிருப் 
பினும் , வாழ்க்கை வரலாற்றுத் தலைவரின் இயற்பெயர் , நூற் 
பெயரால் அறிய வியலாவிடினும் ஆங்காங்கே இயன்றவரையில் 
அவை சுட்டப்பட்டுள்ளன . தன் வரலாற்றிலக்கிய வரிசையும் 
இதே அமைப்பினை மேற்கொண்டுள்ளது . மொழிபெயர்ப்பு 
நூல்களில் , மூலநூலின் பெயரும் , ஆசிரியரின் பெயரும் அறிந்த 
வற்றில் இணைக்கப்பட்டுள்ளன . மூலமொழிகள் அகரவரிசைப் 
படுத்தப்பட்டு பின் நூல்கள் அவற்றின் கீழ் வரிசைப்படுத்தப் 
பட்டுள்ளன . 


வாழ்க்கை வரலாற்றிலக்கியங்களின் தோற்றமுதல் 1970 
வரையிலாக எழுந்துள்ளவற்றைக் கால வரிசையில் வாழ்க்கை 
வரலாற்றிலக்கியம் எனும் தமது நூலில் சாலினி இளந்திரையன் 
தொகுத்தளித்திருப்பதால் இந்நூலில் காலவரிசை மேற்கொள்ளப் 
படவில்லை . வாழ்க்கை வரலாற்றிலக்கிய வகைகளின்படிப் 


வரிசை 


175 


பகுத்தளிக்க முனைந்தபோது , பல நூல்களின் இயல்பு குறித்து 
அறிய இயலமாட்டாமையினால் அம்முயற்சியும் கைவிடப் 
பட்டது . ஆசிரியரை முதலாகக் கொண்டு நூற்றொகுப்பை 
அளிப்பதைவிட நூற்பெயரை முதலாகக் கொண்டு அமைத்தல் 
நலம் ; பயன்பாட்டிற்கு எளிது எனக் கருதி இங்கு நூலின் 
பெயரால் அகரவரிசை மேற்கொள்ளப்பட்டது . எனினும் நூலா 
சிரியருக்கும் சிறப்பளித்தல் வேண்டி , நூலாசிரியர் அகரவரிசை 
ஒன்றும் தொடர்ந்து அமைக்கப்பட்டுள்ளது . மற்றும் நூற்றலை 
வர் வரிசையும் உண்டு . 

காலம் முதலான எவ்விதக் கட்டுப்பாடுமின்றித் தொகுக்கப் 
பட்டுள்ளது இவ்வரிசை . ஆய்வாளருக்குக் கிடைத்த எல்லா 
வாய்ப்புகளையும் பயன்கொண்டு முழுமையாகத் தந்துள்ளது 
என்பதைவிட முழுமையாகத் தர முயன்றுள்ளது என்பதே 
பொருந்தும் . விடுபட்டுள்ள நூல்கள் ஆய்வாளரின் கவனத் 
திற்கு வரும்பொழுது இணைத்துக் கொள்ளப்படும் . 
1. அக்பர் ; செல்வக் கேசவராய முதலியார் ; இ.ப. 1931 ;. 144 ; 

சென்னை ; கழகம் . 
2. அகத்திய முனிவர் ; ஜெகவீரபாண்டியன் ; இ . ப் . 1940 ; 6 + 92 ; 

மதுரை ; வரதராஜுலு நாயுடு பிரஸ் . 
3. அகத்தியர் ; ந . சி . கந்தையா பிள்ளை ; மு . ப . மார்ச் 1984 , 

இ . ப . பிப் . 1956 ; 44 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் 

கழகம் . 
4. அகத்தியர் வரலாறு ; அ . சிதம்பரனார் ; மார்ச் 1950 ; 104 ; 

சென்னை ; கழகம் . 
5. அகுஸ்தீன் பெரேரா சுவாமியவர்கள் ; - ; 

மு . ப . 

1911 ; 15 ; 
திருச்சி ; செயின்ட் ஜோசப் இண்டஸ்டிரியல் ஸ்கூல் பிரஸ் . 
6. அச்சுதானந்த சுவாமிகள் வரலாறு ; சோமசுந்தர அடியவர் ; 

மு.ப. 1968 ; - ; சென்னை ; கலாநிதி அச்சுக்கூடம் . 
7. அசோகர் சரித்திரம் ; - ; தி . ப . சூலை 1919 ; 91 ; சென்னை ; 

காக்ஸ்டன் பிரஸ் . 
8. அஞ்சுகச் செல்வன் ; ஏ . கே . வில்வம் ; 1972 : 184 ; - ; 

தென்னகம் வெளியீடு , ( மு . கருணாநிதி ) 
9. அட்மிரல் நெல்சன் வரலாறு ; எஸ் நடராஜன் ; மு . : L., ஆக . 

1965 ; 71 ; சென்னை ; வானதிப்பதிப்பகம் . 
10. அடிமனத்தை ஆராய்ந்த அறிஞர் (சிக்மண்ட் பிராய்டு ), 

மு . இராசமாணிக்கம் ; மு . ப . மார்ச் 1962 ; 138 ; சென்னை ; 
தொல்காப்பியர் நூலகம் : 


: 


176 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் . 
11. அடியார் அறுபத்து நால்வர் ; சோமசுந்தரன் ; இ . ப . 1982 ; - ; 

பொன்முடி பதிப்பகம் ; காரைக்குடி . 
12. அடுக்கு மொழி திரு . பி . ஆவுடையப்பன் செட்டியார் வரலாறு ;. 

- ; - ; - ;-- 
13. அடைக்கலநாதப் பிள்ளை சரித்திரம் ; பி . மேனுவல் ; மு . ப . 

சூன் 1913 ; 18 ; சென்னை ; பூலோக வியாசன் பிரஸ் . 
14. அண்ணல் ஆபிரகாம் ; இரா . இளங்குமரன் ; பிப் . 1965 ; 103 ; 

சென்னை ; கழகம் . 
15. அண்ணல் நபி ; ஸையித் இப்ராஹீம் ; 1957 ; - ; திருச்சி ; 

வளர்மதி பதிப்பகம் . 
16. அண்ணா ஒரு சரித்திரம் ; அரு . சின்னசாமி ; 1978 ; 156 ; 

சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
17. அண்ணாமலை அரசர் ; லெ . ப . கரு . இராமநாதன் செட்டி 

யார் ; சன . 1972 ; 104 ; சென்னை ; முத்தையா நிலையம் . 
18. அண்ணா யார் ? தமிழ்வாணன் ; மு.ப. 1965 ; 91 ; சென்னை ; 

மணிமேகலை பிரசுரம் . 
19. அண்ணா வனப்பியம் என்னும் அண்ணா காவியம் ; செந்தமிழ்ச் 

செல்வன் ; 1968 ; 276 ; சென்னை ; பாரி அச்சகம் . 
20. அண்ணாவின் அந்த நாட்கள் ; ஜே . எஸ் . இராசு : 1977 : 23 : 

திருச்சி : இராணி பதிப்பகம் . 
21. அண்ணாவின் அரசியல் பாதை ; மா . தங்கவேலர் : 1969 : 128 : 

சென்னை : அன்பு நிலையம் . 
22. அண்ணாவின் கடைசி நாட்கள் ; நாகை தருமன் ; 

மு . ப .. 
சூலை ; 1970 ; 376 : சென்னை : தமிழ்ச்சோலை வெளியீடு . 
23. அண்ணாவின் கதை ; நவீனன் : 1970 : 144 : சென்னை : தினமணி 

கதிர் வெளியீடு . 
24. அண்ணாவின் நவமணிகள் ; நாகை தருமன் : 1968 : 
25. அதிசயம் கண்ட அறிஞர் ; சிவசங்கரன் ; மு . ப . 1962 : 109 : 

சென்னை : மெர்க்குரி புத்தகக் கம்பெனி. (உரோனால்டு ராசு , 

வில்லியம் ஹார்வி , ஹம்ப்ரிடேவி ) 
26. அதிபர் இடி அமீன் ; ஜே . எம் . சாலி : மு.ப. ஆக . 1976 : 76 : 

சென்னை : நூர்பதிப்பகம் . 
27. அந்தநாள் அனுபவங்கள் ; கோமதி ஸ்வாமிநாதன் ; மு.ப. 

டிச , 1965 ; 98 ; சென்னை ; ராதா பதிப்பகம் . (கணபதி , 
சேஷாத்திரி , எஸ் . பார்த்தசாரதி ஐயங்கார் ; 

உதியநாதய்யர் , சிவபாதசுந்தரம் , டி . எஸ் . நாராயண 


யானை 


வரிசை 


177 


எஸ் . 


விஜய 


சாமி , சட்டநாதன் , ராமச்சந்திரன் , டி . கே . முத்துசாமி , 

சரஸ்வதிபாய் , ராமய்யர் . ) 
28. அந்த நாளில் ; அருண் ; இ . ப . மார்ச் 1966 ; 342 ; சென்னை ; 

மல்லிகைப்பதிப்பகம் . ( மகாத்மாகாந்தி , சுபாஷ் போஸ் , 
எஸ் . ராதாகிருஷ்ணன் ; நேரு ; ராசேந்திர பிரசாத் , செயப் 
பிரகாசு , சத்தியமூர்த்தி , காமராசு , கோபாலகிருஷ்ண 
கோகலே , ரமணமகரிஷி , அரவிந்தர் , ராஜாஜி , அன்னி 
பெசன்ட் , சிரத்தானந்தர் , வினோபா பாவே , வ.வே.சு .. 
தாகூர் , லெனின் , ஐசன்ஹோவர் , சர்ச்சில் , பாரதியார் , 
சுப்பிரமணியசிவம் , வ . உ . சி . , பி . வரதராஜலு நாயுடு , 

சீனிவாச ஐயங்கார் , டி . பிரகாசம் , 
ராகவாச்சாரியார் , ம . பொ . சி . , பி . வி . ராஜமன்னார் , 
சி . பி . ராமசாமி ஐயர் , தேசிகவிநாயகம்பிள்ளை , 
வ . ரா . , வி . எஸ் . சீனிவாசசாஸ்திரி , டி . எஸ் . எஸ் . ராஜன் , 
டி . டி . கிருஷ்ணமாச்சாரி , டி . வி . சுந்தரம் , முத்துலட்சுமி 
ரெட்டி , சுப்புலட்சுமி , எஸ் . அம்புஜம்மாள் , நாமக்கல் 
வெ . இராமலிங்கம் பிள்ளை , சோமசுந்தர பாரதி 
யார் , கே . சந்தானம் , ஐயாமுத்து , ருக்மணிதேவி , சிவசண் 
முகம் பிள்ளை , ஈ . வே . ரா , ரா . ராமகிருஷ்ண மூர்த்தி , 
உ . வே . சா . , கே . பாஷ்யம் , அன்னதானசிவன் , திரு . வி . 
சம்பந்த முதலியார் , கக்கன் , திருப்புகழ்மணி , ஏ . எஸ் . பி . 
ஐயர் , குமாரசாமி ராஜா , ஜி . டி . நாயுடு , நெல்லையப்பர் , 
பஷீர் அகமத் சையத் , சதானந்தர் , ராமுராமானுஜு , சேனா 
பதி , பக்தவத்சலம் , ஆர் . வெங்கட்ராமன் , எஸ்.ஆர் . வெங்கட் 
ராமன் , அப்துல்மஜீத் , கா . அப்பாத்துரை , அம்மு சுவாமி 
நாதன் , ஏ . எம் . அல்லாபிச்சை , மேஜர் ஜெனரல் அழகப்பன் , 
ஆக்கூர் அனந்தாச்சாரி , சி.பா. ஆதித்தன் , சா . கணேசன் , 
கே . ஆர் . 

கல்யாணராமன் , காஞ்சி மணிமொழியார் , 
ஈ . கிருஷ்ணய்யர் , மேரிகிளப்வாலா ஜாதவ் , ஈ . வி . கே . 
சம்பத் , சந்திர சேகர முதலியார் , சரோஜினி வரதப்பன் , 
வெ . சாமிநாத சர்மா , அ . சிதம்பரநாதன் , ஸி . ஆர் . சீனி 
வாசன் , எஸ் . டி . சுந்தரம் , ச.து. சு . யோகி , டி . செங்கல்வ 
ராயன் , எஸ் . செல்லப்பாண்டியன் , டி . எஸ் . சொக்கலிங்கம் , 
மீ . ப . சோமசுந்தரம் , சௌந்தரா கைலாசம் , திருகூட 
சுந்தரம் , வி . கே . நரசிம்மன் , பாரதிதாசன் , பாலதண்டா 
யுதம் , பிச்சமூர்த்தி , பூவராகவன் , ஜோதிவெங்கடாசலம் , 

முருகதாஸ் , ராமகிருஷ்ண ஐயர் , ஜி . வெங்கடாசலபதி ) 
29. அப்பர் சுவாமிகள் சரித்திரம் ; கா . சுப்பிரமணியபிள்ளை ; 

சூன் 1927 ; 164 ; சென்னை ; கழகம் . 
30. அப்பர் ( திருநாவுக்கரசர் ); நாக சண்முகம் ; 1970 ; 64 : 

சென்னை ; அருள் நிலையம் . 
த.வா. வ -12 . 


178 


தமிழ் வாழ்க்கை வரவாற்றிலக்கியம் 


31. அப்பர் பெருமான் ; தண் . கி . வேங்கடாசலம் ; மு . ப , 1966 ; 

103 ; பெங்களூர் ; தண்டலை இல்லம் . 
32. அப்பர் பெருமான் வாழ்வும் வாக்கும் ; அரு . இலக்குவன் ( பதி ) ; 

1980 ; - ; மேலையூர் ; பூம்புகார்ப்பேரவைக் கல்லூரி . 
33. அப்பாவு கண்டர் ஜீவகால சரிதை ; வி . கே . துரைசாமிபிள்ளை ; 

அக் . 1919 ; 26 ; வேலூர் : வாணி நிகேதன் அச்சுக்கூடம் . 
34. அப்பாசிகள்-முதற்பகுதி ; ஸையத் இப்ராஹீம் , அக் . 1963 ; 

142 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . ( ஸப்பாஹ் , மன்ஸுர் , 
முஹமத் மஹ்தீ , ஹாதீ , ஹாரூனூர் ரஷீத் , முஹமத் அமீன் , 

மாமூன் , முஃதஸிம் , வாஸிக் ) 
35. அப்பாசிகள் - இரண்டாம் பகுதி ; ஸையத் இப்ராஹீம் ; ஆக . 

1964 ; 276 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . ( முதவக்கில் , முன் 
தஸிர் , முஸ்த ஈன் , முஃதஸ் , முஹ்த்ததீ , முஃத்தமித் , 
முஃத்தஸித் முக்த்தபீ , முக்ததிர் , காஹிர் . ராஸி , முத்தகீ , 
முஸ்தக்பீ . மூதில் , தாயிஃ , காதிர் , காயிம் , முக்ததீ , முஸ்தஸ் 
ஹிர் , முஸ்தர்ஷித் , ராஷித் , முக்தபீ , முஸ்தன்ஜித் , முஸ்தஸி , 

நாஸிர் , ஜாஹிர் , முஸ்தன்ஸிர் , முஸ்தஃஸிம் . ) 
36. அபூபக்கர் ; ஸையத் இப்ராஹீம் ; மு . ப . 1955 , இ.ப. 1959 ; 

143 ; திருச்சி , வளர்மதி பதிப்பகம் . 
37. அம்பேத்கார் வாழ்க ; குத்தூசி குருசாமி ; 1984 ; - ; சென்னை ; 

குத்தூசி குருசாமி பதிப்பகம் . 
38. அம்மா ( அன்னை சாரதாமணி தேவியின் வாழ்க்கைக் காவியம் ) 

ரா . கணபதி ; மு . பு . 1972 , 16 + 652 ; சென்னை ; கலைமகள் 
காரியாலயம் . 


39. அமரகவி தாகூர் ; சுத்தானந்த பாரதியார் ; மு . ப . மார்ச் 

1963 ; 156 ; சென்னை ; பாரதி பதிப்பகம் . 
40. அமரர் கி . அருணாசல முதலியார் அவர்களின் நினைவு மலர் 

வெளியீட்டு விழா ; சியாமளா அருணாசலம் ; 1984 ; - ;சீர்காழி ; 

வெள்ளை மாளிகை . 
41. அமரர் சத்தியமூர்த்தி ( வாழ்க்கைக் குறிப்புகள் ) ; டி . பார்த்த 

சாரதி ; - ; 44 ; சென்னை ; இண்டர் நேஷனல் பப்ளிஷிங் 

கம்பெனி . 
42. அமரர் நேரு ; கல்வி கோபாலகிருஷ்ணன் ; மு . ப . 1964 ; 63 ; 

சென்னை ; என்சி பிஎச் . 
43. அமரன் கதை ; தங்கம்மாள் பாரதி ; மு.ப. நவ . 1946 , 1960 , 

50 ; திருச்சி ; புதுப்புனல் பதிப்பகம் . ( பாரதி ) 
44. அமிர்தநாத சுவாமியார் சரித்திரம் ; நரசிம்மா ! நாயுடு ; 1894 : 

32 ; திருச்சி ; சூசையப்பர் மடத்து அச்சுக்கூட 


வரிசை 


179 


45. அமெரிக்க ஐனதிபதி ஐசன்ஹோவர் ; அப்துற்றஹீம் ; மு.ப. 

சன . 1954 ; 3 + 228 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் . 
45. அமைச்சர் ஆதித்தனார் வாழ்க்கை வரலாறு ; குரும்பூர் குப்பு 

சாமி ; ஏப் . 1969 ; 128 ; சென்னை ; ராணிபதிப்பகம் . 
47. அமைதியின் அாணல் ; பிரான்சிஸ் முராயிஸ் ; 1969 ; - ; 

சென்னை ; 
43. அய்யாப்பிள்ளையின் மெய்யான சரிதம் ; சாமிதாஸ் பிள்ளை ; 

1891 ; - ; 
49. அர்ச் . பிலோமினா: சரித்திரம் ; - ; மு.ப. ஆக . 1912 ; 2 + 96 ;; 

திருச்சி ; எஸ் . ஜே . ஐ . ஸ்கூல் பிரஸ் . 
50. அர்ச் . பிலோமினா பத்திப் பொக்கிஷம் ; -- ; மு.ப. ஆக . 1912 ; 

40 ; திருச்சி ; எஸ் . ஜே . ஐ . ஸ்கூல் பிரஸ் . 
51. அர்ச் . லோயேலா இஞ்ஞாசியார் சரித்திரம் ; - ; 1906 ; 535 ; 

திருச்சி ; ஜெயின்ட் ஜோசப் காலேஜ் பிரஸ் . 
52. அர்ச் . ஸதனிஸ்லாஸ் கோஸ்கா சரித்திரம் ; ஜி . கோமேஸ் ; 

1909 ; 247 ; திருச்சி ; எஸ் . ஜே . காலேஜ் பிரஸ் . 
53. அர்ச் . ஜெர்மானம்மாளுடைய சரித்திரம் ; - ; மு . ப . 1915 ; 28 ; 

திருச்சி ; எஸ் . ஜே . காலேஜ் பிரஸ் . 
54. அரசஞ்சண்முகனார் ; ச . சாம்பசிவன் ; 

நவ . 

1961 ; 176 ; 
சென்னை ; கழகம் . 
55. அரசியல் ஞானி அரங்கசாமி ஐயங்கார் ; ஆர் . கிருஷ்ணமாச்சாரி 

யார் , சென்னை , அல்லயன்ஸ் கம்பெனி . 
56. அரசியல் தலைவர் ஐவர் ; அ . க . நவநீத கிருஷ்ணன் + அரசு , 

பிப் . 1957 : 88 + 90 + 80 + 33 : சென்னை : கழகம் . ( இராசேந் 
திரப் பிரசாத் , வல்லபாய் படேல் , திலகர் , கோகலே , சுபாஷ் 

சந்திரபோஸ் ) 
57. அரசியல் தலைவர்கள் ; என் . கே . வேலன் : 1975 : 64 : சென்னை : 

கழகம் . ( சவகர்லால் நேரு , இராசேந்திரப்பிரசாத் , இராதா 
கிருஷ்ணன் , சாகிர் உசேன் , லால்பகதூர் சாத்திரி , வல்லபாய் 

படேல் ) 
58. அரசியல் மாவீரர் ஜான் . எப் . கென்னடி ; இரா . பொன்னரசு : 

மு.ப. ஆக . 1964 , இ . ப . நவ . 1967 : 155 : பாளையங் 

கோட்டை : இளங்கோ இல்லம் . 
59. அரசியல் மேதை அண்ணா ; பி . சி . கணேசன் : 1972 : 135 : 

சென்னை : மாதவி பதிப்பகம் . 
60. அரசியல் மேதை காமராஜ் ; எம் . எஸ் . சரசுவதி : 1966 : - : 

சேலம் : 


180 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


கோதண்டராமன் : 1964 : -- 
61. அரவிந்தர் வரலாறு ; 

சென்னை : - . 
62. அரியக்குடி ராமானுஜதாசர் சரிதை : சா . கி . அரங்கநாதச் 

செட்டியார் : 1910 : - : மதுரை : விவேகபாநு பிரஸ் . 
63. அரியக்குடி ( வரலாறு ) : எல்லார்வி : மு . ப . செப். 1956 : 2 + 234 

சென்னை : அமுதநிலையம் ( ராமானுஜ ஐயங்கார் ) 
64. அரிஜன ஐயங்கார் : கூ . சம்பந்தம் : 1983 : - : சென்னை ? 

கணேசர் பதிப்பகம் . 
65. அருஞ்செயலிருவர் ; தி . நீலாம்பிகையம்மையார் : 1936 : 45 : 

சென்னை : ஆசிரியர் . (சிறுத்தொண்டர் , திருநீலகண்டர் ) 
66. அருட்சுடர் வள்ளலார் ( வரலாறும் அருட்பா விளக்கமும் உபதேசங் 

களும் அடங்கியது ) : சுத்தானந்த பாரதியார் : இ . ப . 19601 

8 + 189 : இராமசந்திரபுரம் : அன்பு நிலையம் , 
67. அருட்பெருஞ்சோதியார் அருண் மகிமை : - : 1909 : 13 : 

கலாடஸ்டன் அச்சுக்கூடம் . 
68. அருணகிரிநாத அடிகளார் வரலாறு ( ஆராய்ச்சி ) : பி . மா . 

சோமசுந்தரனார் : 1978 : 60 : இராணிப்பேட்டை : பாம்ப 

னடிகளார் நூலகம் . 
69. அருணகிரிநாதர் சரித்திர சங்கிரகம் : 

இராஜு 
முதலியார் - சை . தி . நடேச முதலியார் : மு.ப. சூலை 19201 

31 : சென்னை : கலாரத்னாகரம் அச்சுக்கூடம் . 
70. அருணகிரிநாத சுவாமிகள் சரித்திரச் சுருக்கம் : பாம்பன் , 

குமரகுருதாச சுவாமிகள் : மு.ப. சூன் . 1919 : 31 : செசன்னை 

பிரிட்டிஷ் இந்தியா அச்சுக்கூடம் . 
71. அருணகிரிநாத சுவாமிகள் புராணம் : தண்டபாணி சுவாமிகள் 

1871 : - : திருநெல்வேலி: முத்தமிழாகர அச்சுக்கூடம் . 

( செய்யுள் ) 
72. அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் : சேக்கிழார் தாசன் + ஆர் . 

இராமசேஷன் + ஆர் . கிருஷ்ணன் 
73. அருணகிரிநாதர் அற்புத சரிதம் : பி . மணமங்களர் : மு . ப . 

1905 , இ.ப. 1928 : 51 : சென்னை : மாணிக்கவேல் 

முதலியார் . 
74. அருணகிரிநாதர் வரலாறும் நூலாராய்ச்சியும் : வ . சு . செங்கல் 

வராயப் பிள்ளை : டிச . 1947 : 18+ 302 : சென்னை : ஆசிரியர் . 
75. அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறு : பி . ஸ்ரீ . ; மு . ப . ஆக. 

1964 : 180 : சென்னை : அல்லயன்ஸ் . 
76. அருணாசலக் கவிராயர் சரித்திரம் : - : 1916 : 32 : சென்னை : 

மினர்வா பிரஸ் . 


தி . மு . 


வரிசை 


181 


. 


77. அருந்தமிழ் அடிகளார் செந்துரை முத்து : மு.ப. செப் . 1962 

இ . ப . சூன் . 1979 : 144 : சென்னை : வள்ளுவர் பண்ணை 
( கவுந்தி அடிகள் , இளங்கோ அடிகள் , 

அறவண அடிகள் , 
இராமலிங்க அடிகள் , மறைமலை அடிகள் , விபுலானந்த 

அடிகள் ) 
78. அருந்தமிழ் வளர்த்த ஐம்பெரும் புலவர்கள் ; எம் . ஏ . தேவ 
ராசன் ; மு . ப . நவ . 

1954 , மறு . ப . 

சூன் . 1955 ; 104 ; 
சென்னை ; விசாலாட்சி பதிப்பகம் . ( கதிரேசன் செட்டியார் , 
திரு . வி . கலியாண சுந்தரனார் , மறைமலையடிகள் , 

உ . வே . சாமிநாதையர் , மீனாட்சி சுந்தரம் பிள்ளை . ) 
79. அருள் பெற்ற கவிஞர்கள் ; ஆர் . வி . ; மு . ப . சன . 1966 ; 

4 + 110 ; சென்னை ; கலைமகள் காரியாலயம் , 
80. அருள் மங்கை எழுவர் ; சி . சுவாமிநாதன் + முகவை . 

இராசகோபால் ; மு . ப . டி.ச. 1968 ; 85 ; சென்னை ; அமுத 
நிலையம் . ( ஆதிமந்தி , வாசுகியார் , மங்கையர்க்கரசியார் , 
திலகவதியார் , காரைக்காலம்மையார் , ஆதிரை , மண் 

டோதிரி. ) 
81. அருளரசு ( புத்தர் ); இராம . சிதம்பரம் ; 1969 ; 64 ; சென்னை ; 

அம்பாள் பதிப்பகம் . 
82. அருளானந்தர் சரித்திரம் ; இஞ்ஞாசியார் சுவாமிகள் ; இ . ப . 

1906 , மூ . ப . நவ . 1912 ; 258 ; திருச்சி ; எஸ் . ஜே . ஐ.ஸ்கூல் 

பிரஸ் . 
83. அல்போன்ஸ் ஜோசப்ஹாஸ் சுவாமி அவர்களின் சரித்திர சங்க்ஷே 

பம் ; எம் . பி . மஸ்கரன் ஹாஸ் ; மு . ப . டிச . 1912 ; 30 ; தூத் 

துக்குடி ; எஸ் . ஜே . ஐ . ஸ்கூல் பிரஸ் . 
84. அல்லாமா இக்பால் ; ஆர் . பி . எம் . கனி ; 1946 ; 
85. அவ்வை தி . க . சாஎமூகம் அவர்களின் வாழ்க்கைக் குறிப்புகள் ; 

-- ; 1972 ; 7 ; 
86. அவ்வை பார் ; அனவரத் விநாயகம் பிள்ளை ; 1919 ; 146 ; 

சென்னை ; ஸி . குமாரசாமி நாயுடு சன்ஸ் . 
87. அவதானக் கலைஞர் ; சி . குமரேசப்பிள்ளை ; மு.ப. நவ . 1968 ; 

6 + 110 ; சென்னை ; கலைமகள் காரியாலயம் . ( கா . 

செய்குத்தம்பிப் பாவலர் . ) 
88. அவள் பிரிவு ; வெ . சாமிநாத சர்மா ; 1957 ; - ; புதுக் 

கோட்டை ; - . ( கடிதம் ) 
9. அழகப்பரின் அதிசய சாதனைகள் ; பகீரதன் ; மு.ப. ஏப் . 1957 ; 

80 ; சென்னை ; கலைஞன் பதிப்பகம் . 
90. அழகரடிகளார் வாழ்க்கை வரலாறு : ஆறுமுகம் ; 1963 ; - ;-- 


182 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
91. அழுது அடியடைந்த அன்பர் -- ஓர் ஆராய்ச்சி நூல் ; அ . மு . 

சரவண முதலியார் ; மு.ப. 1956 ; 145 + 4 ; அரியலூர் ; மணி 

வாசக மன்றம் ( மாணிக்க வாசகர் ) 
92. அற்புதப் பெண்மணி ; சுத்தானந்த பாரதியார் ; 1954 ; - ; 

புதுக்கோட்டை ; - , ( ஹெலன் கெல்லர் ) 
93. அறநெறி அருளிய ஆன்றோர் ; கல்வி கோபாலகிருஷ்ணன் ; 

மு . ப . சூன் . 1970 ; - ; சென்னை ; கல்வி நிலையம் . ( மகா 
வீரர் , கௌதமபுத்தர் , சங்கரர் , இராமானுஜர் , ஜயதேவர் , 
மத்துவாச் சாரியார் , ஞானதேவர் , நாமதேவர் , இராமா 
னந்தர் , கபீர்தாஸ் , போதனர் , நரசிம்மமேதா , குரு 
நானக் , புரந்தரதாசர் , கிருஷ்ண சைதன்யர் , துளசிதாசர் , 
ஏகநாதர் , தாதுதயாள் , சமர்த்த இராமதாசர் , வேமனா , 

இராமதாசர் ) 
94. அறநெறி பாடிய வீரகாவியம் ( டாக்டர் மார்ட்டின் லூதர்கிங் ) ; 

திலகவதிபால் ; மு . ப . 1969 ; 156 ; சென்னை ; சி . எல் . எஸ் . 
95. அறப்போர் ஆற்றிய ஆன்றோர்கள் ; புலியூர்கேசிகன் ; மு.ப 

நவ . 1960 : 7 + 136 : சென்னை : அருணா பப்ளிகேஷன்ஸ் 
( வெள்ளைக்குடி நாகனார் : பிசிராந்தையார் , கோவூர் 

கிழார் , பெருஞ்சித்திரனார் , அகுதை , திதியன் ) 
96. அறம் உரைத்த அரசர் ; கா . கோவிந்தன் : 1955 : - : 

சென்னை : - . 
97. அறம் வளர்த்த அடியார்கள் ; சிவ . கன்னியப்பன் ; மு.ப.சூன் 

1982 ; 112 ; சென்னை ; தமிழரசி பதிப்பகம் . ( சம்பந்தர் , 
அப்பர் , சுந்தரர் , மாணிக்க வாசகர் , 

தாயுமானவர் , 
பட்டினத்தார் , குமரகுருபரர் , அருணகிரிநாதர் , - இராம 

லிங்கர் . ) 
98. அறவிளக்கு அரசர் முத்தையா ; ஆறு . அழகப்பன் ; 1983 ; - ; 

சென்னை ; வான தி . 
99. அறிஞர் அண்ணா ; பிரபா பங்காரு ; 1970 ; 42 ; மதுரை : 

எழில் மன்றம் . 
100. அறிஞர் அண்ணா ; மா . ர . தமிழ்ச்செல்வன் ; 1967 ; - ; 

சென்னை ; 
101. அறிஞர் அண்ணா ; கே . என் . இராமச்சந்திரன் ; 1970 ; 103 ; 

சென்னை ; பாரி நிலையம் ; 
102. அறிஞர் அண்ணா ( வாழ்க்கை வரலாறு ) ; பாவலர் குயில் : 

மு : ப . சூன் .. 1967 ; 136 ; மீனாட்சிபுரம் ; தமிழ்ச் செல்வி 
நிலையம் . 


வரிசை 


183 


103. அறிஞர் அண்ணாதுரை ; நாகஷண்முகம் ; மு . ப . ஆக . 
1967 ; மூ . ப . பிப் . 1970 ; 80 ; சென்னை ; 

வானதி 
பதிப்பகம் . 
104. அறிஞர் அண்ணாதுரை ; ந . பழனியப்பன் : 1969 : 63 : 

சென்னை : வள்ளுவர் பண்ணை . 
105 . அறிஞர் அண்ணாதுரை ( தொகுப்பு ) : - : 1952 : 80 : சென்னை : 

சாந்தி நூலகம் . 
106. அறிஞர் அண்ணா நாடறிந்த நல்லாசிரியர் : அ . சவரிமுத்து 

1975 : 31 : திருநெல்வேலி : கதிரவன் பதிப்பகம் . 
107. அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் சுவையான சம்பவங்கள் : 

வெற்றிவீரன் : 1969 : 192 : சென்னை : பொது மேடைப் 

பதிப்பகம் . 
108. அறிஞர் அண்ணாவின் பெருவாழ்வு : அ . மறைமலையான் , 

மு . ப . செப் 1967 , நா . ப . செப் . 1973 ; 398 ; சென்னை ; 

வானதி பதிப்பகம் . 
109. அறிஞர் ஆர் . கே . எஸ் .; பி . எஸ் . செட்டியார் ; மு . ப . நவ . 

1953 , இ . ப . சூன் . 1954 ; 112 ; சென்னை ; காமன் வெல்த் 

பப்ளிஷிங் கம்பெனி . ( ஆர் . கே . சண்முகம் செட்டியார் . ) 
110. அறிஞர் ஐன்ஸ்டீன் ; - ; மு . ப . 1972 ; 116 ; சென்னை ; 

தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் . 
111. அறிஞர் தந்த ஆக்கம் ; மா . இராமநாதன் ; மு.ப. 1961 
1965 ; 108 ; சென்னை ; 

சி . எல் . எஸ் . ( ஜேம்ஸ்குக், 
கோபால கிருஷ்ண கோகலே , ஸ . சுந்தரம் பிள்ளை , 

வித்தியாசாகரர் , எம் . விச்வேச்வரய்யா . ) 
112. அறிஞர் நால்வர் : பொ . திருகூட சுந்தரம் ; 1951 : - : 

சென்னை : 
113 . அறிஞர் பெர்னாட்ஷா : மு . வரதராசன் : நா . ப . சன . 1955 : 

123 : சென்னை : பாரி நிலையம் . 
114 . அறிஞர் பெருமக்கள் : மே . பெ . அரங்கசாமிப் பிள்ளை: 

1952 : - : - : - . 
115. அறிஞர் போற்றும் காமராஜ் : ( தொகு ) : 1966 : - : சென்னை : - : 
116. அறிஞர் மார்க்ஸ் : அரு . ராமநாதன் : 1946 : - : சென்னை : - . 
117. அறிஞர் வ . ரா . வின் வழி : நீ . சிவராமன் : 1964 : - : - : - . 
118. அறிஞரும் தொண்டரும் ; இராமநாதன் : 1958 : 

சென்னை : 
அறிவியல் அறிஞர் வரிசை ; ( பழனியப்பா பிரதர்ஸ் ) 

சென்னை . 
119 . அலெக்ஸாண்டர் பிளெமிங் : சந்தான லக்ஷ்மி : மு.ப. 1973 : 53 : 


ம . 


184 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


120. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் : தி . சு . கலியபெருமாள் : மு . ப . 

1969 , இ . LI . 1971 ; 54 . 
121. ஐசக் நியூட்டன் : லீலாதிரவியம் : மு.ப. 1970 : இ.ப. 1975 : 63 . 
122 . சர் . சி . வி . ராமன் : தி . சு . கலியபெருமாள் : மு . ப . நவ . 

1974 : 46 . 
123 . சார்லஸ் டார்வின் : சந்தான லக்ஷ்மி : மு.ப. நவ . 1977 : 64 . 
124. தாமஸ் ஆல்வா எடிசன் : தி . சு . கலிய பெருமாள் மு.ப. 1969 , 

மூ . ப . 1976 : 53 . 
125. நிக்கோலா டெஸ்லா : தி . சு . கலிய பெருமாள் : மு . ப . 

1971 : 64 . 
126. பெஞ்சமின் பிராங்கலின் : தி . சு . கலிய பெருமாள் : மு.ப. 

1969 : 50 . 
127 . மேரிகியூரி : தி . சு . கலிய பெருமாள் : மு.ப. 1969 : இ 

1972 : 45 . 
128 . ரூதர் போர்டு : சந்தான லக்ஷ்மி : மு.ப. 1971 : 53 . 
129 . ரைட் சகோதரர்கள் : சந்தான லக்ஷ்மி : மு . ப . நவ . 1971 : 49 . 
130. லூயி பாஸ்டியர் : தி . சு . கலிய பெருமாள் : மு.ப. 1969 : 47 . 
131. ஜகதீச சந்திர போஸ் : சந்தான லக்ஷ்மி : மு.ப. 

நவ . 1971 , 
இ.ப. 1977 : 46 . 


132. ஜேம்ஸ் வாட் : சந்தான லக்ஷ்மி : மு.ப. 1971 : இ.ப. 1977 : 59 . 
133. அறிவியல் அறிஞர் மூவர் ( வரலாற்று நாடகங்கள் ) : பொன் 

முனியப்பன் : மு . ப . சன . 1979 : 83 : சென்னை : கழகம் . 

( ஆர்க்கி மீடிசு : கலீலியோ : வில்லியம் ஆர்வி ) 
134. அறிவியல் முனைவர் ஐன்ஸ்டீன் : கா . அப்பாதுரை : செப் . 

1955 : 129. சென்னை : கழகம் . 
135. அறிவியல் மேதை என் . எம் . ராய் : சாம்பசிவம் : 1962 : - : 

நாகப்பட்டினம் : 
136. அறிவியல் மேதைகள் நால்வர் : என் . கே . வேலன் : 1975 : 

55 : சென்னை ; கழகம் ; ( சி . வி . இராமன் . ஜகதீச சந்திர 

போஸ் : பி . சி . ராய் , விசுவேசுவரய்யா . ) 
137. அறிவியலறிஞர் : வேணுகோபாலப் பிள்ளை : 1961 : - : 

சென்னை : - . 
138. அறிவின் சிகரம் ( அம்பேத்கார் வரலாறு ) ; சு . ஜெகதீசன் : 

மு.ப. 1969 : மூ . ப . 1970 : 112 : சென்னை : திலக்பப்ளி 
கேஷன்ஸ் . 


வரிசை 


185 


139. அறிவுப் புனல் அண்ணா ( ஓர் வரலாற்று ஓவியம் ) : ப . இள 

வழகன் : மு . ப . சன . 1980 , 96 : பெங்களூர் : செல்வராசன் 

பதிப்பகம் . 
140. அறிவுலக மேதை அண்ணா : சேரன் : 1969 : 196 : - : கார்த்தி 

கேயன் பப்ளிகேசன்ஸ் . 
141. அறிவுலகின் மேதை பெர்னார்டு ஷா : கா . அப்பாதுரை : 

ஏப் . 1951 : 208 : சென்னை : கழகம் . 
142. அறிவலகின் குருதேவர் : மா . ரா . இளங்குமரன் : மு . ப . 

சன . 1981 : 240 : சென்னை : சேகர் பதிப்பகம் , ( தெ . பொ . 

மீனாட்சி சுந்தரம் . ) 
143 . அறு பெரும் விஞ்ஞானிகள் : பி . எல் . ராஜேந்திரன் : மு . ப . 

அக் . 1977 : 77 : சென்னை : இலக்குமி நிலையம் . ( லூயிபாஸ் 
டியர் , ஐசக் நியூட்டன் , ரைட் சகோதரர்கள் , பிரபுலச் 

சந்திரராய் , சீனிவாச ராமானுசம் , கலீலியோ . ) 
144 . அறுமுகன் அடியவர் வரலாறு : தி . செ . முருகதாச அடிகள் , 

மு . ப . அக் . 1975 : 72 : சென்னை : கழகம் . ( அருணகிரி 
நாதா , திருப்போரூர் சிதம்பர அடிகள் , வண்ணச்சரபம் 
தண்டபாணி சுவாமிகள் , பாம்பன் குமரகுருதாச அடிகள் 

மறைத்திரு ஞானியாரடிகள் . ) 
145. அன்பின் அருஞ்செயல் : சிவ . 

சிவ . கன்னியப்பன் : 1981- : 
சென்னை : குவை பப்ளிகேஷன்ஸ் . 
146. அன்புப் பணிக்கு ஓர் அன்னை தெரேசா : கே . பி . நீலமணி : 

மு . ப . நவ . 1979 : 139 : சென்னை : காயத்திரி பப்ளி 

கேஷன்ஸ் . 
147. அன்னாள் சத்தியநாதன் அம்மாளின் ஜீவிய விருத்தாந்தம் : 

கிருட்டிண மாச்சாரியார் : 1892 : - : - : - . 
148 . 

அன்னி பெசன்ட் அம்மையார் : மு . ப . 1917 : 93 : சென்னை : 

சச்சிதானந்தம் பிரஸ் . 
149. அன்னி பெசண்டு வரலாறு ; கிருட்டிணமாச்சாரியார் ; 


150. அன்னிபெஸண்ட் : சு . லலிதாம்பாள் : மு . ப . செப் . 1967 

இ . ப . டிச . 1969 : 108 : சென்னை : வானதி , 
151 . அன்னி பெசன்ட் அம்மை : எஸ் . ஆர் . வேங்கடராமன் : 

1947 : 72 : சென்னை : அல்லயன்ஸ் . 
152. அன்னை கஸ்தூரி : எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் : 1944 : 

102 : சென்னை : அல்லயன்ஸ் . 
153. அன்னை கஸ்தூரி பா : ஆர் . எஸ் . ருக்மிணி : 1944 : 99 : 

சென்னை : தினமணி காரியாலயம் . 


186 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


154. அன்னை சாரதாதேவி வரலாறு : அ . லெ . நடராஜன் : மு.ப. 

பிப் . 1980 : 440 : வேதாரண்யம் : கஸ்தூரிபா காந்தி 

கன்யா குருகுலம் . 
155. அன்னை தெரசா ; பழநி அரங்கசாமி : 1982 : - : சென்னை : 

பெர்ல் வெளியீடு . 
அன்னை தெரசா : ஹேமா சௌந்தரராஜன் : 1984 : - ; 

சென்னை : பூரம் பப்ளிகேஷன்ஸ் . 
157. அஸ் ஹாபுஸ் ஸுஃப் ஃபா ; ஸையித் இப்ராஹீம் : மு . 

1967 : 4 + 28 : திருச்சி : வளர்மதி . 
158. அஜ்மீர் காஜா : ஸையித் இப்ராஹீம் - : 30 : திருச்சி : 

வளர்மதி பதிப்பகம் . 
159. ஆக்பர் சக்கரவர்த்தி : ச . திருச்சிற்றம்பலம் பிள்ளை : 1900 : 

176 : சென்னை : வெ . நா . ஜுபிலி அச்சுக்கூடம் . 
160. ஆங்கில சிரோமணிகள் : கே . பி . சண்முகம் பிள்ளை : - : 

174 : - : - : ( வில்லியம் காக்ஸ்டன் , சைமண்டி மாண்ட் 
போர்ட் , ஆல்பர்ட் , எட்வர்டு , ஜாண் மில்டன் , அயிசாக் 
நியூடன் , வில்லியம் பிட் , ராபர்ட்ஸ் கிளைவ் , ஹாரால்ட் , 
ஜெப்பிரேசாசர் , வால்டர்ரேலே , பிலிப்புசிட்னி , ஹொரே 

ஷயோநெல்சன் ) 
161 . ஆங்கிலப் புலவர் வரலாறு ( முதற்புத்தகம் ) : கா . அப்பாத் 
துரை பிள்ளை : மு . ப . ஏப் . 1945 , இ . ப . 

சூலை . 1949 : 
123 : சென்னை : கழகம் . 
162. ஆச்சார்ய நரேந்திரதேவா : ஜி . ஏ . வடிவேலு : 1984 : -- : - ; 

சமுதாயம் பிரசுராலயம் . 
163. ஆச்சார்ய வினோபா பாவே : T. D. திருமலை : மு . ப . மே . 

1963 : 6 + 81 : சென்னை : உமாதேவன் கம்பெனி . 
164. ஆசார்ய வினோபா பாவே : சம்பந்தன் : மு . ப . சூலை 1967 : 

இ . ப . டிச . 1969 : 103 : சென்னை : வானதி . 
165. ஆசிரியர் சொக்கலிங்கம் : ஒரு மாணவர் : 1943 : 28 : சென்னை ; 

சிலம்பு வெளியீடு . 
166. ஆட்சி மொழிக் காவலர் கீ . இராமலிங்கனார் வாழ்க்கை வர 

லாறு ; வீ . சந்திரன் ; மு . ப . பிப் . 1981 ; 134 ; சென்னை : 

சொர்ணகுரு பதிப்பகம் . 
167. ஆடொல்ப் ஹிட்லர் அல்லது திறமையின் வெற்றி ; ஹ . பைதான் 

சாஸ்திரியார் ; 1936 ; 4+ 114 ; சென்னை : தேசிய வித்தியா 

சங்கம் , 
168. ஆண்டாள் : பி . ஸ்ரீ . 1944 : - : - : 


வரிசை 


187 


169. ஆத்தும ராமச் சரித்திரம் : இராமாநந்த அடிகள் : - : - : - . 
170. ஆதிசங்கரர் வரலாறு : ஏ . ஆர் . ரங்கநாதன் : 1966 : - ; 

சென்னை : - . 
171. ஆதிசங்கரர் விஜயம் : துர்க்காதாஸ் எஸ் . கே . சுவாமி : 

மு.ப. ஏப் . 1966; 8 + 192 ; சென்னை ; இன்ப நிலையம் . 
172. ஆதிபகவனும் ஆச்சாரிய வினோபாஜியும் ; டி . எஸ் . ஸ்ரீபால் ; 

1952 : 10 + 38 : சென்னை : அறநூற்பதிப்பகம் . 
173. ஆப்ரகாம் லிங்கன் ; ஆர் . கிருஷ்ண மூர்த்தி ; 1956 ; -- 

சென்னை : - . 
174. ஆப்ரகாம் லிங்கன் ; அ . லெ . நடராஜன் ; மு . ப . மார்ச் : 

1984 ; 12+ 296 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
175. ஆப்ரஹாம் லிங்கன் ; அப்துற்றஹீம் ; 1955 ; - ; சென்னை ; 
176. ஆர் , சத்தியநாத ஐயர் வாழ்க்கை ; ஜே . வி . டேவிட் ஐயர் ; 

மு . ப . 1893 ; 60 ; தரங்கம்பாடி ; இ . எல் . மிஷன் அச்சுக் 

கூடம் . 
177. ஆல்பிரட் நோபல் ; அ . சிங்காரவேலு; மு . ப . மார்ச் 1962 ; 

148 ; நாகப்பட்டினம் ; இமயப் பதிப்பகம் . 
178 . ஆல்பெர்ட் சுவைட்சர் ; மா . சண்முககப்பிரமணியம் ; மு . 

ப . அக் . 1962 , மூ . ப . மே . 1966 ; 6 + 128 ; சென்னை ; 

கழகம் . 
179. ஆழ்வார்கள் சரித்திரம் ; வை . மு . சடகோப ராமானுஜா 
சாரியார் ; மு . 

ப . 1898 ; 76 ; சென்னை ; மிமோரியல் 
அச்சுக்கூடம் . 
180. ஆழ்வார்கள் வரலாறு ( முதற்புத்தகம் ) ; கா . ர . கோவிந்த 

ராச முதலியார் ; மு . ப . மே 1949 , மூ . ப . சூலை . 1967 ; 148 ; 
சென்னை ; கழகம் ( பொய்கையார் , பூதத்தார் , பேயார் , 

திருமங்கை மன்னர் , குலசேகரர் , ஆண்டாள் ) . 
181. ஆழ்வார்கள் வரலாறு ( இரண்டாம் புத்தகம் ) கா . ர . கோவிந்த 

ராச முதலியார் ; மு . ப . மே . 1949 , மூ . ப . சூலை 1967 ; 

148 ; சென்னை ; கழகம் . 
182. ஆழ்வார்கள் வரலாறு ; மாருதி தாசன் ; 1983 ; - ; சென்னை ; 

நர்மதா பதிப்பகம் . ( பொய்கையாழ்வார் , பூதத்தாழ் 
வார் , திருமழிசையாழ்வார் , நம்மாழ்வார் , மதுரகவியாழ் 
வார் , குலசேகராழ்வார் , பெரியாழ்வார் , ஆண்டாள் , 
தொண்டரடிப் பொடியாழ்வார் , திருப்பாணாழ்வார் , 
திருமங்கையாழ்வார் . ) 


188 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


183. ஆழ்வார்கள் வழிக் குரவர் வரலாறு ; கா . ர . கோவிந்த ராச 

முதலியார் ; ஆக . 1950 ; 154 ; சென்னை ; கழகம் . 
184. ஆழ்வார்கள் வழிக்குரவர் வரலாறு -2 ; கா . ர . கோவிந்த 

ராச முதலியார் ; மு . ப . ஏப் . 1975 ; சென்னை ; கழகம் ; 
( பெரிய நம்பிகள் ; திருக்கச்சி நம்பிகள் , மாறனேர் நம்பி 
கள் , பிள்ளை உறங்கா வில்லிதாசர் , அகளங்க நாட்டு ஆழ் 
வார் , கூரத்து ஆண்டாள் அம்மையார் , பெரிய திருமலை 

நம்பிகள் , வேதாந்த தேசிகர் . ) 
185. ஆழ்வார் சரித்திரம் ; பூ . ஆ . பாஷ்யம் ; இ . ப . 1923 ; - ; 

சென்னை ; ரா . லோகநாதம் பிள்ளை . ( பொய்கையாழ் 
வார் , பூதத்தாழ்வார் , பேயாழ்வார் , திருமழிசைப்பிரான் , 
குலசேகரர் , பெரியாழ்வார் , ஆண்டாள் , தொண்டரடிப் 
பொடியாழ்வார் , திருப்பாணாழ்வார் , திருமங்கையாழ் 

வார் , நம்மாழ்வார் , மதுர கவியாழ்வார் . ) 
186 . ஆறுமுக நாவலர் சரித்திரம் ; த . கைலாச பிள்ளை ; மு.ப. 
1918 ; 2 + 134 ; சென்னை ; வித்தியானுபாலன 

யந்திர 


சாலை . 


187 . 


ஆறுமுக நாவலர் சரித்திரம் ; அருணாசலக் 


கவிராயர் ; 


188 . 


சரித்திரம் ; கனகரத்தின 


உபாத்தி 


ஆறுமுக 

நாவலர் 
யாயர் ; - ; - ; - . 
ஆறுமுக 

நாவலர் 


189 . 


சரித்திரம் ; 


சி . செல்லையாபிள்ளை ; 


190 . ஆஜாத் ; 

சரஸ்வதி ராம்நாத் ; 1968 ; 44 ; சென்னை ; 
தமிழ்ப் புத்தகாலயம் , 
191 இக்பால் யார் ; ஜேயெம் ; சன . 1957 ; 229 ; சென்னை ; அன்பு 

நிலையம் . 
192 . இசைமணிகள் ; எல்லார்வி : 

மு . ப . டிச . 1967 ; 120 : 
சென்னை ; அமுதநிலையம் ( அரியக்குடி இராமநுஜ ஐயங் 
கார் , மைசூர் சௌடையா , பழனி சுப்பிரமணியபிள்ளை , 

திருவாவடுதுறை இராஜரத்தினம் பிள்ளை . ) 
193. இசையுலகில் மகா வைத்தியநாத சிவன் -1 : வி . 

கோமதி சங்கர ஐயர் , மு.ப டிச . 1970 : 13 + 206 ; - ; 
194 . இசையுலகில் மாக வைத்தியநாத சிவன் -2 ; வி . எஸ் . கோமதி 

சங்கர ஐயர் , மு . ப . செப் . 1971 : 6 + 253 ; சென்னை : 

இந்தியன் மியூசிக் பப்ளிஷிங் ஹவுஸ் . 
195. இசைவளர்த்த தியாகராஜர் : ஆழி . வே . ராமசாமி ; 1983 ; 

- ; வேதாரண்யம் ; கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலம் . 


எஸ் . 


| 


வரிசை 


189 


-- 


. 


196 . இடைக்காடர் சரித்திரமும் திருவள்ளுவர் சரித்திரமும் : பு . க . 

ஸ்ரீநிவாஸாசாரியார் : 1917 ; 49 : வேலூர் ; சுந்தர விநாயகர் 

அச்சுக்கூடம் : 
197. இந்திய அரசியலில் இந்திரா காந்தி : எம் . ஜி . செல்வராஜ் 

1982 : - : சென்னை ; சக்ரவர்த்தி பதிப்பகம் . 
198. இந்திய அறிவியல் மேதைகள் : இரா . தனசேகரன் : 19821 

- ; - ; ஸ்ரீ அர்ச்சனா பதிப்பகம் . 
199. இந்திய இராஜ தந்திரி கோபால கிருஷ்ண கோகலே : நாரண 

துரைக்கண்ணன் : - ; 28 ; சென்னை : ஸ்ரீராமுலு கம்பெனி 
200. இந்தியக் கிருத்தவர்கள் : மு . ப . அக் . 1897 ; 2721 

சென்னை : எஸ் பிசிகே பிரஸ் . 
201. இந்திய கிறிஸ்தவர்களின் ஜீவிய சரித்திரச் சுருக்கம் : அன்னி , 

பீட்டர் ; மு.ப. 1896 ; 86 : சென்னை ; எஸ்பிஸிகே பிரஸ் . 
202. இந்திய நாட்டின் எரிமலைத் தியாகிகள் -1 : சொ . பாரதி 

பித்தன் : மு.ப. மே 1974 ; 7 + 86 ; சென்னை ; என் சி பி எச் . 
( கன்யாலால் தத் , குதீராம் போஸ் , கோஷ் சகோதரர்கள் , 
ஜதீந்திரர் , டாக்டர் செண்பக ராமன் , பாயிமேவாகிங் , 
கர்த்தார்சிங் , வ.வே.சு. ஐயர் ) 
இந்திய நாட்டின் எரிமலைத் தியாகிகள் -2 : பாரதி பித்தன் , 
மு.ப. மே 1974 ; 7 + 94 : சென்னை ; என்சிபிஎச் . ( எம்.என் . 
ராய் , வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா , யதீந்திரநாத் 
தாஸ் , இரவீந்திர மோகன் , ராமராஜீ, ஷகீத் அஷ்பாக் 
உல்லாகான் , அம்பிகா சக்ரவர்த்தி , சூரியா சென் , துர்க்கா 

தேவி , சுசீலா தேவி , கல்பனாதத், பிரீதி ) 
204. இந்திய நாட்டின் எரிமலைத் தியாகிகள் -3 : பாரதிப்பித்தன் 

மு.ப. மே 1974 : 7 + 77 : சென்னை , என்சிபிஎச் . ( பகத்சிங், 
பகத்சிங் தோழர்கள் , அஜய்குமார் கோஷ் , சௌதிரி ஷேர் 

ஜங் , திவான்சிங் . ) 
205. இந்தியப் பிரதமர் இந்திரா காந்தி ( வாழ்க்கை விளக்கம் ) 

புரவலன் ; மு.ப .1966 ; 170 ; சென்னை ; புரவலன் பதிப்பகம் . 
206. இந்தியப் பெரியோர்கள் : எழிலன் : 1982 ; - : சென்னை ; 

சரசு பதிப்பகம் . 
207. இந்தியப் பெரியோர்கள் : மயிலை சிவமுத்து ; 1948 ; - ; - ; - ; 
208. இந்தியப் பெருந்தலைவர்கள் : மயில் வாகனன் : 1979 ; 64 ! 
சென்னை ; 

முத்தையா நிலையம் ; ( காந்தி , நேரு , 
இராஜாஜி , காமராஜ் , வல்லபாய் படேல் , லால்பகதூர் 
சாத்திரி , இராசேந்திரப் பிரசாத் , மொரார்ஜி தேசாய் ) 


190 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


பிள்ளை : மு.ப . 


209. இந்தியரும் ஆன்றோர் சரித்திரச் சுருக்கம் : எம் . வி . ஈசுவர 

ஐயர் . 1923 ; 58 ; சென்னை ; டெம்பிள் அண்ட் கம்பெனி . 
( மகாதேவ கோவிந்தரனதேவ் , ஜே.என் . டாடா , டிலாங் , 
பூண்டி , அரங்கநாத முதலியார் , விவேகானந்தர் , தி . முத்து 

சாமி ஐயர். ) 
210. இந்திய விஞ்ஞானிகள் : பெ . நா , அப்புசுவாமி ; மு.ப. பிப் . 

1967 : 103 ; சென்னை : என்சிபிஎச் . ( ஜே . பி . எஸ் . ஹால் 

டேன் , ராமானுசன் , சி.வி. ராமன் , ஜகதீச சந்திர போஸ் ) 
211. இந்திய விஞ்ஞானிகள் ஐவர் ( நெல்லை விஞ்ஞானி விழாவின் 

சொற்பொழிவுகள் ) : ம.வி. இராசேந்திரன் + எஸ் . சீனி 
வாசன் + கு . அருணாசலக் கவுண்டர் + த . வே . ஆறுமுகம் 
பிள்ளை + கணபதியா 

1954 , 4. + 135 , 
சென்னை : அலைய்டு பப்ளிஷிங் கம்பெனி ( ஜெகதீச சந்திர 
போஸ் , ஸி.வி. இராமன் , டி . எஸ் . வேங்கடராமன் ; 

டாக்டர் பிரபுல சந்திரராய் , சீனிவாச ராமானுசம் . ) 
212. இந்திய ஸ்திரீ ரத்னங்கள் ; வி . குப்புசாமி , இ . ப . சன . 1920 , 

- ; சென்னை ; கபாலி பிரஸ் ( சம்யுக்தா , ஆர்கால் ராணி , 
ஜயா , பத்மினி, தாராபாய் , கணூர் ராணி , ரூபவதி , 

அகல்யாபாய் , லாலாபன்னா . ) 
213 . 

இந்தியா தேசத்து இணையிலா மஹான்கள் : டி . பக்தவத் 
சலம் : மு.ப. ஆக . 1913 : 49 ; சென்னை : விவேகானந்தா 

பிரஸ் . 
214. இந்தியாவின் தவப்புதல்வர் பண்டித ஜவஹர்லால் நேரு ,, 

- ; - ; 46 ; சென்னை ; எம் . எஸ் . ராமுலுகம்பெனி. 
215. இந்திரா காந்தி : ர . சண்முகம் ; 1966 ; - ; சென்னை ; 
216 . இந்திராகாந்தி : கே . எஸ் . லட்சுமணன் : மு.ப. 1967 : 107 , 

சென்னை ; அன்னை நிலையம் . 
217 . இந்திரா காந்தி ; ஆ . வேதாசலம் : 1969 : -- சென்னை 
218 . இந்துதேசாபிமானிகள் சரித்திரம் -1 : - : இ.ப. 1916 : 203 ; 

சென்னை : கேம்பிரிட்ஜ் பிரஸ் . ( தாதாபாய் நௌரோஜி , 
ஆனந்த மோகன் போஸ் , சுரேந்திரநாந் 

பானர்ஜி 
பிரோஜிஷாமிர்வான் , ஜிமேடா , கோகலே , கயக்வார்ராஜ் 
விஹாரி கோஷ் , லஜபதிராய் , விவேகானந்தர் , திலகர் , 

பாபு பெயின் சத்திரபால் , ஜி . சுப்பிரமணிய ஐயர் . ) 
219. இந்துஸ்தானத்து வீரர்கள் : எம் . எஸ் . அருணகிரிநாதர் . 

1939 : 63 : சென்னை : எடுகேஷனல் பப்ளிஷிங் கம்பெனி, 
( பத்மினி, ராணி கருணாவதி , பிருதிவிராஜன் , ஷாஜ 
ஹான் . ) 


* 


வரிசை 


191 


220. இப்னுகல்தூன் ; ஸையித் இப்ராஹீம் : அக் . 1961. 68 : திருச்சி : 

வளர்மதி . 
221 . இமாம் அஃலம் அபூஹனீபா : ஸையித் இப்ராஹீம் : மு.ப 

1956 , 4.ப. சன . 1967 : 89 : திருச்சி : வளர்மதி . 
222 . இமாம்கள் சரிதை : ஆர்.பி.எம் . கனி: 1958 --- : சென்னை , 
223 . இயேசு காவியம் : கண்ணதாசன் : 1982 : 399 : திருச்சி ; கலைக் 


காவிரி . 


224. இயேசு கிறிஸ்துவின் ஜீவிய சரித்திரத்தை சுவிசேஷகருடைய 

வார்த்தையின் பிரகாரமாய்ச் சொல்வது : - 1882 : 320 - ; - . 
225 . இயேசு நாதர் ( வாழ்க்கை வரலாறு ) அ.லெ. நடராஜன் : 

ஆக . 1967 : 16+ 368 : சென்னை , பாரிபுத்தகப் பண்ணை . 
226. இயேசுவின் வரலாறு : பிலோ இருதயநாத் : மு.ப. சன . 

1981 ; 144 ; வளவனூர் ; முத்துப்பதிப்பகம் . 
227 . இரட்டைப் புலவர் சரிதம் ; சி.கு. நாராயணசாமி முதலியார் ; 

1913 ; 6+ 32 ; சென்னை ; ஜனரல் ஸப்ளைஸ் கம்பெனி . 
22 . இரத்ன முகமது கவன சரித்திரம் ; அப்துல் காதிர் - ; - ; - ; 
229 . இரமணரும் காந்தியும் ; அ . இராமசாமி ; 1981 ; - ; வேதா 

ரண்யம் , கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுலம் . 
230 . இரவிவர்மா; வித்தகன் ; 132 ; சென்னை ; வி 

வெளியீடு . 
231 . இராச குடும்ப வரலாறு ; மு . பொ . 

மூர்த்தியா 
பிள்ளை ; 
232 . இராசாராம் கண்ட பெரியார் ; எஸ் . எஸ் . தமிழ்த்துரை 

( தொகுப்பு ) ; 1978 : 54 ; சென்னை ; சிந்தனையாளர் பதிப் 

பகம் . 
233. இராணி மங்கம்மாள் சரித்திரம் ; என் . ஆர் . சுப்ரமணிய 

சர்மா ; மு.ப. 1916 ; 16 ; மதுரை ; இ.மா. கோபாலகிருஷ்ணக் 

கோன் . 
234. இராமகிருஷ்ணரும் இராமலிங்கரும் ; பி . ஸ்ரீ .; மு.ப. செப் . 

1970 ; மூ.ப. ஆக . 1981 ; 92 ; சென்னை ; ஸ்டார் பிரசுரம் . 
235. இராம நாடகக் கீர்த்தனை இயற்றிய அருணாசலக் கவிராயர் 

சரித்திரம் ; - ; 1915 ; 32 ; சென்னை ; லாங்மென்ஸ் கிரீன் 

அன்கோ . 
236. இராமலிங்க அடிகள் வரலாறு ; ஊரன் அடிகள் ; 

மு.ப. 
1971 ; 24 + 550 + 47 ; வடலூர் ; சமரசசன்மார்க்க ஆராய்ச்சி 
நிலையம் . 


ஈசுவர 


* 


192 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


237. இராமலிங்க அடிகள் வரலாறும் திருவருட்பா ஆராய்ச்சியும் ; 

பாலசுந்தரம் பிள்ளை ; 1930 ; - ; - ; 
238. இராமலிங்க சுவாமிகள் சரித்திரக் கீர்த்தனை ; ச . மு . கந்த 

சாமிபிள்ளை ; 1923 ; - ; - ; 
239. இராமலிங்க சுவாமிகள் சரித்திரம் ; அசலாம்பிகை அம்மாள் ; 

1934 ; - ; - ; - . 
240. இராமலிங்க சுவாமிகள் திவ்விய சரித்திர வசனச் சுருக்கம் ; 

ச . மு . கந்தசாமி பிள்ளை ; 1922 ; 64 ; சென்னை ; சன் 

ஆப் இந்தியா பிரஸ் , 
241. இராமாநுஜர் வரலாறு ; சுவாமி ராம கிருஷ்ணாநந்தா : - 

- ; சென்னை ; ராம கிருஷணாமடம் . 
242. இராமானந்த அடிகள் வரலாறு ; செந்தில் நாயக அடிகள் 


243. இராமானுஜர் ; - ; மு . ப . சன , 1920 ; 16 ; சென்னை ; 

காக்ஸ்டன் பிரஸ் . 
244. இராமானுஜாசார்ய திவ்ய சரிதை ; திருவேங்கடாசாரியார் . 


சூலை 


245. இராஜா தேசிங்கின் கதை ; வலம்புரி அண்ணாமலை ; மு . ப . 

1981 ; 52 ; சென்னை ; அன்பு பப்ளிகேஷன்ஸ் . 
246. இராஜாஜி என் தந்தை ; கோவை . அய்யாமுத்து ; மு . ப . 

1970 ; 176 ; சிங்காரம் பாளையம் ; ஆசிரியர் . 
247. இராஜாஜி சரிதம் ; நாரண துரைக் கண்ணன் ; 1937 ; 100 ; 

சென்னை ; சக்தி பிரசுராலயம் , 
248. இராஜாஜி 100/100 ( 2 பகுதிகள் ) ; பரந்தாமன் ; மு . ப . டிச 

1981 ; 64 ; சென்னை ; பரந்தாமன் பதிப்பகம் . 
249. இருபதாம் நூற்றாண்டுப் புலவர் பெருமக்கள் ; மா . இராச 

மாணிக்கனார் ; 1947 ; - ; - ; 
250. இரும்பு மனிதர் வல்லபாய் படேல் ; என் . ஆர் . பத்மநாபன் ; 

மு . ப . சூலை . 1951 ; 116 ; இராமச்சந்திர புரம் ; கார்த்தி 

கேயினி பிரசுரம் . 
251. இருபதாம் நூற்றாண்டு மேதைகள் ; டி . எம் . காளியப்பா . 

1958 ; மூ . ப . 1965 ; - ; சென்னை ; 
252. இருவர் கண்ட பாரதி ; எதிரொலி விசுல நாதன் ; மு . ப , 

1982 ; 152 , சென்னை ; அசோகன் பதிப்பகம் ( வ . ரா ; 

நெல்லையப்பர் ) 
253. இலக்கியத்தில் பெரியவர் கதைகள் ; செந்துறை முத்து ; 

1978 ; 159 ; சென்னை ; அருணோதயம் . ( நக்கீரர் , திருவள்ளு 


வரிசை 


193 


வர் , பாரி , பாண்டியன் , நெடுஞ்செழியன் , அதியமான் , 
சேரமான் கணைக்காலிரும்பொறை , நள்ளி , கபிலர் , பெருந் 
சித்திரனார் , ஔவையார் , கரிகாலன் , பிசிராந்தையார் , 
கோவூர் கிழார் . ) 
இலக்கிய மாலை ; கா . சுப்பிரமணிய பிள்ளை ; ... ; 110 ; 


254 . 


பிள்ளை ; 


இலக்கிய மாலை -2 ( ஆண்டாள் வரலாறும் நூலாராய்ச்சியும் ) ; 
கா . சுப்பிரமணிய 

1934 ; 

25; பாளையங் 
கோட்டை ; சாரதா பிரஸ் . 
256. இலக்கிய ஜோதி ( ஒரு மோகன வாழ்வின் முழு நோக்கு ) மது . 
ச . விமலானந்தம் ; மு . 

மார்ச் 1981 ; 560 + 16 ; 
சென்னை ; மோகனப் பதிப்பகம் . 
257. இலட்சிய வாதி அழகிரிசாமி ; காஞ்சி கல்யாண சுந்தரன் ; 

1950 ; 32 ; சென்னை ; பகுத்தறிவுப் பாசறை . 
258. இவர்கள் உயர்ந்த விதம் (ஊக்கத்தை அளிக்க வல்ல உயரிய 

வாழ்க்கை வரலாறுகள் ) ; எஸ் . எஸ் . அருணகிரி நாதர் ; 
மு . ப . நவ . 1952 , ... ; சென்னை ; இந்தியன் பப்ளிஷிங் 
ஹவுஸ் லிமிடெட் ( சேலம் இராமசாமி முதலியார் , களமூர் 
வீரவல்லி , அரங்கநாத சாஸ்திரிகள் , சுவாமிக் கண்ணுப் 

பிள்ளை . ) 
259. இவான்ஜிலிக்கா சுருக்கம் ; எச் . ஸன் ஐயர் ; மு . ப . ஆக . 

1968 ; 37 ; தரங்கம்பாடி இவான்ஜிலிகல் லுத்தரன் மிஷன் 

அச்சுக்கூடம் , 
260. இளைஞர் நெஞ்சில் திரு . வி . க ; எதிரொலி விசுவநாதன் ; 

சூலை 1983 ; 14.4 ; 

அசோகன் 
பதிப்பகம் . 
261. இறை தூதர் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . 1962 , இ.ப. 

டிச . 1964 ; 32 ; திருச்சி ; வளர்மதி ( ஆதம்நபீ , நூஹ்நபீ , 
ஹூத் நபீ , சலாலிஹ் நபீ , இப்ராஹீம் நபீ , இஸ்மாயீல் 
நபீ , யூஸுப் நபீ , மூஸா நபீ , இல்யாஸ் நபீ , யூனுஸ் நபீ 
தாவூத்நபீ , ஸுலைமான் நபீ , ஜக்கரியா நபீ , அய்யூப் நபீ 

இத்ரீஸ் நபீ , ஈஸா நபீ . ) 
262. இறை நேசர் ( வலிமார்கள் ) முதல்பாகம் ; ஸையித் இப்ராஹீம் , 

மு . ப . சன . 1963 , இ . LI . டிச . 1965 ; 48 ; திருச்சி ; வளர்மதி ; 
( ஹஸ்ரத் - ஹஸன் பஸ்ரீ , மாலிக்பின் தீனர் , புனலல்பின் 
அயாஸ் , ஹபீப் அஜய் , இப்ராஹிம் பின் அத்ஹம் , பிஷ்ர் 

ஹா பி , துன்னூன் மிஸ்ரீ , பாயஜீத்புள்தாமீ, அஹ்மத்பின் 
அஷ்காப் , அப்துல் லாஹ் பின் முபராக் , ஸுப்யான்ஸவ்ரீ. ) 
த . வா.வ. - 13 


மு . ப . 


சென்னை ; 


194 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
263. இறைநேசர் ( வலிமார்கள் ) இரண்டாம்பாகம் ; ஸையித் இப்ரா 

ஹீம் . மு . ப . டிச . 1963 ; இ . ப . டிச . 1975 ; - ; திருச்சி ; 
வளர்மதி . ( ஹஸ்ரத் ஷபீக்பல் கீ , இமாம் ஷாபியி , தாவூத் 
தாயீ , மஅரூப்கர்கீ , ஸிர்ரீஸ்கதீ , ஜூன்னத் பக்தாதீ , 
ஹாரிஸ் மு . ஹாஸபீ , முஹம்மத் பின் அஸ்லம் தூஸி , 
அஹமத்பின் ஹரப் , ஹாத்திம் அஸம் , பத் ஹீல் முஸ்லீ, 
அஹ்மத் கிஸ்ரலியா , ராபியத்துல் அதவிய்யா , ஹஸன் 

பஸ்ரீ . ) 
264. இன்குலாப் ஜிந்தாபாத் ( பகத்சிங் வரலாறு ) ; அறந்தை 

நாராயணன் ; மு.ப . டிச . 1974 ; 131 ; சென்னை ; கல்பனா 

பதிப்பகம் . 
265 . இஸ்லாமிய வரலாற்றில் இனிய நிகழ்ச்சிகள் ; எம் . ஆர் . எம் , 

பாத்திமா ; மு.ப. மே 1980 ; 52 ; சென்னை ; யுனிவர்ஸல் 

பப்ளிஷர்ஸ் . 
266. ஈசாக்கு ஆபிரஹாம் ஐயரவர்கள் ஜீவிய விருத்தாந்தம் ; டி . பி . 

பாண்டியன் ; 1906 ; 169 ; பாளையங்கோட்டை ; சர்ச் 

மிஷன் பிரஸ் . 
267. ஈதலறம் பேணிய சீதக்காதி ; முகம்மது முஸ்தபா ; மு.ப. செப் . 

1968 , இ.ப. ஆக . 1971 ; 32 ; சென்னை ; யுனிவர்ஸல் 

பப்ளிஷர்ஸ் . 
268. ஈழத்துச் சித்தர்கள் ; நா . முத்தையா ; 1980; - ; நாவலப் 

பிட்டி ; ஆத்ம ஜோதி நிலைய வெளியீடு . 
269. ஈழநாட்டின் தமிழ்ச் சுடர்மணிகள் ; மு . கணபதிப்பிள்ளை ; 

மு . ப . டிச . 1967 ; 7 + 242 ; சென்னை ; பாரி நிலையம் ; 

( 231 பேர் . ) 
270. ஈழநாட்டுத் தமிழ்ப்புலவர் சரிதம் ; சி . கணேசையர் ; 1939 ; 

15 + 235 ; ஈழம் ; நா . பொன்னையா . ( ஈழத்துப் பூதந் 
தேவனார் , பரராச சேகரன் , செகராச சேகரன் , அரச் 
கேசரி , பண்டிதராசர் , கவிராஜர் , வரதபண்டிதர் , 
சிற்றம்பலப்புலவர் , சின்னத்தம்பிப்புலவர் , மயில்வாகனப் 
புலவர் , இணுவைச் சின்னத்தம்பிப் புலவர் , நெல்லைநாத 
முதலியார் , சேனாதிராய முதலியார் , சந்திர சேகர பண்டி 
தர் , சுவாமிநாதர் , சரவண முத்துப் புலவர் , ஏகாம்பரப் 
புலவர் , கார்த்திகேய ஐயர் , சம்பந்தப் புலவர் , கார்த்தி 
கேயப்புலவர் , முத்துக்குமார கவிராயர் , 

கவிராயர் , சிதம்பரப் 
பிள்ளை (உவில்லியம்நெவின்ஸ்) , அம்பலவாண பண்டிதர் , 
பீதாம்பரப் புலவர் , ஆறுமுக நாவலர் , நாக நாதபண்டிதர் , 
சங்கர பண்டிதர் , கனகசபைப்புலவர் ; 

குமாரசுவாமி 
முதலியார் , தாமோதரம் பிள்ளை , பொன்னம்பலப் 


வரிசை 


195 


வேற் 


பிள்ளை , முருகேச பண்டிதர் , வல்வை வைத்தியலிங்கம் 
கணேசபண்டிதர் , திருஞானசம்பந்த உபாத்தியாயர் , 
கணபதிப்பிள்ளை , கதிரை வேற்பிள்ளை , 
பிள்ளை , 

சபாபதி நாவலர் , அம்பிகைபாகர் , 
கதிர்காமையர் , நடராசையர் , திருஞான சம்பந்தப் 
பிள்ளை , சிவசம்புப் புலவர் , வேன்மயில் வாகனப் 
புலவர் , நமச்சிவாயப் புலவர் , கந்தப்பிள்ளை 
ஏரம்பையர் , சிவப்பிரகாச பண்டிதர் , சரவண முத்துப் 
பிள்ளை , சிற் . கைலாச பிள்ளை , வித்துவான் சிவானந் 
தையர் , குமார சுவாமிப் புலவர் , சபாரத்தின முதலியார் , 
தி.த. கனக சுந்தரம் பிள்ளை , காசிவாசி செந்திநாதையர் , 
வ . குமார சாமிப் புலவர் , அம்பலவாண நாவலர் , பேரம் 
பலப் புலவர் , முத்துக் குமாரசாமிக் குருக்கள் , சுவாமிநாத 
பண்டிதர் , செவ்வந்திநாத தேசிகர் , த . கைலாச பிள்ளை , 
ஞானப்பிரகாசர் , விசுவநாத சாஸ்திரியார் , கந்தப் 
பிள்ளை , அப்புக்குட்டி ஐயர் , அருணாசலப் பிள்ளை , 
இராமசாமி ஐயர் , இராமலிங்கையர் , இராமலிங்கப் 
பிள்ளை , க . ஏகாம்பரம் , நா . ஏகாம்பரம் , கணபதி ஐயர் , 
சின்னத்தம்பி , சந்திரசேகர பண்டிதர் , சின்னக் குட்டிப் 
புலவர் , சண்முகச் சட்டம்பியார் , தொம்பிலிப்பு , நமக்க 
வாயப் புலவர் , நாகேச ஐயர் , பிரான்சீஸ் பிள்ளை , 
பூலோக சிங்க முதலியார் , மாப்பாண முதலியார் , முத்துக் 
குமாரர் , முருகேசையர் , வெற்றிவேலர் , வைத்தியநாதச் 
செட்டியார் , வைத்தியநாத தம்பிரான் , சுப்பையர் , சதா 
சிவம் பிள்ளை , பூபால பிள்ளை , ஆறுமுகத் தம்பிரான் , 
அருணாசல ஐயர் , தாமோதரம் பிள்ளை , பொன்னுத் 
துரை ஐயர் , சதாசிவ பண்டிதர் , சோமாஸ்கந்த பண்டிதர் , 

நாகமணிப் புலவர் , மயில்வாகனப் புலவர் . ) 
271 . ஈழமண்டலப் புலவர் சரித்திரம் ; ஆ . முத்துத் தம்பிப்பிள்ளை; 

1922 ; 
272 . உன்மைக்கு ஓர் அபூபகர் ( ரலி ) ; முகம்மது முஸ்தபா ; 

மார்ச் 1973 , 248 , சென்னை , யுனிவர்ஸல் பிரிண்டிங் 

ஹவுஸ் . 
273. உத்தமர் உமர் ; ஸையித் இப்ராஹீம் ; மு.ப. 1953 ; மூ . ப . 

அக் . 1961 ; 61 ; திருச்சி ; வளர்மதி . 
274 . உமறுப்புலவர் சரிதை ; சோம சுந்தரமணியக்காரர் ; 1957 ; 


275. உயர் கல்வி தந்த உத்தமர்கள் அரு . சோம சுந்தரம் , திரு . 

ப . 1975 , 6 + 114 ; சென்னை ; அருணா பப்ளிகேஷன்ஸ் . 


196 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


( அண்ணாமலை அரசர் , அழகப்ப வள்ளல் , பச்சையப்பர் , 
அவினாசி லிங்கர் , தியாகராசர் , எத்திராசர் , இராமசாமி , 

சமால் முகமது , மகாலிங்கம் , வீரய்யா . ) 
276. உயர்திரு டி.வி. சுந்தரம் அய்யங்கார் ; - ; 16 ; - ; 
277. உயிர்த்த சரித்திரம் ; வேதநாயகம் சாஸ்திரியார் ; - ; 


- 


- 


* 


உலக 


278. உரிமைக் கவிஞர் பாரதியார் ; அரசு , மு.ப. செப் . 1951 ; 88 ; 

சென்னை ; கழகம் . 
279. உரை நடை வளர்த்த மூவர் ; சுவாமிநாதன் ; மு.ப. ஆக . 

1970 ; 94 , சென்னை ; அமுத நிலையம் லிமிடெட் . ( மறை 

மலையடிகள் , திரு.வி.க , அண்ணாதுரை . ) 
280. உரையாசிரியர்கள் - 1 ; சு . அ . இராமசாமிப் புலவர் ; 1946 ; 

4 + 99 ; சென்னை ; ஒற்றுமை ஆபீஸ் ( நக்கீரர் , கல்லாடர் , 
மதுரையாசிரியர் , 

இளம்பூரணர் , சேனாவரையர் , 
நச்சினார்க்கினியர் , பரிமேலழகர் , அடியார்க்கு நல்லார் , 
மயிலை நாதர் , மயிலேறும் பெருமாள் பிள்ளை , சாமிநாத 
தேசிகர் , சங்கர நமச்சிவாயப் புலவர் , வைத்தியநாத 
தேசிகர் , சிவஞான முனிவர் , இராமாநுசக் கவிராயர் , 

ஆறுமுக நாவலர் . ) 
281 . உரைவேந்தர் பெரும் பேராசிரியர் , 

பேராசிரியர் , ஒளவை 

துரைசாமியவர் 
களின் வாழ்க்கைக் குறிப்பு ; தி.நா. அறிவொளி ; - ; 20 - ; - . 
282 . அறிஞர்கள் ; பால்வண்ணனார் , 

1961 ; 
சென்னை ; 
283 . உலக இலக்கிய மேதைகள் ; செல்வ சாமிநாதன் ; 1983 ; 

- ; - ; ஸ்ரீ அர்ச்சனா பதிப்பகம் . 
284 . உலக உத்தமர்கள் ; டி . எஸ் . ஜெயராமன் , மு.ப. செப் . 

1966 ; இ.ப. ஆக . 1968 ; 88 ; மதுரை ; சோமு புத்தக நிலை 
யம் . ( இரவீந்திரநாத் தாகூர் , சி.வி. இராமன் , ஆல்பர்ட் 
சுவைட்சர் , டியூனன்ட் , தியோடர் ரூஸ்வெல்ட் , மேரி 

கியூரி , ரால்ப் பஞ்ச் , உட்ரோ வில்சன் . ) 
285 . உலக ஓவியர்கள் , ஓவியங்கள் ; ஆழி ; 1982 ; - ; - ; சித்ரகலா . 
286. உலக் 

உலக குத்துச் சண்டை வீரர்கள் ; ஜே . எம் . சாலி, மு . 
மார்ச் 1978 ; 64 ; சென்னை , நூர் பதிப்பகம் ( ராக்கி மார் 
சியானோ , பிளாய்டு பேட்டர்சன் , சோனிலிஸ்டன் , ஜோ 
பிரேசியர் , ஜார்ஜ்ஃபோர்மன் , முகம்மது அலி , லியோன்ஸ் 
பிங்கள் , ஜோலூயி, ஜேம்ஸ் பிரட்டாக் , ஜோ வால்காட் , 
எஸ்ஸார்ட் சார்லங் , ஜாக்டெம்ப்ஸி , இங்க்மார் ஜோஹன் 
சன் , ஜென்னி டென்னி , கார்ல் மில்டன் பர்க்கர் , மாக்ஸ் 


வரிசை 


197 


வை . 


ஷெமிலிங் , சுர்னி டெரல் , ஜாக் ஹார்க்கி , ஜிம்மிஎல்லிஸ் , 

ஆஸ்கார் மோனவினா , கென்நார்ட்டன் . 
287 . உலக சன்மார்க்கப் பெரியார்கள் ; செந்துறை முத்து ; 1979 ; 

152 ; சென்னை ; செல்வ நிலையம் . ( புத்தர் , இயேசு , 
முகம்மது நபி , இராமலிங்கர் , சாரதாமணி தேவியார் , 

காந்தி அடிகள் . ) 
288 . உலகத் தத்துவ ஞானியர் ; தட்சிணாமூர்த்தி ; 

1981 ; - ; மதுரை ; நாவலர் புத்தக நிலையம் . 
289. உலகத் 

உலகத் தமிழ் அறிஞர் ; வே . அண்ணாமலை ; -- ; 95 ; 

சென்னை ; அல்லயன்ஸ் . 
290. உலகப் புகழ்பெற்ற பெருமக்கள் ; மா . பாலசுப்பிரமணியம் ; 

சன 1964 ; 83 ; சென்னை ; கழகம் . 
291 . உலகப் புகழ்பெற்ற பெருமக்கள் ; கா . சு . பிள்ளை + கா . 

அப்பாத்துரை ; மு.ப. 1964 ; கழகம் ( ஆகாகான் , திவாலரா , 
ஹாவெலாக் எல்லிஸ் , ஸ்டாலின் , டேவிட் லாயிட் , 
ஜியார்ஜ் , ராம்சே மாக்டனால்ட் , முசோலினி, காந்தி , 
பிராங்கிளின் டி . ரூஸ் வெல்ட் , முஸ்தபா கெமால் , ஆலிவர் 
லாட்ச் , ரூதர் போர்டு , பால் இண்டன் பர்க் , பெர்னாட்டு 


ஷா . ) 


292 . 


உலகப் புகழ் பெற்ற விஞ்ஞானிகள் வரலாறு : பாஸ்கர் ; 
மார்ச் 1983 ; 136 ; சென்னை ; புத்தகப் பூங்கா . ( ரூடால்ப் 
டீசல் , நிகொலிஸ் கோப்பர் நிகஸ் , ஜான்டால்டன் , டார் 
வின் , வில்லியம் மார்ட்டன் , ரோஜர் பேகன் , ஆல்பிரட் 
நோபல் , மேடம் கியூரி , கலீலியோ , லூயி பாஸ்டியர் , சி.வி. 
ராமன் , லூயி பிரெய்லி , லாலோசியே , ரே , கொரானா , 
யோஹான் கெப்ளர் , ஜகதீச சந்திரபோஸ் , பெஞ்சமின் 
பிராங்கிளின் , தேலில் , ஹக்ஸ்லி , மைக்கேல் பாரடே , 
ஐன்ஸ்டீன் , கெல்வின் , ரைட் சகோதரர்கள் , கார்ட்ரைட் , 
பிரேஹி , கிராம்டன் , ஆர்கிமெடீஸ் , டாவின்ஸி , சிக்மண்ட் 
பிராய்டு , ஹென்றிபோர்டு , இராமானுஜம் , ரொனால்ட் 
ராஸ் , லீவன் ஹாக் . ) 
உலகப் பெரியார் காந்தி சிந்தாமணி ; இ . மு . சுப்பிரமணிய 
பிள்ளை ; 1948 ; 144 ; 
உலகப் பெரியார் புத்தர் ; முல்லை முத்தையா , மு.ப. டிச . 
1980 ; 7 + 88 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
உலகப் பெரியோன் கென்னடி ; குழந்தை ; மு.ப. 1964 ; 68 ; 
ஈரோடு ; இளங்கோ புத்தக சாலை . 
உலகப் பெருங்கவிஞர் இரவீந்திரநாத தாகூர் ; அரசு ; மு.ப. 
ஆக . 1967 ; 10 + 94 ; சென்னை; கழகம் . 


293 . 


294 . 


295 . 


296 


198 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


297 . 


உலகப் பெருங் கவிஞர்கள் : ப . கோதண்டராமன் ; மு.ப. 
நவ . 1967 ; இ.ப. சூலை 1972 ; 204 ; சிதம்பரம் ; மணிவாச 
கர் நூலகம் . ( வால்மீகி , வியாசர் , ஹோமர் , வர்ஜீல் , 
காளிதாசன் , இளங்கோ , கம்பர் , தாந்தே , ஷேக்ஸ்பியர் , 
மில்டன் , கெதே , ஷெல்லி , ஹ்யூகோ , தாகுர் , அரவிந்தர் , 
பாரதியார் . ) 


- 


- 
; 


298 . உலகப் பெருந்தலைவர் ஜவாகர் ; பி . சி . கணேசன் ; மறு . ப. 

1974 ; 126 ; சென்னை ; புது இலக்கியப் பண்ணை . 
299 . உலகப் பெரும் எழுத்தாளர்கள் ; பி . சி . கணேசன் ; மு . ப . 

நவ . 1981 ; 76 ; சென்னை ; வானதி . ( ஹெரோ டெட்டஸ் , 
யூலிப்படீஸ் , ஃபிராங்கோயிஸ் ராபிலைஸ் , ஜான்பனியன் , 
ஜீன் ஜோக்குவஸ் ரூஸோ , வால்டர் , சாமுவேல் ஜான்சன் , 

இரவிந்திரநாத் தாகூர் . ) 
300 . உலகப் பெரும் சாதனையாளர்கள் ; பி.சி. கணேசன் ; 1982 ; 

சென்னை ; வானதி . 
301 . உலகப் பெரும் தீர்க்கதரிசிகள் ; பி.சி. கணேசன் ; 

சென்னை ; வானதி . 
302 . உலகப் பெரும் பெண்ணரசிகள் ; பி.சி. கணேசன் ; -- ; 

சென்னை ; வானதி . 
303. உலகப் பெரும் போர் வீரர்கள் ; பி . சி . கணேசன் ; 

சென்னை ; வானதி . 
304 . உலகப் பெரும் மன்னர்கள் ; பி . சி . கணேசன் ; 1982 ; 

சென்னை ; வானதி . 
305 .. உலகப் பெரும் ராஜதந்திரிகள் ; பி . சி . கணேசன் ; 1982 ; - ; 

சென்னை ; வானதி . 
306 . 

உலகப் பெரும் விஞ்ஞானிகள் ; பி . சி . கணேசன் ; 

சென்னை ; வானதி பதிப்பகம் . 
307 . 

உலகப் பெருமக்கள் நால்வர் ; சி . முத்துக் கிருட்டிண நாட் 

டார் ; 1984 ; - ; சென்னை ; அல்லயன்ஸ் .. 
308 . உலகப் பேரொளி ஜவகர்லால் நேருவின் பிரிவு ( ஒரு தொகுப்பு 

நூல் ) ; - ; மு.ப. ஆக . 1964 ; 6 + 420 ; சென்னை ; கழகம் . 
309 . 

உலகம் போற்றும் உத்தம தூதர் : மஹதி ( தொகு ) மு.ப. மே . 
1972 , 52 ; மதுரை; குர் ஆனிய்யா புக் டிபோ . ( ஹலரத் 

முஹ்ம்மது ) 
310. உலகம் போற்றும் உத்தம நபி ; ஸையித் இப்ராஹீம் , மு.ப. 

, . 
நவ . 1957. ம.ப். எப் . 1969. 97. கிருச்சி ; வளர்மதி . 


வரிசை 


199 


311 . 


312 . 


313 . 


314 . 


உலகம் போற்றும் உத்தமர் ( காந்தியடிகளின் வாழ்க்கை 
வரலாறு ) ; இரா . மா . மதுரை நாயகன் + தி . பட்டுச்சாமி 
ஓதுவார் ; திரு . ப . 1952 ; 108 ; சென்னை ; பழனியப்பா 
பிரதர்ஸ் . 
உலக மகா புருஷர்கள் ; நஜன் ; மு.ப . மார்ச் . 1977 ; 150 ; 
சென்னை ; பிரதிபா பிரசுரம் . ( வேத வியாசர் , ஆபஸ் 
தம்பர் , ஆதிசங்கரர் , விவேகானந்தர் , ஸாக்ரதர் , 
பிளேட்டோ , அரேலியஸ் , மாக்ஸ் முல்லர் , ஜராதுஷ்டிரர் , 
மோஸஸ் , ஏசுகிறிஸ்து , நபிகள் நாயகம் , மன்ஸுர் 
ஹல்வாஜ் , நாகூர் ஆண்டவர் , புத்தர் , அசோகர் , மகா 
வீரன் , குருநானக் , கன்பூஷய.ஸ் ) 
உலக மேதைகள் ; எம் . ஆர் . எம் . அப்துற் - றஹீம் ; மு.ப. 
ஆக . 1950 ; மூ . ப . 1953 ; 158 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளி 
ஷர்ஸ் . ( மகாத்மா காந்தி , ஈன்ஸ்டீன் , ஷேக்ஸ்பியர் , 
ஜவஹர்லால் நேரு , ஸரோஜினி, ஜுலியஸ் ராய்ட்டர் , 
மௌண்ட் பாட்டன் ; ரிச்சர்ட் எவிலின் பயர்ட் , கிரேட்டா 
கார்போ , ராபர்ட் ரிப்ளே . ) 
உலக விஞ்ஞானிகள் ; ஆர் . சண்முகம் ; மு . ப . மே . 1969 ; 
236 ; சென்னை ; தேவி நிலையம் . ( ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் , 
ஜேம்ஸ் சாட் விக் , ரிக்கலேயஸ் கோப்பெர்னிக்கஸ் , என் 
ரிகோ பெர்மி , யூக்கிலிட் , எர்னெஸ்ட்லாரென்ஸ் , எவாஞ் 
ஜெலீஸ்ட்டா , டார்ரீச் செல்லி , சாடியும் ஆஸ்டனும் , 
ராபெர்ட்டு பாயில் , ஜார்ஜ் ஸைமன் ஓம் , நீலஸ் போர் , 
ஜான் டால்ட்டன் , ஆண்ட்ரு மில்லிகன் , அரிஸ்ட்டாட் 
டில் , வில்லியம் ஹார்வி , மேரிகியூரி , மைக்கேல் பாரடே , 
சார்லஸ் டார்வின் , ஜோஸப் ஹென்ரி , பிரடரிக் வேலர் , 
மாக்ஸ் பிலாங்க்கு , ஜோசப் ஜான் தாம்சன் . லூயி பரஸ்ட் 
டியர் , யோஹான்க்ரேகோர் மென்டல் , ட்மீட்டிரி மென் 
டெலேயெப் , வில்ஹெல்ம் கான்ராட்டு டெண்ட்டு கென் , 
இவான் பாவ்லாப் , சி.வி. இராமன் , ஜகதீச சந்திர போஸ் 
பி . ஸி . ரே . ) 
உலக விஞ்ஞானிகள் ; சி . பி . சிற்றரசு ; மு.ப. ஆக . 1979 ; 
88 ; சென்னை ; பூம்புகார் வெளியீடு . 
உலக வீரச் சிறுவர்கள் : செந்துறை முத்து ; 1979 ; - 87 ; 
சென்னை ; இலக்குமி நிலையம் . ( பசும்பூண் செழியன் , 
தாவீதன் , மாலுமிச் சிறுவன் , கரிகாற் சோழன் , எக்ஸி 
மோச் சிறுவன் , புக்கர் வாஷிங்டன் , ரீன்க்ராஞ்செர் , 
வால் ன் பீட்டர் , வீகென் , ஹால் மேகி , கேட் ஸெல்லி , 
பிராஸ்கோவி . 


315 . 


316 . 


200 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வடவை 


317 . உலக வீரர் அலி ; ஜே.எம் . சாலி ; மு.ப. அக் . 1975 ; இ.ப. 

நவ . 1975 ; 64 ; சென்னை ; நூர் பதிப்பகம் . ( முகம்மது 

அலி . ) 
318 . உலக ஜோதி ; முல்லை முத்தையா , ( தொகு ) ; 1951 ; 

சென்னை ; 
319. உலகில் ஒரு மேதை டாக்டர் விசுவேசுவரய்யா அவர்களின் 

வரலாறு ) ; ய . லட்சுமி நாராயணன் , மு.ப.மே. 1962 ; 88 ; 

சென்னை ; மாணவர் இல்லம் . 
320. உலகின் ஒளி ; 

எஸ் . முத்தையா ; 1956 ; - ; 
சென்னை ; 
321 . உலகுக்கு உயிர் கொடுத்த உத்தமன் , சித்பவானந்தர் ; 1956 ; 

128 ; திருப்பராய்த்துறை ; தபோவனப் பிரசுராலயம் . 

( இயேசு ) 
322. உலகைத் திருத்திய உத்தமர்கள் : ஊடுருவி ; 1951 ; - ; 

சென்னை ; 
323 . உலாக் கொண்ட மூவர் ; டி . ஆர் . ஸ்ரீநிவாசன் ; 1947 ; 

சென்னை ; 
324. உலோச்சனார் ; க . முத்துச்சாமி ; 1980 ; -- ; மதுரை ; ஏரக 

- 
வெளியீடு . 
325 . உ . வே . சா . வாழ்வும் தமிழ்த் தொண்டும் ; ம . வே . பசுபதி ; 

மு.ப. மே . 1976 ; 200 ; காரைக்குடி ; பொன்னழகம்மை 

நூலகம் . 
326 . உழைப்பால் உயர்ந்த ஒருவர் ; ஏ . சி . செட்டியார் ; 1952 ; - ; 

சென்னை ; 
327. உழைப்பால் உயர்ந்த நிதி ; தமிழ்ப்பித்தன் ; 1970 ; 108 ;; 

மதுரை ; வெங்கு பதிப்பகம் . 
328. உழைப்பால் உயர்ந்த ஜி . டி . நாயுடு ; மெர்வின் ; மு.ப. ஆக . 

1983 ; 128 ; சென்னை ; முருகன் பதிப்பகம் . 
329. ஊற்றுமலைப் புலவர் : நெல்லை . க . சுப்பிரமணியன் ; 1959 ; 

26 + 4 ; சென்னை ; கழகம் . 
330. எட்வர்ட் அரசர் வரலாறு . திருச்சிற்றம்பலம் பிள்ளை ; 
1903 ; 3 + 176; சென்னை ; ஜி . ஏ . நடேசன் 

. அண்டு 
கம்பெனி. 
33. எட்வர்டு ஜென்னர் , தி . சு . கலிய பெருமாள் ; மு . ப . நவ . 
1971 : 

1976 ; 62 ; சென்னை ; - பழனியப்பா 
பிரதர்ஸ் . 


- 


வரிசை 


2011 


சன . 


332 . எண் பெருந் தலைவரின் இளமை வரலாறுகள் ; பூவை . 

அமுதன் ; மு . ப . மே 1974 ; இ . ப . ஆக . 1976 ; 56 ; 
சென்னை ; முத்தையா நிலையம் . ( புத்தர் ,, காந்தி , 
கோகலே . திலகர் , நெப்போலியன் , லால்பகதூர் , பாரதி 

யார் , இந்திராகாந்தி .) 
333 . எதிராஜ சுரேந்திரநாத் ஆர்யா ; - ; 1908 ; 7 + 38 ; சென்னை ; 

ஆர் . வி . பிரஸ் . 
334 . 

எபிரேய தீர்க்கதரிசிகளின் சரித்திரச் சுருக்கம் ; பிரென் 
( தொகு ) ; 

1917 ; 70 ; சென்னை ; சி . எல் . எஸ் . 
பிரஸ் . 
335 . எம் . கே . டி . பாகவதர் கதை ; விந்தன் ; மு . ப . மார்ச் 1983 ; 

256 ; சென்னை ; புத்ககப் பூங்கா . 
336 . எம் . சி . இராசமாணிக்கம் அவர்களின் வாழ்க்கைக் குறிப்புகள் 

மு . சதாசிவம் ; 1981 ; 23 ; ஈரோடு ; மீராநிலையம் . 
337. எம்பெருமானார் வைபவம் ; வடிவழகிய நம்பிதாஸர் ; 1909 ; 

; திரிசிரபுரம் ; ரிவ்யூ அச்சியந்திர சாலை ; ( இராமா 

நுஜர் , கவிதை ) 
338 . எம் . ஜி . ஆர். ஒரு சகாப்தம் ; நியூஸ் ஆனந்தன் ; 1982 ; ... ; 

சென்னை ; தனலட்சுமி பதிப்பகம் . 
339 . எமிலி ஜோலா ; சி . பி . சிற்றரசு ; 1952 ; - ; திருச்சி ; -- 
340. எல் . 

டி . சாமிக்கண்ணு 

பிள்ளை 

ஓர் விளக்கம் ; 
கு . அருணாசலக்கவுண்டர் ; 1959 ; 4 + 140 ; சென்னை ; 
341. எல்லைப்புற காந்தி அல்லது அப்துல் கபூர்கான் ; - ; மு . ப . 

மே 1931 ; 32 ; - ; 
342 . எலியா தேவ சிகாமணி சாஸ்திரியார் சுருக்க ஜீவிய சரித்திரம் , 

எலியா வேத நாயகம் ; 1909 ; 41 ; - ; ஆசிரியர் . 
343. எழுத்தாளர் கல்கி ; கா.பொ. இரத்தினம் ; 1956 ; - ; சென்னை . 
344. எழுத்தாளர் ம . பொ . சி ; சி . ஞானமணி ; ஆக . 1975 ; 206 ; 

சென்னை ; ஞானம் பதிப்பகம் 
345.. எழுத்து வேந்தருக்கு எழுபது ; வி . எஸ் . மணி ; மு . ப . ஏப் . 
1977 ; 7 + 68 ; சென்னை ; வானதி . ( நாரண 

துரைக் 
கண்ணன் . ) 
346 . என் ஆசிரியப்பிரான் ; கி . வா . ஜகந்நாதன் ; 

ஜகந்நாதன் ; 1983 ; ... 
- ; சென்னை ; உ . வே . சா . நூல் நிலையம் ( உ . வே . 

சாமி நாதையர் . ) 
347 , 

என் குருநாதர் பாரதியார் ; ரா . கனக லிங்கம் ; ஆக . 1947 : 
122 ; சென்னை ; சக்திகாரியாலயம் . 


202 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


348 . 


என் தந்தை ; சகுந்தலா பாரதி ; மார்ச் 1974 ; 4 + 88 
கல்கத்தா ; பாரதி தமிழ்ச்சங்கம் . 
என் தந்தையார் ; எஸ் . அம்புஜம்மாள் ; 1945 ; - ; சென்னை ; 


349 . 


350 . என் நண்பர்கள் ; கி . ஆ . பெ . விசுவநாதம் ; மு.ப . சன ; 

1984 ; 138 : சென்னை ; பாரி நிலையம் . ( மறை மலை 
யடிகள் , திரு.வி.க , வ.உ.சி , கா.சு. பிள்ளை ; சோம சுந்தர 
பாரதியார் . கா . நமச்சிவாய முதலியார் , சி . கே . சுப்பிர 
மணிய முதலியார் , த . வே . உமாமகேசுரம் பிள்ளை . 
பண்டிதமணி கதிரேசஞ் செட்டியார் , பாரதிதாசன் , 
ஈ . வே . ரா ; பி . வரதராஜுலு நாயுடு , டபிள்யூ . பி . ஏ . 
சௌந்தர பாண்டியன் , ஓ . பி . இராமசாமி ரெட்டியார் , 
சர்.ஏ. இராமசாமி முதலியார் , ஏ . டி . பன்னீர் செல்வம் , 
காமராஜர் , செல்வ நாயகம் , அண்ணாதுரை , கு . வன்னிய 
சிங்கம் , அண்ணாமலைச் செட்டியார் , கருமுத்து 

தியாகராய செட்டியார் , வி . சேஷஷாயி . ) 
351. என் நினைவுகளில் பாவேந்தர் ; த . கோவேந்தன் ; 1983 ; 

-- ; சென்னை ; பூக்கடை பதிப்பகம் . ( பாரதிதாசன் ) . 
352 . என் நோக்கில் ஆனந்த குமாரசுவாமி ; ஈழ வேந்தன் ; 1971 ;; 

150 ; கொழும்பு ; இரஞ்சனா பதிப்பகம் . 
353 . என் முதல் சந்திப்பு ; டி.எஸ் . சொக்கலிங்கம் ; டிச . 1956 ; 

105 ; சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் ( காந்திஜி , ராஜாஜி , 
காமராஜ் , வ.வெ.சு ; வ.உ.சி , பாரதி , திரு.வி.க. வ.ரா .. 
டாக்டர் நாயுடு , சங்கரய்யா , ராமசாமி ரெட்டியார் , 
அவினாசி லிங்கம் , குமாரசாமி ராஜா , மணிக் கொடி சீனி 

வாசன் , பக்தவத்சலம் , மட்டப்பாறை சிங்கம் . 
354 . எனது சிநேகிதர் ; சி . வெங்கடசாமியார் . 1910 , ஆக , 1915 , 

25 ; சென்னை ; போனிக்ஸ் பிரஸ் , ( ஹாஜி அப்துல் சமத் 

சாகிப் ) 
355 எனதுயிர்த் தோழர்... இ.மு . சுப்பிரமணிய பிள்ளையவர்கள் 

வரலாறு ; பி . அருணாசலம் பிள்ளை ; மு.ப. சூலை 1943 

16 ; திருநெல்வேலி ; - . 
356 . ஏகநாதர் ; எஸ் , அனவரத விநாயகம் பிள்ளை . 1930 ; 216 ; 

சென்னை ; - . 
357 . ஏசுகிறிஸ்து ; த . நா . சேனாபதி ; 1943 ; 82 ; சென்னை ; 

அல்லயன்ஸ் . 
358 . ஏப்ரஹாம் லிங்கன் சரிதம் , கே , வெங்கடராம ஐயர் ; 1915 

176. கும்பகோணம் ; ஸ்ரீ கிருஷ்ணவிலாசா பிரஸ் . 


வரிசை 


203 


359. ஏழாம் எட்வர்ட் சக்கரவர்த்தி சரித்திர ஸங்கிரகம் ; - ; வி . 

ருெஷ்ணமாசாரியார் ; சென்னை ; கி.க.அ. சங்கத்தார் 

அச்சுக்கூடம் . 
360. ஏழைப் பங்காளன் லெனின் ; அ.லெ. நடராஜன் ; மு.ப. 

ஆக . 1969 ; 12 + 404 ; சென்னை ; என் சி பி எச் . 
361. ஐதர் அலி ; தெ . கிருஷ்ணசாமிப் பாவலர் ; மு.ப. அக் . 

1919 ; 171 ; சென்னை ; டயமண்ட் பிரஸ் 
362. ஐந்து தமிழ் மணிகள் ; ரம் போலா மாஸ்கரேனஸ் ; 1957 ; 

- ; சென்னை ; ஆக்ஸ்பர்ட் யூனிர்வஸிடி பிரஸ் . ( திரு . வி . க . 
கவிமணி , பிரிதிமாற்கலைஞர் , கதிரேசஞ் செட்டியார் , 

டி . கே . சி . ) 
363. ஐயர் அவர்களின் வரலாற்றுச் சுருக்கமும் கம்பராமாயணச் 

சிந்தனையும் ; வைத்தமாநிதி ; 1981 ; 8 + 40 ; பாளையங் 

கோட்டை ; நெல்லை மாவட்டக் கழகம் ; ( வ.வே.சு.ஐயர் ) 
364. ஐரோப்பிய அருண்மாதர் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் 

அம்மையார் : நீலாம்பிகை அம்மையார் . நா . ப . மே . 

1939 , 59 ; சென்னை ; கழகம் . 
365 . ஐரோப்பிய வெற்றியாளர் தாரிக் பின் ஜியாத் ஸையித் இப்ரா 

ஹீம் ; மு.ப. 1956 ; இ . ப . 1959 ; 60 ; திருச்சி ; வளர்மதி . 
366 . ஐன்ஸ்டின் வாழ்க்கை வரலாறு : சி . இளங்கோவன் . 1965 ; 


367. ஒட்டக் கூத்தர் ; ச . கு . கணபதி ஐயர் ; மு.ப . அக் . 1956 ; 

100 ; சென்னை ; கலைமகள் . 
368. ஒட்டக் கூத்தர் சரித்திரம் ; செங்குந்த சங்கப்புலவர் ; இ . ப . 

1895 ; 122 ; சென்னை ; இந்து தியாலாஜிகல் அச்சியந்திர 

சாலை . 
369 . ஒரு சர்வாதிகாரியின் கதை ; பி . எல் . ராஜேந்திரன் ; மு . ப . 

சூலை ; 1978 ; 192 ; சென்னை ; மருதமலையான் பதிப்பகம் ; 
370. ஒழுக்கத்தால் உயர்ந்தோர் ; மணி . திருஞான சம்பந்த முதலி 

யார் ; - ; 31+ 34 ; சென்னை ; கழகம் ; திருக் குறிப்புத் 

தொண்டர் , அதிபத்த நாயனார் . 
371. ஒளி விளக்குகள் ; ஊடுருவி ; 1952 ; -- ; சென்னை ; 
372. ஒளி விளக்குகள் ; பா . நடராஜன் ; மு . ப . சூன் 1954 ; 5+ 

69 ; சென்னை ; பொற்றாமரைப் பதிப்பகம் . ( பெர்னாட் 

ஷா , மெஸ்மர் , எஸ் . எஸ் . பிள்ளை ) 
373. ஒன்றே உலகம் ; த . கோவேந்தன் ; 1967 ; - ; சென்னை ; -- 
374. ஓவியக் கலைஞர் இரவி வர்மா ; கா . அப்பாத்துரைபிள்ளை : 

மு.ப. அக் . 1952 ; 80 ; சென்னை ; கழகம் . 


t 


204 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
375. ஓவியத் தென்றல் இரவி வர்மா ; இரா . வேந்தன் ; 1968 ; -- 

மதுரை ; 
376 . ஔவை ; ஸ்ரீநிவாஸா சாரியர் ; சூன் . 1917 ; 74 ; வேலூர் 

ஜனோபகாரி ஆபிஸ் . 
377. ஔவையார் ; பி . ஸ்ரீ ; மார்ச் ; 1976 ; - ; சென்னை ; அல்ல 

யன்ஸ் . 
378. ஔவை - யார் ? ; ம.பொ. சிவஞானம் ; மு . ப . சன . 1968 ; 

5 + 164 ; சென்னை ; இன்ப நிலையம் . 
379 . ஔவையார் சரித்திரம் ; - ; மு . ப . டிச . 1883 ; 34 ; சென்னை ; 

திராவிட வர்த்தமானி அச்சுக்கூடம் . 
-380 . 

ஔவையார் சரித்திரம் ; - ; 1897 ; - ; மீனாக்ஷி விலாச அச்சி 

யந்திர சாலை . 
381. ஔவையார் சரித்திரம் ; சித்தூர் சுப்பிரமணியாசாரியர் ; 1902 ; 

44 ; சென்னை ; டி . ஆர் . சந்திர ஐயர் . 
382 . ஔவையார் சரித்திரம் ; காஞ்சிபுரம் ராமசுவாமி நாயுடு ; 

மே . 1906 ; 78 ; சென்னை ; பண்டித மித்திரயந்திரசாலை . 
383. ஔவையார் சரித்திரம் ; அனவரத விநாயகம் பிள்ளை ; 

1908 ; 47 ; சென்னை ; காக்ஸ்டன் பிரஸ் . 
384 . கச்சியப்ப சிவாசாரியார் புராணம் ; வாமதேவ முருக பட்டா 

ரகர் ; மு . ப . செப் . 1917 ; 47 ; சிதம்பரம் ; ஸ்ரீ குஞ்சித சரண் 

அச்சுக்கூடம் . ( கவிதை . ) 
385 . கட்ட பொம்மன் வரலாறு ; சந்திரசேகரன் ; 1960 ; 27 + 211 ; 

சென்னை ; சென்னை அரசாங்கம் . 
386 . கடல் வீரன் கொலம்பஸ் ; நாரா . நாச்சியப்பன் ; மு . ப . 1966 ; 

1980 ; 148 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
387. கடையெழு வள்ளல்கள் சரித்திரம் ; கா . மு . சின்னப்பா 

பிள்ளை ; 1932 ; 4 + 96 ; சென்னை ; பி . நா . சிதம்பர முதலி 
யார் பிரதர்ஸ் . ( அதிகமான் , ஆய் , ஓரி , காரி , பாரி , 

நள்ளி , பேகன் . ) 
388 . கண்டு பிடித்தவர் கதை ; அறுவர் ; மு.ப. 1956 ; 4 + 171 ; 

சென்னை ; அலைய்டு பப்ளிஷிங் கம்பெனி. ( வினோபா , 
டேவிட் லிவிங்ஸ்டன் , கோபர் நிக்கஸ் , நேரு , மேரி கியூரி, 

பிளெமிங் . ) 
389 . கண்ணப்பர் வரலாறும் திருக்காளத்திக் காட்சியும் ; திருவரங்க 

நீலாம்பிகை அம்மையார் ; பிப் . 1930 ; 3 + 84 ; சென்னை ; 

ஆசிரியர் . 
390. கதிரை வேற் பிள்ளை சரித்திரம் ; திரு . வி . க . 1906; 

சென்னை ; கருணானந்தர் + கிருஷ்ணசாமி ஐயர் . 


வரிசை 


205 


391. கதிரை வேற் பிள்ளை சரித்திரம் ; பாலசுந்தர நாயகர் ; 1908 ; 

52 ; காஞ்சிபுரம் ; பிரஸிடென்சி அச்சுக்கூடம் . 
392 . கதையுலக மன்னன் அலெக்ஸாந்தர் டூமாஸ் ; காரை ஏ . எம் . 

அலி ; மு . ப . சன . 1960 ; 119 ; சென்னை ; யுனிவர்சல் . 
393. கப்சிப் 

கப்சிப் தர்பார் ( ஹிட்லரின் வாழ்க்கையும் கனவுகளும் ) ; 
சொ . விருத்தாசலம் + ந . ராமரத்னம் ; 1939 ; 140 ; 

சென்னை ; நவயுகப் பிரசுராலயம் . 
394. கப்பலோட்டிய சிதம்பரனார் ; ம , பொ . சி ; 1972 ; 187 ; 

சென்னை ; இன்ப நிலையம் . 
395 . கப்பலோட்டிய தமிழன் ; ம . பொ . சி ; 1947 ; 180 ; சென்னை ; 

இன்பநிலையம் . ( வ . உ . சிதம்பரனார் ) 
396. கபார் கான் ; ச . பாண்டியன் ; மு . ப . சன . 1970 ; 183 ; 

மதுரை ; தமிழ்நாடு சர்வோதய மண்டல வெளியீடு . 
397 . கபிலர் ; ந.மு. வேங்கடசாமி நாட்டார் ; 1921 ; 3 + 177 ; 

கரந்தை ; தமிழ்ச்சங்கம் . 
398. கபீர்தாஸ் சரித்திரம் ; ஸ்ரீனிவாசராவ் ; மு . ப . 1899 ; ; 

கும்பகோணம் ; வித்தியா அச்சாபீஸ் ( 4 பாகங்கள் ) 
399 . கபீர் தாஸர் ; கோ . கிருஷ்ண மூர்த்தி ; 1945 ; - ; சென்னை ; 


400. கம்பர் ; மாரிமுத்து ; 1870 ; 78 ; சென்னை ; வள்ளுவர் 

பண்ணை . 
401 . கம்பர் கதை ; நாகசண்முகம் ; 1966 ; 76 ; காரைக்குடி ; 

அழகுப் பதிப்பகம் . 
402 . கம்பர் ( கம்பநாடர் ) ; டி . செல்வகேசவராய முதலியார் ; 

1902 ; 38 ; சென்னை ; செங்கல்வராய ஆர்பனேஜ் அச்சுக் 

கூடம் . 
403 . கம்பர் சரித்திரத்தின் ஒரு பகுதி ; தி . ஏ . ராஜரத்தினம் 

பிள்ளை ; 1909 ; 27 + 71 ; சென்னை ; சி . எல் . எஸ் . 
404 . கம்பர் சரித்திரம் ; நெ . ரா . சுப்பிரமணிய சர்மா ; 1922 ; 126 ; 

மதுரை ; இ . மா . கோபால கிருஷ்ணக் கோன் . 
405 . கம்பன் முதலிய வித்துவான்களின் சரித்திரம் ; வேதநாயகம் 

சாஸ்திரியார் ; - ; - ; - ; 
406. கமால் அத்தாதுர்க் ; லெ . சாமிநாத சர்மா ; ஏப் . 1977 ; 

- ; மதுரை ; சோமு புத்தக நிலையம் . 
407. கயத்தாற்றில் கட்டப்பொம்மன் ; ம . பொ . சிவஞானம் ; 1964 ; 

28 ; சென்னை ; இன்பநிலையம் . 


206 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


408. கர்தார் சிங் ; சரஸ்வதி ராமநாத் ; மு . ப . சூலை 1968 ; 40 ; 

சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . 
.409 . கரிகால் வளவன் ; கி . வா . ஜகந்நாதன் ; இ.ப. சூலை . 1953 ; 

84 ; சென்னை ; அமுத நிலையம் . 
410. கருடமுத்து பிள்ளையின் வாழ்க்கை வரலாறு ; கே . ஆண்டி 

யப்ப பிள்ளை ; மு . பா . ஏப் . 1897 ; 16 ; திருநெல்வேலி ; 

ஆரியப் பிரகாசினி பிரஸ் . 
411 . கருணாநந்த சஞ்சீவி மருந்துகளை அனுக்கிரகித்த கருணா 

நந்த சித்தர் சரித்திரம் ; கிருஷ்ணசாமி ஐயர்; 1906 ; 84 ; 

சென்னை ; ஹோ அண்டு கம்பெனி. 
412. கருணாநிதியார் ; மீ . சு . இளமுருகு பொற்செல்வி ; 1951 ; 

- ; இராஜபாளையம் ; 
413 . கருணைத் தேவன் காந்தி மகான் ; மணிமொழி ; மு . ப . சூன் . 

1972 ; 56 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் . 
414 . கருத்த முத்துப் பிள்ளை சரித்திரம் ; - ; - ; -- ; - ; 
415. கல்கி , பிரம்மப் பிரகாச மெய்வழிச் சாலை ஆண்டவர் சரித் 

திரம் ; மெய்வழி நாகப்ப செட்டியார் ; ஆக 1978 ; புதுக் 

கோட்டை ; ஆசிரியர் . 
416. கல்வித் தந்தை ; ந . வேலுச்சாமி ; மு . ப . 1975 ; 12 + 92 ; 

சென்னை ; வள்ளலார் நிலையம் . ( நெ . து . சுந்தர 

வடிவேலு . ) 
417 . கல்வி தந்த வள்ளல்கள் ; பி . க . வேணுகோபாலப் பிள்ளை ; 

மு . ப . ஆக . 1961 ; மூ . ப . ஏப் . 1964 ; 75 ; சென்னை ; 
அம்பிகா பிரதர்ஸ் . ( அண்ணாமலைச் செட்டியார் , அழ 

கப்பச் செட்டியார் ; பிச்சையப்ப முதலியார் . ) 
A18 . கலிலியோ ; எஸ் . நடராஜன் ; ஆக . 1965 ; 112 ; சென்னை ; 

கழகம் . 
419 . கலைச் செல்வர் ; ம . இராமநாதன் ; 1957 ; - ; சென்னை ; 


420 . 


421 . 


கலைச் செல்வர் ; எல்லார்வி ; மு . ப . டிச . 1968 ; 4 + 104 ; 
சென்னை ; அமுத நிலையம் ( அரிகேச நல்லூர் முத்தையா 
பாகவதர் ) 
கலைச் செல்வர் கருணாநிதி ; காஞ்சி கலைச் செல்வன் ; 
1953 ; 9 ; காஞ்சி ; காஞ்சி ஊழியர் பப்ளிகேஷன்ஸ் . 
கலைச் செல்வர் வி . சாரநாதர் ; வி . ஆர் . எம் : செட்டியார் ; 
1968 ; - ; காரைக்குடி ; - 
கலைஞர் போற்றும் கலைஞர் ; நாகை தருமன் ; மு . ப . ஆக . 
1974 ; 160 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் . ( கருணாநிதி ) 


422 . 


423 . 


வரிசை 


207 


424. கலைஞர் மு . கருணாநிதி ; - ; 1983 ; - ; சென்னை ; மணி 

மேகலை பிரசுரம் . 
425 . கலைஞர் மூவர் ; ருக்மிணி கிருஷ்ணசாமி ; 1955 ; - ; 

சென்னை ; - . 
426. கலைத் தந்தை கருமுத்து தியா கராசச் செட்டியார் வாழ்க்கைக் 

குறிப்பு : - ; 1961 ; 16 ; சென்னை ; கழகம் . 
427. கலைத் தந்தை கருமுத்து தியாகராசர் ; சு . குழந்தை நாதன் ; 

மு . ப . சூலை 1980 ; 262 ; மதுரை ; கருமுத்து . தி . மாணிக்க 

வாசகனார் . 
428 . கலை மடந்தையின் தவப்புதல்வன் ; கனக . செந்தில்நாதன் ; 

1964 ; - ; சுன்னாகம் ; -- 
429 . கலை மணிகள் ; எல்லார்வி ; மு.ப. அக் . 1965 ; இ.ப. சூலை 

1967 ; 126 ; சென்னை ; அமுத நிலையம் . (ஊத்துக்காடு 
வேங்கட சுப்பையர் , காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை , 
மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை , புதுக்கோட்டை 
தட்சிணா மூர்த்தி பிள்ளை , கும்பகோணம் அழகனம் 
பிள்ளை , கும்பகோணம் சரப சாஸ்திரியார் , காரைக்குடி 

சகோதரர்கள் . ) 
430 கலை வளர்த்த இந்தியப் பெரியார்கள் ; மயிலை சிவமுத்து ; 

மு . ப . 1946 ; மூ . ப . 1948 ; 96 ; சென்னை ; உமா தேவன் 
கம்பெனி, ( ஜகதீச சந்திரபோஸ் , பி.சி. ராய் , ஸ்ரீநிவாச 

ராமானுஜர் . ) 
431 . கலைவாணர் என் . எஸ் கே ; சுப்பு ஆறுமுகம் ; 1957 ; 

சென்னை ; 
432 . கலைவாணர் கதை ; - ; மு . 

ப . 1970 ; 170 ; சென்னை ; 
மங்கள நூலகம் ( என் . எஸ் . கிருஷ்ணன் ) 
433 . கலைவாணர் பற்றி தமிழறிஞர்கள் ; என் . ஏ . வேலாயுதம் ; 

மு . ப . சன . 1979 ; 8 + 156 ; நாகர் கோயில் ; அன்பு நிலையம் 

( என் . எஸ் . கிருஷ்ணன் ) 
434 . கலை வேந்தன் சரபோஜி ; பெ . கா . அண்ணாமலை + சி . 

அரசப்பன் ; மு . ப . நவ . 1958 ; மூ . ப . சூன் . 1964 ; 86 ; 

சென்னை ; பழனியப்பா , 
435 . கவிக்குயில் ; ஆர் . சண்முகம் ; 1968 ; - ; காரைக்குடி ; -- 
436 . கவிக்குயில் சரோஜினி தேவி ; சு . லலிதாம்பாள் ; மு . ப . அக் . 

1968 ; இ.ப. 1970 ; 107 ; சென்னை ; வானதி . 
437. கவிக்குயில் பாரதியார் ; சுத்தானந்த பாரதியார் ; பி . ப . 

1970 ; மறு . ப . அக் . 1981 ; 240 ; சென்னை ; கழகம் , 
.438 . கவிச் சக்கரவர்த்தி ; கு . அழகிரிசாமி ; மு . ப . 1963 ; 24 + 220 ; 

சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . 


208 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


439 . கவிச் சக்கரவர்த்தி கம்பர் ; இரா . பழனிசாமி ; மு . ப . 1965 ; 

2 + 129 ; சென்னை ; மல்லிகைப் பதிப்பகம் . 
440. - கவிச் சக்கரவர்த்தி கம்பர் வரலாறு ; அ . கி . நாயுடு ; 1963 ; 

4 + 135 ; கோவை ; முப்பால் நிலையம் . 
441 . கவிச் சக்கரவர்த்தி சுப்ரமண்ய பாரதி சரிதம் ; ஆக்கூர் அனந் 

தாச் சாரி; 1936 ; 88 ; செங்கோட்டை ; கிட்டப்பா மலர்ப் 

பிரசுராலயம் . 
442 . கவிச் சக்கரவர்த்தியாகிய ஒட்டக் கூத்தர் சரித்திரம் ; சி . கு. 

நாராயணசாமி முதலியார் ; 1913 ; 9 + 96 ; சென்னை ; 

ஜெனரல் ஸப்ளைஸ் கம்பெனி. 
443. கவிஞர் இரவீந்திரநாத தாகூர் ; தெ . பொ . மீனாட்சி 

சுந்தரன் ; மு . ப . 1961 ; 2 + 176 ; அண்ணாமலைநகர் ; 

அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் . 
444. கவிஞர் சவராயலு நாயகர் வாழ்க்கை வரலாறு ; சிவ , கண் 

ணப்பனார் ; 1981 ; 15 + 96 ; புதுவை ; அரசு கல்வித்துறை . 
445. கவிஞர் தாகூர் ; மு . வரதராசன் ; ஆ . ப . சூன் . 1954 ; 80 ; 

சென்னை ; பாரி நிலையம் . 
446. கவிஞர் நெஞ்சில் அறிஞர் அண்ணா; மு . அன்பரசன் 

( பதிப்பு ) ; 1969 ; 112 ; சென்னை ; கல்வி வெளியீடு . 
447. கவிஞர் மாஸ்கரேனஸ் ; எம் . எக்ஸ் . மிராண்டா ; மு . ப . 

ஆக . 1969 ; 4 + 128 ; திருச்சி ; கஸ்தூரி பதிப்பகம் . 
448. கவிதை தந்தவர் கதை : அ . அப்துல் கரீம் ; 1970 ; 128 ; புதுக்.. 

கோட்டை ; தமிழ் நிலையம் ; ( சுப்பிரமணிய பாரதியார் ; 

கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ; அழ . வள்ளியப்பா ) 
449 . கவிமணி ; பா . சொக்கலிங்கம் - பெருமாள் ; 1955 ; - ; - ; 


450 . 


கவிமணி ; அரசு ; மு . ப . சன . 1955 ; மறு . ப . சூன் 1958 ; 
104 ; சென்னை ; கழகம் . 
கவிமணி தாம்சன் ; சு . நடராஜன் ; 1963 ; - ; காரைக்குடி ; 


451 . 


452 . 


453 . 


கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ; சுத்தானந்த பாரதி 
யார் ; மு.ப. ஆக . 1945 ; 31 ; இராமச் சந்திரபுரம் ; அன்பு 
நிலையம் . 
கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ; செ . சதாசிவம் ; மு . ப . 
சன . 1948 ; இ . ப . மே . 1968 ; 200 ; நாகர் கோவில் ; ஜெய 
குமாரி ஸ்டோர்ஸ் . 
கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வாழ்வும் - இலக்கியமும் ; 
மணியன் ; மு.ப. 1976 ; 32 ; சென்னை ; மாப்பிள்ளைப் 
பதிப்பகம் . 


454 , 


205 


வரிசை 


455. கவிமணியின் வாழ்வும் கவிதை வளமும் ; தே.ப. பெருமாள் ; 

மு . ப . நவ . 1972 ; 255 ; சென்னை ; வானதி . 
456 . கவி மன்னர் மூவர் ; ச . சாம்பசிவன் ; அக் . 1961 ; 130 ; 

சென்னை ; கழகம் ; ( சயங் கொண்டார் , ஒட்டக்கூத்தர் , 

கம்பர் . ) 
457. கவியரசர் தாகூர்; அரு . சோமசுந்தரன் + இளங்கோ ; மு.ப. 

மார்ச் 1968 ; 110 ; காரைக்குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
458 . கவியரசன் காளிதாசன் ; அ . வெ . சுப்ரமணியன் ; 1956 ; 29 ; 

சென்னை ; அமுத நிலையம் . 
45 .. 

கவியரசியார் ; எஸ் . கிருஷ்ண வேணி ; மு . ப . ஏப் . 1949 ; 
மறு . ப . 1953 ; 2+ 104 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் 

கழகம் . ( சரோஜினி தேவி ) 
460 . கவி யோகி சுத்தானந்த பாரதியார் ( தொகு ) ; பலர் ; - ; 46 ; 

சென்னை ; சுத்தானந்த நூலகம் . 
461. கவிராஜன் கதை ; வைரமுத்து ; மு . ப . டிச . 1982 ; 296 ; 

சென்னை ; பாரதி பதிப்பகம் . ( பாரதியார் , கவிதை ) 
462 . கவுண்ட் லியோ டால்ஸ்டாயும் மகாத்மா காந்தியும் ; கிருஷ்ண 

சுவாமி சர்மா ; 1916 ; 57 ; சென்னை ; பிரஹ்மாவதின் 

பிரஸ் . 
463 . கழக அமைச்சர் திருவரங்கனார் வரலாறு ; இரா . இளங் 

குமரன் ; மு . ப . நவ . 1982 ; 19 + 152 ; சென்னை ; கழகம் . 
464 . கழக ஆட்சியர் வ . சு . வரலாறு ; இரா . 

ரா . இளங்குமரன் ; 
மு . 

அக் . 1981 ; 32 + 313 ; சென்னை ; கழகம் . 
( வ . சுப்பையாபிள்ளை ) 
465 . 

கனம் கிருஷ்ணையர் ; உ . வே . சாமிநாதையர் ; - ; - ; 


ப . 


466 . கனம் ஸர்.டி. முத்துசாமி ஐயர் வாழ்க்கை ; டி.ஏ. சுவாமிநாத 

ஐயர் ; 1907 ; 43 ; சென்னை ; வெங்கடாசலம் அண்டு கோ : 
467. கஸ்தூரி திலகம் ; பரணீதரன் ; மு . ப . பிப் . 1965 ; 280 ; 

சென்னை ; விகடன் பிரசுரம் . 
468. கஸ்தூரிபா கதைகள் ; கே . எஸ் . ஜம்புநாதன் ; மு . ப . பிப் . 

1970 ; 130 ; சென்னை ; கௌசிக் பப்ளிகேஷன்ஸ் . 
469 . கஸ்தூரிபாய் ; சு . லலிதாம்பாள் ; 1968 ; 

லலிதாம்பாள் ; 1968 ; - ; சென்னை ; 
470 . கஸ்ஸாலீ ; ஸையித் இப்ராஹீம் ; மு.ப. டிச . 1953 ; நா . ப . 

செப் . 1969 ; 143 ; திருச்சி ; வளர்மதி . 
471 . காசி முதல் தாஷ்கண்ட் வரை ; மு . நமசிவாயம் ; மு . ப . 

மார்ச் 1966 ; 19 + 574 ; சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் . 

( லால் பகதூர் சாஸ்திரி . ) 
த . வா . வ -14 


afo 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
.472 . காஞ்சீபுரம் பச்சையப்ப முதலியார் சரித்திரம் ; சீனிவாசப் 

பிள்ளை ; 1911 ; 4 + 128 ; சென்னை ; மதராஸ் ரிப்பன் பிரஸ் . 
473. காந்தி ; மீ . லி . சபரிராஜன் ; 1970 ; - ; சென்னை ; 
.474 . காந்தி ; தி . டி . திருமலை ; மூ . ப . 1981 ; - ; சென்னை ; 

ஜலதரங்கினி பதிப்பகம் . 
475. காந்தி அடிகள் ; என் . கே . வேலன் ; மு . ப . நவ . 1975 ; 58 ; 

சென்னை ; கழகம் . 
476. காந்தி அண்ணல் ; மு . வரதராசன் ; 1968 ; 154 ; - ; காக்ஸ் 

டன் அச்சகம் . 
477. காந்திக் கதைகள் 100 ; துளசி ஜெயராமன் ( தொகு ) : 

மு . ப . அக் , 1968 ; 120 ; சென்னை ; காதி கிராமோத் யோக் 

பவன் . 
-478 . காந்திக் கதைகள் ; ஜே . எஸ் . ஜம்புநாதன் ; மு.ப. 1952 ; 

4 + 288 + 28 ; சென்னை ; அமுத நிலையம் . 
479. காந்தி தரிசனம் ; கோவை . அய்யாமுத்து ; மு.ப. அக் . 

1969 ; 4 + 202 ; சென்னை ; பாரி நிலையம் . ( காந்தி 

நூற்றாண்டு விழா வெளியீடு . ) 
480. காந்திம கானும் வள்ளுவரும் ; கிருபானந்த வாரியார் ; இ . ப . 

1981 ; - ; பொன்னமராவதி ; குறிஞ்சிப் பதிப்பகம் , 
481. காந்தியடிகள் வாழ்க்கையும் செய்தியும் ; சபா . அருணா 

சலம் ; 1983 ; - ; தேவகோட்டை ; காளத்தி நூலகம் . 
482 .. காந்தி யார் ?; வெ . சாமிநாதசர்மா ; - ; - ; புதுக்கோட்டை ; 

பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் . 
483 . காந்தியின் வாழ்க்கையிலே ; மு . சண்முக சுந்தரம் ; மு.ப. 

ஆக . 1963 ; 323 ; சென்னை ; வள்ளுவர் பண்ணை . 
484 . காந்தியும் விவேகானந்தரும் ( ஒரு பரீசீலனை ) ; வெ . சாமி 

நாத சர்மா ; மு.ப. செப் . 1943 ; இ . ப . செப் . 1957 ; 89 ; 

சென்னை ; பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் . 
485. காந்தியும் வினோபாவும் ; பி . ஸ்ரீ ; மு . ப . செப் . 1970 ; இ . ப . 

1978 ; 88 ; சென்னை ; ஸ்டார் பிரசுரம் . 
486. காந்தியும் ஜவஹரும் ; வெ . சாமிநாதசர்மா : 1937 ; 

40 ; 
ரங்கூன் ; பாரத்பந்தர் . 
487. காந்திஜியின் காலத்திலே ; சைதை சுந்தரமூர்த்தி ; மு . ப . 

அக் . 1969 ; 252 ; சென்னை ; ! வாசு பிரசுரம் . 
488 . கா . நமச்சிவாய முதலியார் அவர்கள் வாழ்க்கை வரலாறு , 

- ; 1936 ; 64 ; சென்னை ; 
489 . 

காப்பியக்கவிஞர் மூவர் ; சி . அருணை வடிவேல் முதலியார் ; 
1954 ; - ; - ; - . 


வரிசை 


211 


490 : காமராஜ் ; டி . எஸ் . சொக்கலிங்கம் ; 1955 ; - ; சென்னை ; 


491. காமராஜ் ; நாக சண்முகம் ; மு . ப . 

சன . 1967; மூ . ப . 
மார்ச் . 1970 ; 60 ; சென்னை ; வானதி . 
492 . காமராஜ் ஒரு சரித்திரம் ; முருக . தனுஷ்கோடி ; நா . ப . ஏப் . 

1976; 288 ; சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
493 . காமராஜ் வரலாறு ; மு . நமச்சிவாயம் ; மு . ப . செப் . 1963 ; 

4 + 370 ; மதுரை ; பாரதி புத்தக நிலையம் , 
494 . காமராஜர் ( ஒரு புதிய கண்ணோட்டம் ) : சி . என் .. நாச்சியப் 

பன் ; மு . ப . சூன் 1976 ; 148 ; காரைக்குடி ; பொன்னழ் 

கம்மை நூலகம் . 
495 . காமராஜை சந்தித்தேன் ; 

சந்தித்தேன் ; சோ ;, மு . ப . அக் . 1976; 64 
சென்னை : சுபா பப்ளிகேஷன்ஸ் . 
496 . கார்ல் மார்க்ஸ் ; வெ . சாமிநாத சர்மா ; மு . ப . சூன் . 1943 ; 

மூ . ப . சன . 1982 ; 212 ; சென்னை ; திருமகள் நிலையம் . 
கார்ல் மார்க்ஸ் ; எஸ் . சதாசிவம் ; மு . ப . 1947 ; 70 ; கோய 

முத்தூர் ; இன்ப வாழ்வுப் பதிப்பகம் . 
498 . காரைக்கால் அம்மையார் ; வலம்புரி அண்ணாமலை ; 1969 ; 

- ; சென்னை ; 
499. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வரலாறு ; மு . சாயபுமரைக் 

காயர் ; மு . ப . 1980 ; 29 ; காரைக்கால் ; பாத்திமா பதிப் 

பகம் . 
2500 . காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் வரலாற்றுப் 

பேழை ; காரை இறையடியான் + மு . சாயபு மரைக்காயர் ; 

மு . ப . டிச . 1981 ; 267 ; காரைக்கால் ; பாத்திமா பதிப்பகம் . 
501 . காரைக்காலம்மையார் திவ்விய சரித்திரம் ; - ; 1888 ; 9 ; 

சென்னை ; ரிப்பன் பிரஸ் . 
502 . காரை மஸ்தான் காரண சரித்திரம் ; ம . காதிறு , கனி; 1903 ; 


497 . 


503. கால்டுவெல் ஐயர் சரித்திரம் ; ரா . பி . சேதுப்பிள்ளை; மு . ப . 

1936 : 1944 ; 4 + 108 ; திருநெல் வேலி ; ஹில்லால் பிரஸ் . 
504 . கால்பந்து மன்னன் பிலே ; ஜே . எம் . சாலி ; - ; - ; சென்னை ;. 

நூர் பதிப்பகம் . 
565. காவடிச் சிந்தும் கவிஞன் வரலாறும் ; அரங்க சீனிவாசன் ; 

1984; 324 ; சென்னை ; சேகர் பதிப்பகம் ( அண்ணாமலை 
ரெட்டியார் ) . 


212 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


506. காவியம் கண்ட மாவீரன் ; திருவாரூர் சு . விசுவநாதன் 

( எதிரொலி விசுவநாதன் ) ; மு : ப . மே . 1976 ; 96 ; சென்னை :: 

அசோகன் பதிப்பகம் . 
507. காவியம் செய்த கவியரசர் ; மா . இராசமாணிக்கம் ; 1950;. 


508. காளிதாச சரித்திரம் ; முத்துத்தம்பிப்பிள்ளை ; - ; - ; - ; -- 
509. காளிதாச மகாகவியின் சரித்திரம் என்னும் கவிரத்ன 

சிந்தாமணி , சிதம்பரம் குருநாத கந்தசாமி முதலியார் ;. 
இ.ப. 1929 ; மூ ... ப . 1954 ; 259 ; சென்னை ; பி . இரத்தின 

நாயகர் அண்டு சன்ஸ் . 
510. காளிதாசனின் வாழ்க்கை வரலாறு ; 

முத்துசாமிப் 
பிள்ளை ; மு.ப. 1886 ; 66 ; சென்னை ; வி . என் . பிரஸ் . 
511. காளிதாஸின் சரிதம் ; - ; - ; 178 ; சென்னை ; - . 
512. கிரிதாரி பிரசாத் ; தமிழ்வாணன் ; மு . ப . சன . 1966 ; 76 ; 

சென்னை ; மணிமேகலை பிரசுரம் . 
513. கிருத்துவன் டேனியல் பிள்ளையின் வாழ்க்கை ; - ; மு . ப . 

மே . 1899 ; 24 ; தரங்கம்பாடி ; இ . எஸ் . மிஷன் பிரஸ் . 
514. கிருமிவேடன் லூயிபாஸ்ட்டர் ; வைத்தண்ணளா ; 

மு . .. 
மார்ச் . 1965 ; 4 + 174 ; சென்னை ; என் . சி . பி . எச் . 
515. கிருஷ்ண சைதன்ய சுவாமிகள் சரித்திரம் ; டி . பக்தவத்ஸலம் 

+ வி . வெங்கடஸ்ரீநிவாஸன் ; 1902 ; 230 ; சென்னை ; 

வைஜயந்தி பிரஸ் . ( 1918 இல் சுருக்கம் வெளிவந்துள்ளது . ) . 
516. கிருஷ்ண தேவராயர் ; கா . அப்பாத்துரை ; 1949 ; 

சென்னை ; கழகம் . 
517. கிருஷ்ண மேனன் ; பாஸ்கரன் ; மூ . ப . நவ . 1964 ; 76 ; 

சென்னை ; குயிலன் பதிப்பகம் . 
518 . கிரேக்கப் பெருமக்கள் ; ஏ . கே . விஜயபானு ; 1963 ; - ; 

சென்னை ; 
519 . 

கிறித்தவப் புலவர்கள் ; என் . கே . வேலன் ; மு . ப . 1975 ; 60 ; 
சென்னை : கழகம் . ( ஜி . யு . போப் , கால்டுவெல் , வீரமா 
முனிவர் , மிரான் வின்சுலோ , கிருட்டிண பிள்ளை , சவர் 

ராயர் , சுவாமிக் கண்ணுப் பிள்ளை . ) 
520. கிறிஸ்தவ அருட்கவிஞர்கள் ; தி . தயானந்தன் பிரான்சிஸ் : 

1984 ; - ; சென்னை ; கிறித்தவ இலக்கிய சங்கம் . 
521. கிறிஸ்தவக் கம்பள் கிருஷ்ண பிள்ளை ; 4. ஜி . தங்கராச 

னார் ; 1958 : 10 + 112 ; நாசரேத்து ; எஸ் . தாமஸ் 
இரத்தினம் . 


வரிசை 


213 


22 . கிறிஸ்தவ தமிழ்த் தொண்டர் ; ரா . பி . சேதுப் பிள்ளை ; 

இ.ப. 1947 ; திருநெல்வேலி ; எஸ் . ஆர் . சுப்பிரமணிய 
பிள்ளை ; ( வீரமாமுனிவர் , போப்பையர் , கால்டுவெல் , 
எல்லீசர் , ரேனியஸ் ஐயர் , வேதநாயகம் பிள்ளை ; கிருஷ்ண 

பிள்ளை : வேதநாயக சாஸ்திரியார் ; அகராதி ஆசிரியர் . ) 
523. கிறிஸ்தவ தமிழ்த் தொண்டர்கள் ; ரம்போலா மாஸ்கரேனஸ் ; 

மு . ப . சூன் . 1972 ; - ; திருச்சி ; தமிழ் இலக்கியக் கழகம் . 
( என்றி என்றிக்கல் , தத்துவ போதகர் , மனுவேல் மார்த் 
தீன்ஸ் , பிலிப்புஸ் பல்தேயுஸ் , சீகன் பால்கு ஐயர் , 
சாஸ்கோ பாஸ்கர் , வீரமாமுனிவர் , அண்ணாவியார் , சூல்ஸ் 
ஐயர் , வால்த்தர் ஐயா , கூழங்கையார் , ஜேம்ஸ் தெராசி , 
துபுவா அடிகளார் , பப்ரீசியுஸ் ஐயர் , சுவார்ட் ஐயர் 
பீட்டர் ராட்லர் , காலின் மெக்கன்சி , முத்துச்சாமிபிள்ளை 
வேதநாயக சாஸ்திரி , எல்லீசர் , இரேனியஸ் ஐயர் , வில்லி 
யம் டெய்லர் ; என்றிபவர் , கால்டுவெல் ஐயர் , சார்ஜன்ட் 
ஐயர் , திரிங்கால் அருளப்பர் , கிருஷ்ண பிள்ளை , சாத்த 
கிரென் , இன்ப கவிராயர் , மாயூரம் வேத நாயகர் , 
சவராயலு நாயகர் , பண்டித சவரிராயர் , ஜுலியன் 
வின்ஸன் , டாக்டர் வின்ஸ்லோ , போப் ஐயர் , மரிய நாய 

கம் பிள்ளை . 
524. கிறிஸ்துவப் பெண்ணின் இலட்சணங்கள் ; - ; மு . ப . அக் . 

1912 ; 22 ; திருச்சி ; எஸ் . ஜே . ஐ . ஸ்கூல் பிரஸ் . 
525. கிறீனின் அடிச்சுவடு;: அம்பி ; டிச . 1967 ; 7 + 112 ; யாழ்ப் 

பாணம் ; யாழ் இலக்கிய வட்டம் . 
526. குகதாச சபாரத்தினா முதலியார் சரித்திரம் ; சே . வெ . ஜம்பு 

லிங்கம் பிள்ளை : 1923 ; 11 ; சென்னை ; சோல்டன் அச்சுக் 

கூடம் , 
527. குத்தூசி குருசாமி ; குருவிக் கரம்பை வேலு ; மு . ப . மார்ச் 

1975 ; 29 + 257 ; சென்னை ; வளவன் பதிப்பகம் . 
528 . குமண ராஜன் ; ஆர் . எஸ் . நாராயணசாமி ஐயர் ; மு . ப . 

சன . 1919 ; 14 ; மதுரை ; தமிழ்ச் சங்கம் பவர் பிரஸ் . 
529. குமண வள்ளல் ( வரலாறு ) ; கி . வா . ஜகந்நாதன் ; மு . ப . அக் . 

1955 ; 103 ; சென்னை : அமுத நிலையம் . 
630. குமணன் ( கொடை வீரன் ) ; மணி . திருநாவுக்கரசு ; மே . 1926 ; 

38 ; சென்னை ; கே . பழனியாண்டிப் பிள்ளை கம்பெனி . 
531. குமர குருபர அடிகள் வரலாறு ; அரசு ; 1932 ; 134 ; சென்னை ; 

கழகம் . 
குமரியும் காசியும் ; மு . அருணாசலம் ; மு . ப . ஏப் . 1959 ; 192 ; 
குத்தாலம் ; தமிழ் நூலகம் . (வெள்ளக்கால் சுப்பிரமணிய 


214 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
முதலியார் , செல்லையா , உ.வே. சா , பண்டித மாளவியா , 
திரு. வி . க ; கவிமணி ; வினோபாபாவே ; அனந்த கிருஷ்ண 
சாஸ்திரிகள் , வையாபுரிப் பிள்ளை ; ஞானியார் 

சுவாமிகள் ) . 
533 . குமார சுவாமிப் புலவர் வரலாறு ; மு . முத்துக் குமார சுவாமிப் 

பிள்ளை; 1970 ; 6 + 252 ; சுன்னாகம் ; புலவரகம் . 
134. குயவன் கைக் களிமண் ; பால் கடம்பவனம் ; 1959 ; 

சென்னை ; - . 
குர்ட்ஸ் புனித வரலாறு -2 : - ; மு.ப.சன ; 1896 ; 193 ; தரங்கம் 

பாடி ; இவாஞ்ஜலிக்கல் லூதரன் மிஷன் அச்சக்கூடம் . 
536. குருகோவிந்த சிங்கன் ; வ . வே . ஸு . ஐயர் ; ஏப் , 1981 ; 49 ; 

சென்னை ; அமுத நிலையம் . 
537. குருதேவர் ராமகிருஷ்ணர் வரலாறு ; அ . லெ . நடராஜன் ; 

மு . ப . ஏப் . 1978 ; 435 ; சென்னை ; கற்பக நிலையம் . 
538. குரு நமச்சிவாயர் சரித்திரம் ; - ; மு.ப. 1887 ; 20 ; - ; சிவ . 

ஞான போத அச்சு . 
539. குருநானக் தேவர் வரலாறு ; அ . லெ . நடராஜன் ; மு.ப. அக் 

1975; 296 ; சென்னை ; பாரி நிலையம் .. 
540. குரு பரம்பரா பிரபாவம் ; திருதீய பிரம தந்திர ஸ்வதந்திர 

ஸ்வாமி ; 1890; 155 ; சென்னை ; - . 
541 . குரு பரம்பரை வரலாறு ; அழகிய நம்பி; .- ; - ; - ; - . 
542 . குருராஜர் பிருந்தாவன. மஹிமை ; ஆ . கே , வெங்கட்ரால் ; 

மு . ப . ஆக . 1983 ; 313 ; சென்னை ; நித்யா பதிப்பகம் . 

( ஸ்ரீராக வேந்திரர் . ) 
543 .: குலசேகராழ்வார் ; - ; - ; - ; 
544. குலோத்துங்கன் மூவர் ; வ . பொன்னுசாமி பிள்ளை ; மு . ப . 

அக் . -1954 ; 8 + 184 ; கழகம் ; சென்னை . 
545. குழந்தைக் கவிஞர் வள்ளியப்பா வாழ்க்கை வரலாறு 

பூவண்ணன் ; 1982 ; - ; சென்னை ; வானதி . 
546. குழந்தைகள் கண்ட நேரு ; சேரன் ; மு . ப . அக் . 1964 ; 112 ; 

சென்னை ; தமிழ் நாடு பதிப்பகம் ... 
547. குழந்தைகளின் நேரு : நாகி . கலைச் செல்வன் ; மூ..ப . 1981 ; 

சென்னை ; அம்மன் புக் கம்பெனி. 
548. குழந்தை காந்தி ; அ . இராமசாமி ; மு . ப . அக் . 1969 ; 82 ; 

மதுரை ; இலட்சுமி பாம் பதிப்பகம் : 
549 : குறள் நெறியில் அறிஞர் அண்ணா; மா . சண்முக சுப்பிர 

மணியம் ; i970; 129; சென்னை ; தமிழ்ப் புத்தகாலயம் . 


வரிசை 


-215 


லிங்கன் , 


அன்னி 


550. குறள் வழி நடந்த பெரியார்கள் ; தமிழ்முடி ; மு . ப . ஆக . 

1970 ; 110 ; சென்னை ; அமுத நிலையம் . ( காந்தியடிகள் , 
ஆபிரகாம் 

டாக்டர் ரங்காச்சாரி, 
பெசன்ட் , அண்ணாதுரை , ஜாகிர் உசேன் , வீரமாமுனி 
வர் , உ . வே . சா . , சித்தரஞ்சன் தாசர் , பாரதியார் . 
முத்துசாமி ஐயர் , சீனிவாச சாஸ்திரி , லால்பகதூர் , 

விவேகானந்தர் ) 
551. குன்றக்குடி அடிகளார் , எம் . எஸ் . பி . சண்முகம் ; 1954 ; - ; 

மதுரை; 
552. கெமால் பாஷா ; கே.எஸ் . நாகராஜன் ; 1957 ; - ; சென்னை ; 


553. கெரிபால்டி ; கௌதமன் ; மு . ப . அக் . 1952 ; 152 ; சென்னை ; 

செல்வ நிலையம் . 
554. கைலாசம்பிள்ளை வரலாறு ; மு . பொ . ஈசுவரமூர்த்தியா 

பிள்ளை; - ; - ; - ; 
555. கொங்கு நாட்டுப் புலவர்கள் ; இரா . இளங்குமரன் ; அக் . 

1975 ; 64 ; சென்னை ; கழகம் . ( கோவைக் கிழார் இராமச் 
சந்திரன் செட்டியார் , சிவக்கவிமணி சி . கே . சுப்பிரமணிய 
முதலியார் , புலவர் முத்துசாமிக் கோனார் , வரதநஞ்சைய 
பிள்ளை , அ . கந்தசாமி பிள்ளை , கு . நடேச கவுண்டர் , 
குழந்தை , கந்தசாமி முதலியார் , திருச்சிற்றம்பலம் 

பிள்ளை . ) 
556. கொடியாலம் வாஸுதேவ ஐயங்கார் ; பி . ஆர் . கிருஷ்ணமா 

சாரியார் ; 1907 ; 15 ; ஸ்ரீரங்கம் வாணிவிலாசம் அச்சு . 
557. கொலம்பஸின் வாழ்க்கை ; உவின் பிரெட் ; நவ . 1871 ; 24 ; 

சென்னை ; எச் . டபிள்யூ . லாரி . 
558. கொலம்பசு அல்லது உலகிற் சிறந்த மாலுமி ; - ; 1931 ; 134 ; 

சென்னை ; தீன தயாளு அன்கோ . 
559. கோடக நல்லூர் சுந்தர சுவாமிகள் வரலாறு ; ஏ . வி. சுப்பிர 

மணிய ஐயர் ; மு.ப. 1975 ; 136 ; சென்னை ; பாரிநிலையம் . 
( 560. கோடி கொடுத்த கொடைஞன் ; சு . குழந்தைநாதன் ; மு . ப . 

1978 ; 193 ; சிவகங்கை ; அகரம் . ( அழகப்ப செட்டியார்) . 
551. கோடீஸ்வரக் கொடை வள்ளல்; அப்துற்றஹீம் ; - ; 95 ; 

சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் ( ஆண்ட்ரூ கார்னஜி . ) 
552 , கோதை நாயகி ; இராமசாஸ்திரி; 1949;; - ; - . 
563. கோபால கிருஷ்ண கோகலே ; எஸ் , வி . விவேகானந்தா; D. 

ப . செப் . 1915 ; 27 ; சென்னை ; கார்டியன் பிரஸ் . 


216 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
* 564 கோபால கிருஷ்ண கோகலே ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் 

மு . ப . செப் . 1957 ; 96 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்பபுக் 

கழகம் . 
565 . கோபால கிருஷ்ண கோகலே ; மா . சண்முக சுப்பிரமணியயம் ; 

மு.ப. 1966 , மறு . ப . 1967 ; 120 ; சென்னை ; கழகம் . 
566 . கோபால கிருஷ்ண கோகலே ; நாக சண்முகம் ; மு . ப . சன . 

1967 ; இ.ப. அக் . 1967 ; 56 ; சென்னை ; வானதி . 
567. கோபால கிருஷ்ண கோகலேயின் ஜீவிய சரித்திரம் ; - ; 1915 ; 

144 ; சென்னை ; சுதேச மித்திரன் அச்சுக்கூடம் . 
568. கோபால கிருஷ்ண பாரதியார் ; உ . வே . சாமிநாதையர் ; 

இ . ப . ஏப் . 1964 ; 6 + 110 ; சென்னை ; கலைமகள் . 
569 . கோரா கும்பர் சரித்திரம் ; ஸ்ரீனிவாசராவ் ; 1899 ; 16 ; கும்ப 

கோணம் ; வித்தியா அச்சுக்கூடம் . 
570. கோவூர் கிழார் ; கி . வா . ஜ ; 1953 ; - ; சென்னை ; 
571. கோவை கிழார்- ம . இராமச் சந்திரனார் வாழ்க்கை வரலாறு ; 

- ; 1948 ; 68 ; கோவை ; தமிழ்ச்சங்கம் . 
572 . கௌதம புத்தர் ; மயிலை . சீனி . வேங்கடசாமி ; மு . ப . மே . 

1956 ; 8 + 20 ; மதுரை ; ஸ்டார் பிரசுரம் . 
573. கௌதம புத்தர் அடிச்சுவட்டில் ; சோ . சிவபாத சுந்தரம் . 

மு . ப . மே . 1960 ; 15 + 334 ; சென்னை ; அமுத நிலையம் . 
574. கௌதம புத்தர் வரலாறு ; அ . லெ . நடராஜன் ; 1976 ; 

20 + 320 . சென்னை ; பாரிநிலையம் . 
575 . சகலகலா வல்லவன் கமலஹாசன் ; - ; 1983 ; - ; சென்னை ; 

மணிமேகலைப்பிரசுரம் . 
576. சகோதரி சுபலக்ஷ்மி ; கா . கிருஷ்ணவேணி ; 1965 ; - ; 

சென்னை ; - . 
சங்க கால அரசர் வரிசை ; கா . கோவிந்தன் ; 6 தொகுதிகள் 
சென்னை ; கழகம் . 
பதிப்பு ஆண்டு பக்கங்கள் 

அரசர்கள் 
- 577 .. 1. மு.ப. நவ . 1954 

119 

( சேரர் ) 
578. 2. மு.ப. நவ . 1954 
இ.ப .. சன . 1961 

131 

21 ( சோழர் ) 
579. 3. மு.ப. டிச . 1954 111 25 ( பாண்டியர் ) 
580. 4. மு.ப. டிச . 1954 

100 9 ( வள்ளல்கள் ) 
581. 5. மு.ப. டிச . 1954 

119 

44 
582. 6. மு.ப சன . 1955 


25 


128 


29 


வரிசை 


217 


583. சங்க காலத்து வேந்தரும் வேளிரும் ; பெ . கோவிந்த முப் 

பனார் ; மு . ப . 1947 ; மறு . ப . 1961 ; 145 ; திருநெல்வேலி ; 
எஸ் . ஆர் . சுப்பிரமணிய பிள்ளை பப்ளிஷர்ஸ் . ( சேர 
மான் கணைக்காலிரும் பொறை , கோப்பெருஞ் சோழன் , 
தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் , 

ஓரி , காரி , அதியமான் ) . 
584. சங்க காலப் புலவர் ; கா . அப்பாத்துரைப் பிள்ளை ; 1947 ; 

105 ; சென்னை ; நாஷனல் பப்ளிஷிங் கம்பெனி ; ( பிசிராந் 
தையார் , கோவூர் கிழார் , ஔவையார் , பெருந்தலைச் 

சாத்தனார் . ) 
585 . சங்க கால வள்ளல்கள் ; பாலூர் . து . கண்ணப்ப முதலியார் ; 

மு.ப. 1951 , மூ . ப . 1954 ; 92 ; சென்னை ; சின்ஸியர் 
பப்ளிஷிங் கம்பெனி. ( பாரி , ஓரி , ஆய் , காரி , நள்ளி , 
அஞ்சி , பேகன் . ) 
சங்கத் தமிழ் புலவர் வரிசை ; கா . கோவிந்தன் ; 6 தொகுதி 
கள் ; சென்னை ; கழகம் . 
பதிப்பு 

பக்கங்கள் 

புலவர் 
586 . 1 . 
587 . 2. மு.ப. டிச . 1952 

118 
588. 3. மு.ப. 

1953 102 

நக்கீரர் 
589. 4 . 
590 . 5. மு.ப. பிப் . 1953 

111 பெண்பாற்புலவர் 
591. 6. மு.ப. ஆக . 1954 164+ 159 

119 
592. சங்கரபகவத் பாதாசாரிய சரித்திரம் ; காஞ்சிபுரம் சுப்ரமணிய 

ஐயர் ; மு . ப . மே . 1919 ; 22 ; காஞ்சிபுரம் ; விக்டோரியா 

ராயல் அச்சுக்கூடம் . 
593. சங்கர பகவத் பாதாசாரிய ஸ்வாமிகள் சரித்திரம் ; மோ . 

வெ . கேர்விந்தராஜ ஐயங்கார் ; மு . ப . செப் . 1918 ; 19 ; 

காரைக்குடி ; வைசிய மித்திரன் பிரஸ் . 
594. சங்கர விஜயம் ; மு . கோவிந்தசாமி ஐயர் ; 1909 ; - ; மதுரை ; 

ஸ்ரீமீனாம்பிகை அச்சியந்திரசாலை ( கவிதை ) . 
-595 . சங்கராச்சாரிய சுவாமிகளது சரித்திரச் சுருக்கம் ; - ; 1901 ; 
40 ; சென்னை ; பிரின்ஸ் 

ஆப் வேல்ஸ் 

அச்சியந்திர 


ஆண்டு 


பரணர் 


சன . 


சாலை . 


-596 . சங்கராச் சாரியார் ; இ . ஆர் . ஸ்ரீனிவாச ஐயங்கார் ; மு . ப 

மார்ச் 1920 ; 79 ; சென்னை ; சுதேச மித்திரன் . 


218 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் : 


597. சங்கராச்சாரியாரது அவதார மகிமை ; - ; 1893 ; , 56 ;. 

சென்னன ; ரிப்பன் பிரஸ் . 
598 . சடையப்ப வள்ளலும் கம்பரும் ; கு . பாலசுந்தர முதலியார் ; 

1951 ; 114 ; சென்னை ; லோட்டஸ் பப்ளிஷர்ஸ் . 
599. சண்முகநாத கவிராயர் ஜீவிய விருத்தாந்தம் ; எஸ் , டி . இரத் 

தினம் ; மு . ப . 1902 ; இ.ப .1954 ; 70 ; சாயர்புரம் ; 
600 . சத்திய பால தேவி ; - ; மு.ப. சன . 1913 ; 14 ; சென்னை ; 

கபாலி பிரஸ் . 
601 . சத்திய மூர்த்தி ; நாக சண்முகம் ; மூ . ப . மார்ச் 1970 ; 64 ; 

சென்னை ; வானதி . 
602 . சத்திரபதி சிவாஜி ; கே . எஸ் . லட்சுமணன் ; மு . ப . ஆக .. 

1970 ; 92 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் . 
603 . சது ஞானிகள் சரித்திரம் ; அப்துல் காதிர் ; - ; - ; - ; - . 
604. சந்தித்தேன் சிந்தித்தேன் ; கண்ணதாசன் ; 1982 ; - ; 

சென்னை ; வானதி . 
605 . சந்திர குப்த சக்ரவர்த்தி சரிதம் ; வ . வெ . ஸு . ஐயர் ; மு . ப , 

1917 ; மூ . ப . ஏப் . 1961 ; சென்னை ; அமுத நிலையம் , 
606. சந்திர குப்த சரித்திரம் ; கே . இராமாநுஜா சாரியார் ; 1930 ; 

334 ; சென்னை ; வர்விள்ள - இராமஸ்வாமி சாஸ்துருலு 

அண்ட் கம்பெனி . 
507 . சம்பந்தர் ; தண் . கி . வேங்கடாசலம் ; 1966 ; - ; சென்னை ; 


608. சமயச் சான்றோர்கள் ; எம் . நாராயண வேலுப்பிள்ளை; 

இ . ப . 1982 ; - ; சென்னை; ரேவதி பதிப்பகம் . 
509 . சமஸ் கிருத கவிகளின் சரிதைகள் ; நடேச சாஸ்திரி ; - ; - ; 


610. சமுதாயச் சிற்பிகள் ; வெ . சாமிநாத சர்மா ; மு . ப . ஏப் . 

1952 ; மூ . 11. டிச . 1980 ; 10 + 74 ; சிதம்பரம் ; மணிவாசகர் 
நூலகம் . ( ஸாக்ரட்டீஸ் , பிளேட்டோ , அரிஸ்ட்டாட்டல் , 

கன்பூஷியஸ் , மார்க்கஸ் அரேலியஸ் , அசோகன் . ) 
611 . சர் . சி . வி . இராமன் ; எஸ் . இராமச்சந்திரன் ; 1945 ; -- ; 


612. சர்தார் சிங் ; சரஸ்வதி ராம் நாத் ; 1968 ; 40 ; சென்னை ; 

தமிழ்ப் புத்தகாலயம் . 
613. சர்தார்படேல் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் : , மு , ப . சன . 

1951 ; 115 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் . 
614. சர்தார் படேல் ; ஏ . என் . சிவராமன் ; 1951; - ; - ; 


வரிசை 


219 


615. சர்தார் வல்லபாய் படேல் ; அரசு ; மு . ப . செப் . 1955 ; 90 : 

சென்னை ; கழகம் . 
616. சர்வதேச விஞ்ஞானிகள் ; பெ . நா . அப்புஸ்வாமி ; மு . ப . 

பிப் . 1967 ; 4 + 91 ; சென்னை ; என் . சி , பி . எச் . ( யோகான் 
கெப்பிலர் , லூயிபாஸ்ட்டேர் , ஆல்ஃ பிரெட் நோபெல் , 
ஃபிரெடெரிக்கு பான்ட்டிங் , வில்லியம் ப்ராக் ஸியாக் 

கோவ்ஸ்க்கி ; ஹோமி ஜிஹாங்கிர்பாபா , மதாம் கியூரி . ) 
617. சர்வாதிகாரி இடி அமீன் ; பிரபுசங்கர் ; 1982 ; - ; சென்னை ; 

மருதமலையான் பதிப்பகம் . 
618. சரத் சந்திரர் வாழ்க்கை வரலாறு ; ருத்ர . துளசிதாஸ் ; மு . ப . 

ஏப் . 1967 ; 6 + 88 ; மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . 
619. சரத் சந்திரரின் வாழ்வும் பணியும் ; வேலூரான் ; மு . ப . டிச . 

1960 ; 59 ; சென்னை ; இன்ப நிலையம் . 
620. சரவிளக்கு ; அப்துற்றஹீம் ; 
அப்துற்றஹீம் ; மு . ப . ஆக .. 

1955 ; 135 ; 
சென்னை ; யுனிவர்ஸல் . ( வினோபாபாவே , ஆல்ப்ரெட் 

நோபல் , ஆண்டன் செகாவ் , மெஸ்மர் ) . 
621. சரித்திரப் புதுமைகள் ; ஏ . கே . அனந்த நாராயணசாமி 

உபாத்தியாயர் ; 1915 ; 8 ; நாகப்பட்டினம் ; ஸ்காட்டிஷ் 

பிராஞ்ச் பிரஸ் ( ரோமன் கக்தோலிக்கப் பெண் துறவி ) . 
622. சரித்திரம் போற்றும் சேரர் கதை ; அரசுமணி ; 1983 ; - ; 

சென்னை ; இலக்குமி நிலையம் . 
623. சரித்திர வீரர் சர்ச்சில் ; நா . எதிராஜ் ; மு . ப . டிச . 1965 ; 

86 ; தஞ்சை ; அப்பர் புத்தக நிலையம் . 
624. சவரிராய பிள்ளை வம்ச வரலாறு ; யோவான் தேவசகாயம் ; 

1899 ; 28 : பாளையங்கோட்டை : விஜயலட்சுமி விலாசம் 

பிரஸ் . 
625. சளுக்கிய விக்கிரமாதித்தன் சரித்திரம் ; அ . வா . வேங்கட 

ராம ஐயர் ; 1922 ; 66 ; சென்னை ; கமர்ஷியல் அச்சுக் 

கூடம் . 
626. சாக்கிய முனி : செ . பொன்னுசாமி ; மு.ப. 1971 ; 100 ; 

கோவை ; மெர்க்குரி புத்தகக்கம்பெனி. ( புத்தர் ) 
627. சாங்கு சித்த சிவலிங்க நாயனாரின் - ஜீவிய சரித்திரச் 

சுருக்கம் ; இராஜ கோபால் பிள்ளை ; மு . ப . அக் . 1917 ; 

16 ; சென்னை : சச்சிதாநந்த அச்சுக்கூடம் . 
628. சாதனைப் பூவின் சரித்திர வசந்தம் : ச . ஜெகத்ரட்சகன் ; 
அக் . 1983 ; 272 ; 

சேகர் பதிப்பகம் 
( எம் . ஜி . ராமச்சந்திரன் ) : 


சென்னை ; 


சன . 


220 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
629. சாந்த சொரூபன் டாக்டர் ராஜேந்திரப் பிரசாத் ; எம் . எஸ் . 

சுப்பிரமணிய ஐயர் ; எ . ப . ரூன் . 1952 ; 80 ; சென்னை ; 

அல்லயன்ஸ் . 
630. சாம்ஸனின் வாழ்க்கை ; எஸ் . ஞானப் பிரகாசம் ; 

1982 ; - ; சென்னை ; அல்பீனியன் அச்சு . 
-631 . சாமுவேல் பவுல் ஐயர் ஜீவிய சரித்திரம் ; எஸ் . ஜி . தானியேல் ; 

1903 ; 148 ; சென்னை ; கே . ஆர் . பிரஸ் . 
632. சாமுவேல் வேத நாயகம் அசரியா ; ஜி . வி . ஜோசப் ; 1954 ; 

- ; - ; - . 
சாரங்க தேவ சரித்திரம் ; ஸ்ரீனிவாசராவ் ; 1899 : 16 ; கும்ப 

கோணம் ; வித்தியா பிரஸ் . 
634 . சாஸனத் தமிழ்க்கவி சரிதம் ; மு . இராகவையங்கார் ; 

1937 ; 16 + 216 + 26 ; - ; - . ( அகத்தியர் , மகாபாரதம் 
மொழி பெயர்த்த பாண்டியன் , கபிலர் , ஆழ்வார்கள் , 
நாயன்மார்கள் , பாச்சில்வேள் நம்பன் , ஆசாரியர் , 
அநிருத்தர் , கோட்டாற்றிளம் பெருமானார் , குவாவங் 
காஞ்சன் , ஏனாடி சாத்தஞ் சாத்தான் , நந்திவன்மன் 
பெருமானடிகள் , பள்ளி தரையன் , தென்னவன் தமிழவேள், 
மானக்கஞ் சாறர் , மதுரையாசிரியர் இளங்கௌதமன் , 
வேம்பையர் கோன் நாராயணன் , சேந்தனார் , திருமாளி 
கைத் தேவர் , கண்டராதித்தர் , பூந்துருத்தி நம்பிகடா 
நம்பி , அமிதசாகர முனிவர் , பிடவூர் வேளார் தந்தை , 
நாராயணன் பட்டாதித்தன் , இராஜராஜேசுவர நாடக 
வாசிரியர் , பூங்கோயில் நம்பி , சயங் கொண்டார் , மருதத் 
தூருடையான் , குன் றன் திருச்சிற்றம்பல முடையான் , 
தகர் குமுதசந்திர பண்டிதன் நாராயணன் பட்டன் , 
வீரைத் தலைவன் பரசமய கோளரி மாமுனி , நெற்குன்றங் 
கிழார் களப்பாளராசர் , ஒட்டக்கூத்தர் , ஓவாதகூத்தர் , 
சேக்கிழார் , ஞானாமிர்தாசாரியர் , மூங்கிற்குடி திருவரங் 
கத்தமுதனார் , வீராந்தப்பல்லவரையர் , 

அருணிலை 
விசாகன் , பவணந்தி முனிவர் , தேவன் திருவரன் குள் 
முடையான் மறச்சக்கரவர்த்திப் பிள்ளை ; திருவெண் 
ணெய் நல்லூர் மெய் கண்ட தேவர் , திருவாழி பரப்பி 
னான் கூத்தன் , சம்புகுலக் காடவராயர் , கொடிக் கொண் 
டான் பெரியான் ஆதிச்சதேவன் , காரணை விழுப்பரை 
யர் , கப்பற்கோவையாசிரியர் , சேனாவரையர் , பரிமே 
லழகியார் , தாயினல்ல பெருமாள் , முனைய தரையன் ; 
பெரும்பற்ற புலியூர் நம்பி , இரட்டையர் , அருணகிரிநாதர் , 
அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் , அகில கலா வல்லவன் 


வரிசை 


225 


| 


சேரமான் பெருமான் வஞ்சி மார்த்தாண்டன் , காளமேகப் 
புலவர் , மணவைக் கூத்தன் , அரிதாசர் , பாண்டி கவிராசர் , 
உத்தண்ட வேலாயுதகவி , வாமன முனிவர் 1 , 2 , மருதவன 
கவீராசன் , இராமநாதன் , திருவாரூர் ஞானப் பிரகாச 
பண்டாரம் , காலிங்கராயன் , உண்ணாமுலை எல்லப்ப 
நாயினார் , ஆதிவீரராம பாண்டியன் , வரதுங்க ராமபாண் 
யன் , காசிக் கலியன் கவிராயன் , அன தாரி , திருவிருந்தான் 
குரு நமச்சிவாய தேசிகர் , துறை மங்கலம் சிவப்பிரகாச 
முனிவர் , இரசை வட மலையப்பபிள்ளை , மாதைத் திரு 
வேங்கடநாதர் , திருக்குற்றாலம் இராசப்பக் கவிராசர் , 
முத்துக்குமாரசுவாமிப் புலவர் , ஆதிநாதர் , முத்தமிழாசிரி 
யர் , பெருநம்பி , அகளங்கன் , அருணிதி இராசுதேவன் , 
காலகாலன் , பங்களராயன் , குறட்டி வரதையன் , அப்பரச 

வுடையார் , வரகவி இராமலிங்கையர் . ) 
635. சி . எப் . ஆண்ரூஸ் ஒரு சிறு வாழ்க்கைக் குறிப்பு : வீ . ரங்க 

ராஜன் ; 1971 ; 36 ; மதுரை ; காந்தி நினைவு நிலையம் . . 
636. சிக்கல் தீர்த்த செயல் வீரர் ; அ . அறிவொளி ; மு . ப , டிச . 

1975. 148 ; சிக்கல் ; அன்பரசி வெளியீட்டகம் . ( காமராசர் ) . 
637 . சி . கே . சுப்பிரமணிய முதலியார் ; - ; 1948 ; - ; - ; - . 
638. சிங்கத் தமிழர் சிதம்பரனார் ; மா . சண்முக சுப்பிரமணியம் ; 

நவ . 1972 ; 93 ; சென்னை , கழகம் . 
639 . சித்தரஞ்சன்தாஸ் ; நாக சண்முகம் ; மு . ப . சன . 1967 ; - ; 

இ . ப . சூலை . 1968 ; 64 ; சென்னை ; வானதி . 
640. சித்தார்த்த கௌதம புத்தர் ; மா . வெ . மணி ; 

1967 ; - ! 
சென்னை ; - . 
641 , சித்திர ஆதி சங்கரர் ; - ; 1968 ; 98 ; சென்னை ; சித்ராபைன் 

ஆர்ட் . 
642. சிதம்பரம் இராமலிங்க சுவாமிகள் ; சிதம்பர சுவா மிகள் ; 

1963 ; - ; - ; 
643. சிதம்பரம் இராமலிங்க சுவாமிகள் சரிதம் ; அசலாம்பிகை 

அம்மாள் 1934 ; 82 ; சென்னை ; சாது அச்சுக்கூடம் . 
644. சிந்தனைச் செல்வர்கள் ; வேதா ; 1970 ; - ; சென்னை ; - . 

சிந்தளையாளர் வரிசை ; ( சென்னை , பிரேமா பிரசுரம் ) 
646. அரிஸ்டாடில் ; கிருஷ்ணன் பாலா ; 1955 ; - . 
647. இங்கர்சால் ; கே . ஜி . இராதா மணாளன் ; 1957 ; - . 
648. எமர்ஸன் ; சிங்கார வேலு ; மு . ப . மே . 1957 ; 116 . 
649. ஐன்ஸ்டைன் ; ப . நா . பாலசுப்பிரமணியன் ; மூ . ப . நவம் 

1966 ; 75 . 


222 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


650 . கன்பூசியஸ் ; கோமேதக வேலு : மு.ப. சூன் . 1963 ; 144 . 
651 . கார்ல் மார்க்ஸ் ; ரா . தணலன் ; மு . ப . சூன் 1954 ; இ . ப . 

பிப் . 1964 ; 80 . 
652 . சாஅதி ; ஏ . எம் . மீரான் ; மு . ப . சூன் . 1963 ; 180 . 
653 . டார்வின் ; ஜெகசிற்பியன் : 1953 : - , 
654. தொல்காப்பியர் : லோ . சுப்பிரமணியன் : 1966 : 
655 . நியெட்ஸே : மலர் மன்னன் : 1965 : - . 
656. ப்ராய்டு : சந்திர மோகன் : மு.ப. செப் . 1961 : 154 . 
657. பிளேட்டோ : அரு . ராமநாதன் ; 1954 ; 
658 . மாக்கியவல்லி : நாரா . நாச்சியப்பன் ; மு.ப. பிப் . 1961 ; 

150 . 
659 . மாண்டெயின் : சுகி . சுப்பிரமணியன் : மு.ப. மே . 1962 ; 116 . 
660. ரூஸோ ; கோமேதக வேலு ; மு.ப . 1954 ; இ.ப. 1963 ; 94 . 
661. வால்டேர் : சாவித்திரி சுப்பிரமணியம் ; மு . ப . சன . 1961 ; 

168 . 


662 சிலம்புச் செல்வர் வாழ்க்கையிலே ; எஸ் . நடராஜன் ; 1973 ; 

135 ; சென்னை ; வானதி . ( ம . பொ . சிவஞானம் ) 
663 . வெக்கவிமணி வாழ்க்கைத் திறன் ; சி . எம் . இராமச்சந்திரச் 

செட்டியார் ; சூலை . 1948 ; 39 ; சென்னை ; சாது அச்சுக் 

கூடம் . ( சி . கே . சுப்பிரமணிய முதலியார் . ) 
664 . சிவகாமியின் செல்வன் ; மு . நமசிவாயம் ; மு . ப . டிச . 

1965 ; 183 ; சென்னை ; வானதி . ( காமராசர் ) 
665 . சிவஞான முனிவர் வரலாறும் நூலாராய்ச்சியும் ; கா . சுப்பிர 

மணிய பிள்ளை ; மு . ப . ஆக . 1932 : மறு . ப . நவ . 1955 : 

150 : சென்னை ; கழகம் . 
666. சிவஞான யோகிகள் சரித்திரச் சுருக்கம் ; 

8 : தூத்துக்குடி : சைவப் பிரகாச அச்சியந்திர சாலை . 
667 . சிவத்திரு ஞானியார் அடிகள் வாலாறு ( ஐந்தாம் குருநாதர் ) ; 

க . பா . வேல் முருகன் ; மே . 1973 ; 4 + 176 : திருப்பாதிரிப் 

புலியூர் ; ஸ்ரீமத் ஞானியார் மடாலயம் . 
668 . சிவப்பிரகாச சுவாமிகள் வரலாறு ; - ; 1887 ; 34 : சென்னை ; 

மிமோரியல் அச்சுக்கூடம் . 
669 . சிவாஜி கணேசன் : ந . வேலுசாமி ; 1983 ; - ; - ; தமிழ் 

மணி புத்தகப் பண்ணை . 
670 . சிவாஜி மகராஜ் : - : மு.ப. 
சன . 1919 ; 18 : மதுரை : 

தமிழ்ச் சங்கம் பவர் பிரஸ் . 


மு.ப. 1916 ; 


ரிசை 


223 


671. சிவாஜி மகாராஜா ; எஸ் . கிருஷ்ணசாமி ஷர்மா ; இ . ப . மே . 

1920 ; 236 ; சென்னை : டாடா பிரிண்டிங் வொர்க்ஸ் . 
672 .. சி . வை . தாமோதரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் ; தி . ஏ . 

ராஜரத்னம் ; 1902 ; 95 + 22 ; சென்னை : வி . என் . ஜுபிலி 

பிரஸ் . 
673. சிறந்தோர் வாழ்க்கைக் கதை : பூவை அமுதன் ; மூ . ப . 

சூன் . 1981 : 68 : சென்னை: ரேவதி பதிப்பகம் . 
674. சிறுவர்க்கான இராசராசன் கதை ; பூ வண்ணன் ; 1976 ; 63 ; 

சென்னை : கழகம் . ( முதலாம் , இரண்டாம் , மூன்றாம் 

இராசராசன் . ) 
675. சிறுவர் கவியரங்கில் திருஞான சம்பந்தர் ( குழந்தைக் 

கவிதை ) : அரு . சோப சுந்தரன் : மு . ப . மே . 1982 ; காரைக் 

குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
676. சிறுவர்களுக்குப் பாரதியார் ; சரசுவதி அமுதன் : மு . ப . டிச . 

1982 ; 62 ; சென்னை ; முத்துக்குமரன் பதிப்பகம் . 
677. சிறுவர்களுக்கு விவேகானந்தர் ; வெ . பார்த்திபன் ( பதி ) ; 

மறு . ப . சூன் . 1974 : 64 ; சென்னை ; ராமன் பதிப்பகம் . 
678 . சின்னஞ் சிறு வயதில் ; அழ . வள்ளியப்பா ; எ . ப . சூலை . 

1967 ; 80 ; சென்னை : பாரி நிலையம் . ( ஆண்டர்சன் , 
இராமகிருஷ்ணர் , இராமலிங்கர் , இராமலிங்கம் பிள்ளை , 
எடிசன் , எலிசபெத் -2 , கலியாண சுந்தரனார் , காந்திஜி , 
கியூரி , சர்ச்சில் , சரோஜினி , சிதம்பரனார் , சுபாஷ் , டார் 
வின் . தாகூர் , திலகர் , நியூட்டன் , நெப்போலியன் , 
நெல்சன் , நேருஜி , நைட்டிங்கேல் , நௌரோஜி , பாரதியார் , 
பாரதிதாசன் , பாரடே , பிராங்க்ளின் , பெசன்ட் , மா - சே ! 
துங் , மாண்டி சோரி , ராஜாஜி , சி.வி. ராமன் , ராஜன் பாபு , 
லிங்கன் , விவேகானந்தர் , ஜகதீசர் , ஜான்ஸி ராணி , 

ஸ்டாலின் , எஸ் . ஸ்ரீநிவாஸ ஐயங்கார் . ) 
679. சீதக்காதி வள்ளல் ; முகமது ஹுசேன் நயினார் ; 1953 ; - ; 

சென்னை ; 
680 . சீர்திருத்தச் செம்மல்கள் ; கே . எஸ் . லட்சுமணன் ; மு . ப . 

19-5 ; இ . ப . 1977 ; 56 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் , . 

( இராசாராம் மோகன்ராய் , கம்பர் . ) . 
681 . சுடர்மணிகள் வாழ்வில் ; தே . ப . பெருமாள் ; மு . ப . மே . . 

1982 ; 83 ; சென்னை ; குவை பப்ளிகேஷன்ஸ் . 
682 . சுதந்திரச் சிற்பிகள் ; தண் . கி . வேங்கடாசலம் ; 1966 ; -- 

சென்னை ; 


24 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


683. சுதந்திரச் சுழல் , என்.ஆர் . பத்மநாபன் ; மு.ப . சன . 1947 ; 

313 ; ராமச்சந்திரபுரம் ; அருள் நிலையம் . ( நேத்தாஜி . ) 
684. சுதந்திர சூரியன் சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு : 

நாரண . துரைக்கண்ணன் ; - ; 30 ; சென்னை ; எம் . எஸ் . 

ராமுலு கம்பெனி . 
685. சுந்தர முத்தம்மாள் வாழ்க்கை : - ; மு.ப . செப் . 1896 ; 18 ; 

சென்னை ; எஸ் பி . சி.கே. பிரஸ் . 
686. சுந்தர மூர்த்தி சுவாமிகள் சரித்திரச் சுருக்கம் : வ . சு . செல் 

கல் வராய பிள்ளை ; 1928 ; 92 : சென்னை ; ஆசிரியர் . 
687. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திர நாமாவளி : சி . நாகலிங்கம் 

பிள்ளை ; 1890 ; - ; சிதம்பரம் ; பிரம்ம வித்யா பிரஸ் . 

( கவிதை ) 
688. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் : 

சுப்பிரமணி 
பின்ளை ; மு.ப . கன் . 1927 ; மூ . ப . மே . 1961 ; 208 ; 

சென்னை ; கழகம் . 
689. சுந்தா மூர்த்தி நாயானார் : கே . சிவஞானம் பிள்ளை ; 1933 ; 

16 + 267 ; சென்னை ; ஸி . குமாரசாமி நாயுடு சன்ஸ் . 
60. சுந்தா மூர்த்தி நாயனார் வரலாறு : கோ . வைத்திய லிங்க 

னார் ; - ; - ; - ; - . 
691. சுந்தார் . தண் . கி . வேங்கடாசலம் ; 1966 ; 

வேங்கடாசலம் ; 1966 ; - ; சென்னை ; 


கா . 


692. சுந்தரர் : நாக சண்முகம் ; 1968 ; 80 ; சென்னை ; அருள் 

நிலையம் . 
693. சுந்தார் : நாகர் கோவில் கிருஷ்ணன் ; மு . ப . 1981 ; 108 ; 

சென்னை ; மஹேஸ்வரி பிரசுரம் . 
84. சுப்பிரமணிய சிவா ( வாழ்க்கை வரலாறு ) : ரா . ஸ்ரீநிவான 

வரதன் ; 1962 ; 92 ; மதுரை; பாரதி புத்தக நிலையம் . 
695. சுப்பிரமணிய பாரதி : செந்துறை முத்து ; மு . ப . நவ . 1968 ;. 

இ . ப . பிப் . 1970 ; 66 ; சென்ளை : வானதி பதிப்பகம் . 
86. சுப்பிரமணிய பாரதியார் : சுப்பிரமணிய ஐயர் , 1962 ; 

சென்னை ; - . 
697. சுபாஷ் சந்திர போஸ் , அரு . காந்தி அண்ணாமலை : 1938 ; 

இரங்கூன் ; 
68. சுபாஷ் சந்திர போஸ் : நாக சண்முகம் ; மூ . ப . 1970 ; 64 . 

சென்னை ; வானதி . 
2. சுரேந்திரநாத் பானர்ஜிசர்.சண்முகம் ; 1967 - சென்னை 


வரிசை 


225 


700. சுவர்க்கத்துக் கவிஞன் : எம் . அப்துல் வஹ்ஜாப் ; மு . ப . 

1960 ; 200 ; சென்னை ; பிறை நிலையம் . ( பிர்தவ்ஸீ . 
ஹலரத் அலீ , முஹம்மது அலீ , இப்ராஹீம் இப்னு 
அத்ஹம் , அபூ அலீ அல் ஹுஸைன் , அல்பிரூணி , இக்பால் , 

மாம் புகாரீ , இமாம் கஸ்ஸாலி , குத்பு நாயகம் , ஹரைத் 

ஷ 34 , உமறு புலவர் ) 
701. சுவாமி இராம கிருஷ்ணானந்தர் : ரா . 

ராமகிருஷ்ணன் ; 
மார்ச் 1970 ; 241 : சென்னை ; ராமகிருஷ்ண மடம் . 
702 . சுவாமி சிவானந்தர் : சிரத்தானந்தர் ; 1954 : - : ரிஷிகேஷம் . 
703 . சுவாமி ராமதீர்த்தர் : எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் : 

48 : சென்னை : விவேக போதினி காரியாலயம் . 
704 . சுவாமி விவேகானந்தர் : ரா . கணபதி : 1964 : 894 : சென்னை : 

ராம கிருஷ்ணமடம் . 
705 . சுவாமி விவேகானந்தர் : சித்பவானந்தர் ; 1956 : 107 : திருப்ப 

ராய்த் துறை : தபோவனப் பிரசுராலயம் . 
706 . சுவாமி விவேகானந்தர் வரலாறு : அ . லெ . நடராஜன் : . ப . 

1975 : 15 + 512 : சென்னை : பழனியப்பா பிரதர்ஸ் . 
707. சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையும் போதனைகளும் : வி . கே . 

ஆர் . வி . ராவ் : 1981 : மதுரை : சர்வோதய இலக்கியப் 

பண்ணை . 
708 . 

நிகழ்ச்சிகள் : அன்புப்பழம் நீ : 1968 : 
சென்னை : - . 
709 .. சூசையப்பாராவ் சரித்திரம் : எஸ் . அப்பாராவ் : மு . ப . டிச . 

1893 : 50 : திருச்சி : செயிண்ட் ஜோசப் கல்லூரி அச்சுக் 

கூடம் . 
710. செக்கிழுத்த சிதம்பரனார் ( வரலாற்று நாடகம் ) : க . மன்னர் 

மன்னன் : 1955 : 87 : - : ப . மு . க . வெளியீடு . 
711 . செகப்பிரியர் வரலாறும் நாடகக் கதைகளும் : கா . சுப்பிர 

மணிய பிள்ளை : டிச . 1833 : 47 ; திருநெல்வேலி : 
712. செங்கோர் : க.ப. அறவாணன் ; 1980 ; - ; சென்னை ; பார் 

நிலையம் . 
713. செந்தமிழ் இரத்திளாகரம் மருத்துவமணி வல்லை சண்முக 

சுந்தா முதலியார் நினைவு மலர் : பூ . சமரபுரி முதலியார் : 

1943 ; 80 ; சென்னை ; பொன்னரங்கம் . 
714. செந்தமிழ்ச் செல்வர் : கோவி . மணிசேகரன் ; 1975 : 42 : 

சென்னை ; வி . மாணிக்கம் கம்பெனி . 
715. செந்தமிழ் நாட்டுத் தியாகிகள் -1 : வாசுதேவன் : இ . ப . 1965; 

- ; சென்னை ; 
த . வா . வ . - 15 


சுவையான 


226 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


716. செந்தமிழ் போற்றிய செல்வர் ; கே . ஏ . திருவேங்கட முதலி 

யார் ; 1954 ; - ; சென்னை ; 
717. செந்தமிழ் வளர்த்த தேவர்கள் ; மு . இராகவையங்கார் ; 

மு . ப . சூலை 1948 ; 7 + 112 ; திருச்சி ; தி . ஜி . கோபால் 
பிள்ளை . ( பொன்னுச்சாமித் தேவர் ; பாண்டித்துரைத் 

தேவர் . ) 
718 . செம்பைச் செல்வம் ; எல்லார்வி ; மு.ப. டிச . 1954 ; 10 + ; 
260 : 

சென்னை : அமுத நிலையம் . ( வைத்தியநாத 
பாகவதர் . ) 
719. செயற்கரிய செய்தோர் ; மா . பா . குருசாமி ; மு . ப . ஆக . 

1968 ; 67 ; மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . ( காந்தி , 
ரவீந்திரநாத் தாகூர் , பாரதி , விவேகானந்தர் , குமரப்பா , 

சரோஜினி தேவி , வினோபா பாவே , ஜவஹர்லால் நேரு . ) 
720 , சென்னைத் தமிழ்ப்புலவர்கள் ; மணி . சிவஞான சம்பந்த 

முதலியார் ; பிப் . 1951 ; 120 ; சென்னை ; கழகம் . ( தி . த . 
கனக சுந்தரம்பிள்ளை , தி . செல்வ கேசவராய முதலியார் , 

உ . வே . சாமிநாதையர் ) 
721. சேக்கிழார் ; சி . கே . சுப்பிரமணிய முதலியார் ; மு . ப , 1933 ; 

நா . ப . 1954 ; 246 ; சென்னை ; சாது அச்சுக்கூடம் . 
722. சேக்கிழார் ; மா . இராசமாணிக்கம் ; 1945 ; 144 ; சென்னை ; 

எடுகேஷனல் பப்ளிஷங் கம்பெனி . 
723. சேக்கிழார் அடிச்சுவட்டில் ( அறுபத்து மூவர் வரலாறும் யாத் 

திரையும் ) ; சோ . சிவபாத சுந்தரம் ; மு.ப. சன . 1978 ; 

16+ 400 ; சென்னை ; வானதி . 
724. சேக்கிழார் சுவாமிகள் சரித்திரம் ; கலியாண சுந்தர யதீந் 

திரர் ; இ.ப. 1925 ; 35 ; சென்னை ; கவுணியன் அச்சுக்கூடம் . 
725. சேக்கிழார் சுவாமிகள் சரித்திரமும் பெரிய புராண ஆராய்ச்சி 

யும் ; கா . சுப்பிரமணிய பிள்ளை ; மு.ப. செப் . 1928 ; 

மூ . ப . பிப் . 1963 ; 154 ; சென்னை ; கழகம் . 
726. சேக்கிழார் சுவாமிகள் புராணம் ; உமாபதி சிவாசாரியர் , 
1873 ; 

- ; சென்னை ; வேதாந்த வித்தியா விலாச 
அச்சு . 
727. சேக்கிழார் பெருமாள் ; ரா.சி. இராமசுவாமி ; 1967 ; 


728. சேக்கிழார் வரலாறு ; பூவை . கலியாண சுந்தர முதலியார் ; 


729... சேசுவின் சிறிய புஷ்பம் ; - ; மு.ப. 1914 : 109 ; திருச்சி ; 

செயின்ட் ஜோசப் கல்லூரி அச்சு . 


- வரிசை 


227 


730 . சேர் . பொன் . இராமநாதன் ; ஈழவேந்தன் ; - ; 16 ; - ; - 
731. சேரன் செங்குட்டுவன் ; மு . இராகவ ஐயங்கார் ; மூ . ப . ஏப் , 

1915 ; 209 ; மதுரை ; தமிழ்ச்சங்கம் பிரஸ் , 
732 . சைவ ஆசிரியர்களைத் தோற்றுவித்த திரு . ச . அருணாசலம் 

அவர்கள் ; சி . கணபதிப் பிள்ளை ; மு . ப . 1929 ; 35- 55 ; 

காரைநகர் ; சைவ மகா சபை வெளியீடு . 
733 . சைவ சமயாசாரியர்களாகிய நால்வர் சரித்திரம் ; - ; 1914 ; 

72 ; சென்னை ; மதராஸ் ரிப்பன் பிரஸ் . (திருஞான சம்பந் 

தர் , நாவுக்கரசர் , சுந்தரர் , மாணிக்கவாசகர் .) 
734 . சைவ சிகா மணிகள் இருவர் ( நம்பியாண்டார் நம்பி , சேக் 

கிழார் ) : ச . சோம சுந்தர தேசிகர் : 1944 : 120 : சென்னை : 

ஆசிரியர் , 
735 . சைவ சித்தாந்தச் செல்வராகிய ஸ்ரீமத் சொக்கலிங்க ஐயா 

அவர்கள் சரித்திரம் : ராம . உ . ராமசாமிச் செட்டியார் : 

1935 : 11 + 104 : சென்னை : சோல்டர் கம்பெனி . 
736. சொர்க்கத்தில் இயேசுவின் சீடர்கள் ( ஒரு பேட்டி ) ; 

மா . சேசையா : மு.ப. பிப் . 1983 : 216 : சென்னை : மாணக் 
கம் பதிப்பகம் . ( இராயப்பர் , பெலவேந்திரர் , யாகப்பர் 
அருளப்பர் , பிலிப்பு , மத்தேயு , சின்னயாகப்பர் , ததேயூ , 

சிமியோன் , பார்த்தலோமியோ , தோமையார் . 
737 . சொல்லின் செல்வர் அண்ணா : உடுமலை பி . வி.இராமசாமி : 

மார்ச் 1969 : 96 : சென்னை : அன்பு நிலையம் . 
738 . சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை ; அ.க. நவநீதகிருட் 

டிணன் : 1964 : 111 : சென்னை : கழகம் . 
* 739 . சொல்லுக்கு ஒரு சுரதா ; எதிரொலி விசுவநாதன் : மு . ப . 

ஏப் . 1977 : 120 : சென்னை : அசோகன் பதிப்பகம் . 
740 . சோம சுந்தர நாயகர் வரலாறு ( மறைமலையடிகள் ஆசிரியர் ) ; 

மறைமலையடிகள் : மு . ப . சூலை 1957 : 7 + 105 : கழகம் : 

சென்னை , 
741. சோழ நாட்டுப்புலவர்கள் ; சு . அ . இராமசாமிப் புலவர் : மு.ப. 
1975 : 75 : சென்னை : கழகம் : ( மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ; 

பிள்ளை , தியாகராச செட்டியார் , 
உ . வே . சாமிநாதையர் , வேங்கடசாமி நாட்டார் . ) 
742. சோழர் 

சோழர் கால அரசியல் தலைவர்கள் ; கா . ம . வேங்கட 
ராமையா ; மு . ப . சன . 1966 ; 152 ; சிதம்பரம் ; மணிவாச 
கர் நூலகம் . ( அருணிதிகலியன் , அம்பலவன் பழுவூர் 

சிற்றிங்கனுடையான் , பார்த்தி வேந்திராதி 


வேத 


நாயகம் 


நக்கள் 


228 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


பன்மன் , மதுராந்தகன் கண்டராதித்தன் , பொய்கை நாடு 
கிழவன் , ஜெயங்கொண்ட சோழப் பிரம்மாதிராசன் , 
கருணாகரத் , தொண்டைமான் , நெற்குன்றங்கிழார் , 
மணவில் கூத்தன் , சேக்கிழார் , அமராபரணன் சீய 
கங்கன் , பெருமான் நம்பிப்பல்ல வராயன் ; மணவாளப் 

பெருமாள் ) 
743. செனகாமேள சுவாமி சரித்திரம் ; ஸ்ரீநிவாசராவ் ; 1900 ; 16 ; 

கும்பகோணம் ; வித்தியா அச்சியந்திர சாலை . 
744. ஞானக் களஞ்சியம் குணங்குடி மஸ்தான் வரலாறு ( நாடகம் ) ; 

குணங்குடிதாசன் ; மு . ப . சன . 1967 ; 128 ; சென்னை ) 

பூமகள் கம்பெனி . 
745 . ஞானச் செல்வர் குணங்குடியார் ; ம . மு . உவைஸ் ; 1965 ; 


746 . ஞானியார் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு ; வடிவேல் முதன் 

யார் ; 1948 ; 8 + 247 ; சென்னை ; சாது அச்சுக்கூடம் . 
747 . ஞானியாரடிகள் வரலாறு ; மு . இராசாக்கண்ணு ; 1942 ; 24 ; 

சென்னை ; கழகம் . 
748 . டபில்யு . டி . சத்திய நாத ஐயரின் வரலாறு ; அன்னிகிளார்க் ; 

மு . ப . செப் . 1895 ; 204 ; சென்னை ; எஸ் . பி . ஸி . கே . 

பிரஸ் . 
749 . டாக்டர் ஆல்பர்ட் ஷ்வைட்ஸர் ; குமரன் ; மு.ப. அக் . 1963 ; 

156 ; கிருஷ்ணகிரி ; பசவேஸ்வரா பிரசுரம் . 
750. டாக்டர் உ . வே . சாமிநாதய்யர் ; முல்லை . 

முல்லை . முத்தையா . 
( தொகு ) ; இ . ப . டிச . 1980 ; 112 ; சிதம்பரம் ; மணிவாசகர் 

நூலகம் . 
751 . டாக்டர் குமரப்பா ( வாழ்க்கை வரலாறு ) ; மீ . விநாயகம் ; மு.ப. 

சூலை , 1951 ; 139 ; மகன் வாடி ; லக்ஷ்மி புத்தக நிலையம் . 
752 . டாக்டர் சண்முகஞ் செட்டியார் ; அரசு ; 1953; - ; சென்னை ; 

கழகம் . 
753 . டாக்டர் சாகிர் உசைன் ; நாஞ்சில் ஆ . ஆரிது ; மு . ப . மே . 

1969 , மறு . ப . 1970; 11 + 34 ; நாகர் கோவில் , கலாச்சார 

வெளியீடு . 
754. டாக்டர் சேதுப்பிள்ளை அ . க . நவநீத கிருட்டிணன் ; மு . ப . 

செப் . 1961 ; 6 + 212 ; சென்னை ; கழகம் . 
755. டாக்டர் ம . பொ . சி யின் வாழ்க்கைக் குறிப்புக்கள் ; மா . ரா . 

இளங்கோவன் ; 1980 ; 24 ; சென்னை ; பூங்கொடி 
பதிப்பகம் . 


வரிசை 


229 


756. டாக்டர் மில்லர் வரலாறு ; டி.ஏ. ராஜரத்தினம்பிள்ளை ; 1908 ; 

48 ; சென்னை ; எஸ் . பி . ஸி . கே பிரஸ் . 
757 . டாக்டர் மு.வ ; இரா . தண்டாயுதம் ; 1975 ; 100 ; சென்னை ; 

தமிழ்ப்புத்தகாலயம் . 
1758 . டாக்டர் ரங்காச்சாரி ; ராஜம் கிருஷ்ணன் ; மு . ப . ஏப் . 1967 ; 

12 + 372 ; சென்னை ; சுதேச மித்திரன் . 
759. டாக்டர் ராதா கிருஷ்ணன் ; கௌசிகன் ; மு . ப . நவ . 1976 ; 

108 ; சென்னை ; வானதி . 
1760 . டாக்டர் ராம் மனோகர் லோகியா ; மு . ரங்கநாதன் ; மு.ப. 

டிச . 1967 ; 212. சென்னை ; மல்லிகைப் பதிப்பகம் . 
761. டாக்டர் ராஷ் விஹாரி கோஷ் ; - ; 1909 ; 21 ; சென்னை ; 

கார்டியன் பிரஸ் . 
762 . டாக்டர் ராஜா சர் . முத்தைய செட்டியார் ; ஆறு . அழகப்பன் ; 

மு.ப. 1972 ; 140 ; சென்னை ; ஹிக்கின் பாதம்ஸ் . 
763 . டாக்டர் மு . வரதராசுலு நாயுடு அவர்களின் வாழ்க்கை வரலாறு ; 

சி . பி . சிற்றரசு ; மு . ப . 1957 ; 6 + 96 ; சென்னை ; அஸோஸி 

யேஷன் பப்ளிஷிங் ஹவுஸ் . 
7.64 . டாக்டர் ஜாகிர் ஹுஸேன் வாழ்க்கை வரலாறு ; தி . வேங்கட் 

கிருஷ்ணய்யங்கார் ; மு . ப . டிச . 1969 ; 96 ; சென்னை ; 

வானதி . 
765. டாக்ற்றர் லிவிங்ஸ்ற்றோன் ; -- ; மு . ப . 1894 ; 64 ; சென்னை ; 

எஸ் . பி . ஸி . கே . பிரஸ் . 
766 . டால்ஸ்டாய் ( ருஷ்ய ஞானி ) ; கிருஷ்ணஸ்வாமி சர்மா ; - ; 

27 ; சென்னை ; காங்கிரஸ் விளம்பர சபை . 
767 . டாடா ; இ . கே . நடேச சர்மா ; - ; - ; -- ; -- 
768 . டி . கே . சி ; ல . சண்முக சுந்தரம் ; மு.ப. ஆக . 1955 ; 98 ; 

மதுரை ; ஸ்டார் பிரசுரம் . 
769. டேவிட்டின் வரலாறு ; - ; மு.ப. டிச . 1890 ; 16 ; சென்னை ; 

எஸ். பி . ஸி . கே . பிரஸ் . 
770. டேவிட்டின் வரலாறு ; - ; மு.ப. டிச . 1897 ; 100 ; சென்னை ; 

எஸ் . பி . ஸி . கே . பிரஸ் . 
771. தஞ்சாவூர் சுவிசேட கவிராய வேத நாயக சாஸ்திரியின் சுருக்க 

மான சரித்திரம் ; டி . டபிள்யூ . தேவநேசன் ; மு.ப. 1947 ; 

34 + 200 ; - ; - . 
772. தஞ்சை நாயக்கர் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 1945 ; 96 ; 

சென்னை ; தினமணி காரியாலயம் . ( சேவப்ப நாயக்கன் ; 
அச்சுதப்ப நாயக்கன் , ரகுநாத நாயக்கன் ) 


230 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
773. தஞ்சை 

தஞ்சை வேதநாயகம் சாஸ்தியார் ; தா . வி . தேவநேசன் ; 

1956 ; - ; சென்னை ; - . 
774. தட்சிண சரித்திர வீரர் ; அ . மாதவையா ; 1925 ; 8 + 137 ; 

சென்னை பஞ்சாமிர்தம் ஆபீஸ் . ( தளவாய் அரிய நாத 
முதலியார் , மைசூர் ஹைதர் அலி , கான் சாயபு கம்மந் 

தான் . ) 
775. தணிகைமணி 

டாக்டர் வ . செங்கல்வராய 

பிள்ளை 
வரலாறு ; வ . சு . செ . ஞான பூரணி + வ . சு . செ . சசிவல்லி + 
வ . சு . செ . தணிகை நாயகன் ; மு . ப .. செப் . 1972 ; 158 ; 

சென்னை ; கழகம் . 
776. தந்தை பெரியார் ; கருணானந்தம் ; 1979 ; 16 + 854 ; சென்னை ; 

ஆசிரியர் . 
777. தம்பிக்கு அருளாளர்கள் ; குறிஞ்சி ஞான . வைத்தியநாதன் ; 

மு . ப . சூன் . 1982 ; 128 ; குறிஞ்சிப்பாடி ; மணியம் - 

பதிப்பகம் . 
778. - தம்பு சிந்தாமணி ; அ . வேங்கட சுப்புப் பிள்ளை ; 1905 ; 

- சென்னை; கலாரத்னாகரம் அச்சுக்கூடம் . ( செய்யுள் ) 
779. தம்பு செட்டியார் சரித்திரம் ; தி . இரா . தனசாமி செட்டியார் ; 

1908 ; 176 ; சென்னை ; ஹோ அண்ட் கோ அச்சு . 
780. தமிழ் அறிஞர் முதலியார் ; தொ . மு . பாஸ்கரத் தொண்டை , 

மான் ; 1941 ; 8 + 147 ; திருநெல்வேலி; ஹிலால் பதிப்பகம் . 

( வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் ) 
781. தமிழ் அறிந்த மன்னர் ; கே . டி . நீலகண்டன் ; மு . ப . 1954 ; 

95 ; சென்னை ; சி . எல் . எஸ் . ( அறிவுடை நம்பி , இளம் 
பெரு வழுதி , கிள்ளி வளவன் , நெடுஞ்செழியன் , நலங் 

கிள்ளி . ) 
782. தமிழ் இசைச் செல்வம் தந்த தமிழன்பன் ஆபிரகாம் ; ஆபிர 

காம் தவப் பாண்டியன் ; 1968 ; 32 ; தஞ்சை ; ஆசிரியர் . 
783. தமிழ்க்கடல் அலை ஓசை ; க . அன்பழகன் ; சூன் . 1975 ; 160 ; 

சென்னை ; கழகம் . 
784. தமிழ்க்கவி சரிதம் ; எம் . சேஷகிரி சாஸ்திரி ; 1904 ; 72 ; 

சென்னை ; ஸ்ரீநிவாஸ வரதாச்சாரி கம்பெனி . 
785. தமிழ் காத்த தலைவர்கள் ; அ . க . நவநீத கிருட்டிணன் ; 

அக் . 1961 ; 83 ; சென்னை ; கழகம் . (இறையனார் , உருத்திர 
சன்மர் , உக்கிரப் பெருவழுதி , நக்கீரர் , சாத்தனார் , 
இராசராசன் , அதிவீர ராம பாண்டியன் , பாண்டித்துரை 
தேவர் , ஆறுமுக நாவலர் ) 


வரிசை 


231 


786. தமிழ்ச் சுடர் மணிகள் ; எஸ் . வையாபுரிப் பிள்ளை ; மு . ப .. 

சன . 1949 ; நா . ப . பிப் . 1968 ; சென்னை ; பாரி நிலையம் . 
( தொல்காப்பியர் , கபிலர் , திருவள்ளுவர் , மாணிக்கவாச 
கர் , கம்பர் , சடையப்ப வள்ளல் , பவணந்தி முனிவர் , 
புகழேந்தியார் , பரிமேலழகர் , குமர குருபரர் , சிவப்பிர 
காசர் , இராமலிங்கர் , மீனாட்சி சுந்தரம் பிள்ளை , சி.வை 
தாமோதரம் பிள்ளை , உ . வே . சாமிநாதையர் , ரா . ராக 
வையங்கார் , சுப்பிரமணிய பாரதி , வ . உ . சி . , இலக்குமண 

பிள்ளை , மு . இராகவையங்கார் , கவிமணி டி . கே . சி . ) 
787. தமிழ்த் தாத்தா உ . வே . சா ; முல்லை முத்தையா ( தொகு ) ; 

மு . ப . டிச . 1959 ; 7 + 120 ; சென்னை ; இன்ப நிலையம் . 
788. , தமிழ்த் தாத்தா ( உ . வே . சாமிநாதஐயர் ; ) கி . வா . ஜகந் 

நாதன் ; மு.ப. 1983 ; 78 ; புது டில்லி ; சாகித்திய அக்கா 

தெமி . 
789. தமிழ்த் தொண்டர் ; வீ . ப . நடராஜன் ; மு . ப . 1951 ; இ.ப. 

1952 ; 90 ; மதுரை ; எஸ் . வி . ஆர் . மணி பப்ளிஷிங் ஹௌஸ் . 

( வ . உ . சி . , கால்டுவெல் ஐயர் , அரசஞ் சண்முகனார் . ) 
790. தமிழ்த் தொண்டர்கள் ; எம் . ரம்போலா மாஸ்கரேனஸ் ; 

1952 ; 80 ; சென்னை ; ஒற்றுமை நிலையம் . ( உ . வே . சா . 
மறைமலையடிகள் , திரு . வி . க . , ஞானப் பிரகாசர் , சுத்தா 
னந்த பாரதி , கதிரேசஞ் செட்டியார் , புதுமைப்பித்தன் , 
சோமசுந்தர பாரதியார் , வ . உ . சி . , வ . ரா . , டி . கே . சி . , 
கவிமணி , 

விபுலானந்தர் , ரா . பி . சேதுப்பிள்ளை , 
இராஜாஜி , தனிநாயக அடிகள் , வெ . ப . சுப்பிரமணிய 
முதலியார் , கி . ஆ . பெ . விசுவநாதம் , வ . வே . சு . ஐயர் , 

கா . சு . பிள்ளை . ) 
791. தமிழ்த் தொண்டர் ( வீரமாமுனிவர் ) ; ஜே . ஜி . சுந்தரம் ; 

மு.ப. 1948 ; இ.ப. 1950 ; 8 + 110 ; தூத்துக்குடி ; தமிழ் 

இலக்கியக் கழகம் . 
792 : தமிழ் நாட்டின் தவப்புதல்வர்கள் ; மு . உலக நாதன் , மு.ப. 

சன . 1964 ; 84 ; சிதம்பரம் ; தொல்காப்பியர் நூலகம் . (வ.உ. 

சி . பாரதியார் , கவிமணி . ) 
793 : தமிழ் நாட்டு அறிஞர் மூவர் ; ஆர் . பத்மநாபன் ; 1955 ; - ; 


சென்னை ; 


794. தமிழ் நாட்டு இஸ்லாமிய புலவர்கள் ; மு . அப்துல் மஜீது ; 

1960 ; 104 ; சென்னை ; அன்பு நூல் நிலையம் . ( அப்துல் 
காதர் , நயினார் முகம்மது , சவ்வாதுப் புலவர் . பனைக் 
குளம் சிந்துக் களஞ்சியப் புலவர் , அபுபக்கர் , நயினார் 


232 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
புலவர் , கீழைக்கரை அப்துல் மஜீதுப்புலவர் , அப்துல் 

காதிறுப் புலவர் , காதிர் அசனார் மரக்காயர் ) 
795. தமிழ் நாட்டுக் கவிஞர்கள் ஐவர் ; சு . இராமசாமிப் 

புலவர் ; சூலை . 1975 ; 72 ; சென்னை ; கழகம் . ( பாரதியார் , 
கவிமணி , பாரதிதாசன் , நாமக்கல் 

கவிஞர் , 

மாஸ்க 
ரேனஸ் . ) 
796. தமிழ் நாட்டுத் திலகங்கள் ; தி . இராமாநுஜன் ; 1932 ; 47 ; 

சென்னை ; கஸ்தூரி அண்டு கம்பெனி. ( பச்சையப்ப முதலி 
யார் , சர் . தி . முத்துசாமி ஐயர் , பூண்டி அரங்க நாத 

முதலியார் . ) 
797. தமிழ் நாட்டுப் பெண்மணிகள் ; சு . அ . இராமசாமிப்புலவர் ; 

ஆக . 1975 ; 76 ; சென்னை ; கழகம் . ( மனோன்மணி அம்மை 
யார் , அசலாம்பிகை அம்மையார் , நீலாம்பிகை அம்மை 
யார் , இராசேசுவரி அம்மையார் , தனபால பதுமாவதி 

அம்மையார் , கிருட்டிணவேணி அம்மையார் . ) 
798. தமிழ் நாட்டு மேதைகள் ஐவர் ; என் . கே . வேலன் ; மே . 1975 

63 ; சென்னை ; கழகம் . ( பா . வே . மாணிக்க நாயகர் ; 
ஜி.டி. நாயுடு ; எஸ் . இராமனுஜம் ; கே . எஸ் . கிருட்டிணன் ; 

சிவ சங்கர நாராயண பிள்ளை . ) 
799. தமிழ் நாட்டு வள்ளல்கள் -1 ; சு . அ . இராமசாமிப் புலவர் ; 

மு . ப . மே . 1960 ; 128 ; சென்னை ; கழகம் . (சடையப்ப 
வள்ளல் , சந்திரன் சுவர்க்கி , வரபதியாட் கொண்டான் , 
கறுப்ப முதலியார் , சீநக்க முதலியார் , தஞ்சை வாணன் , 
நின்றை காளத்தியப்ப முதலியார் , அண்ணாமலை ரெட்டி 
யார் , சீதக்காதி , வல்லம் காளத்தி முதலியார் , புதுவை 
ஆநந்த ரங்கம் பிள்ளை , பச்சையப்ப முதலியார் , வி . 
விநாயக முதலியார் , செங்கல்வராய நாயகர் , தி . நா . 
நாச்சியப்ப செட்டியார் , முறையூர் சண்முகம் செட்டி 

யார் . ) 
800. தமிழ் நாட்டு வள்ளல்கள் ( இரண்டாம் புத்தகம் ) ; சு.அ. இராம 

சாமிப் புலவர் ; சூலை , 1960 ; 128 ; சென்னை ; கழகம் . 
( தி . நா . முத்தைய செட்டியார் , காசி வாசி சாமிநாத 
அடிகள் , த.ப. இராமசாமிப் பிள்ளை , அண்ணாமலைச் 
செட்டியார் , அழகப்பச் செட்டியார் , வேலூர் மாசிலா 
மணி முதலியார் , சர்க்கரை மரபினர் , செட்டி பிள்ளை 
யப்பன் , வீரபத்திர முதலியார் , தானப்ப முதலியார் , 
சடையநாத் வள்ளல் , பள்ளி கொண்டான் , திருவேங் 
கடன் , கச்சியப்ப 

கச்சியப்ப முதலியார் , அரங்கசாமித் தேவர் , 
புண்ணிய கோட்டி முதலியார் .) 


வரிசை 


233 


பாலையா , 


801. தமிழ் நாட்டு விஞ்ஞானிகள் ; எம் . எஸ் . உதய மூர்த்தி ; மு . 

ப . அக் . 1963 ; 86 ; சென்னை ; கலைஞன் பதிப்பகம் . ( டி . 
ஆர் . கோவிந்தாச்சாரி , பி . ஆர் . ஜெகபதி நாயுடு , ஆர்.வி. 
சேஷையா , நாயுடம்மா , ஜி . என் . ராமச்சந்திரன் , வி . 

வி . எம் . சிவராமகிருஷ்ணன் , எஸ் . சந்திர 
சேகர் , கே . எஸ் . ஜி . தாஸ் , ஏ . லட்சுமண சாமி முதலி 

யார் , சாந்தப்பா ; பி . ஜி . எல் . சாமி . ) 
802. தமிழ் நாடகத் தலைமையாசிரியர் ; டி . கே . சண்முகம் ; மு . ப . 

1955 ; 28 : சென்னை ; அவ்வையகம் . ( சங்கரதாஸ் சுவாமி 

கள் . ) 
803. தமிழ் நாடு தந்த தலைவர்கள் ; ஆர் . தி . பார்த்த சாரதி ; 

மு . ப . 1961 ; 6 + 80 ; சென்னை ; ஒரியண்ட் லாங்மென்ஸ் . 
804. தமிழ் நாவலர் சரிதை ; மெ . ப . சாமிதில்லை நடேச செட்டி 

யார் ( பதி ) ; 1916 ; 9 + 73 + 48 ; - ; 
தமிழ்ப் புலவர் அகர வரிசை ; சு . அ . இராமசாமிப் புலவர் ; 
சென்னை ; கழகம் . 

( தொகுதி ) பதிப்பு ஆண்டு பக்கங்கள் புலவர்கள் 
805 . 1 . மு.ப. அக் . 1959 

537 

336 
806 . 2 . 

மு . ப . சன . 1960 538-1043 337-672 
807 . 3 . 

மு.ப. மே . 1960 1044-1595 673-1016 
808 . 2-1 மு . ப . மே . 1962 

554 

336 
809 . 

2-2 மு . ப . செப் . 1962 555-1039 337-664 
810. தமிழ்ப் புலவர்கள் வரலாறு - பதினாறாம் நூற்றாண்டு ; எஸ் . 

சோம சுந்தர தேசிகர் ; மு . ப . டிச . 1936. இ . ப . பிப் . 
1939 ; 8 + 241 ; - ; - . ( புராணத்திருமலை நாதர் , பரஞ் 
சோதியார் , செவ்வைச் சூடுவார் , தத்துவப்பிரகாசர் , அரி 
தாசர் , கச்சி ஞானப்பிரகாசர் , மண்டலபுருடர், குமார 
சரசுவதி , திருத்தோணியப்பர் , கூத்தனூரப்பன் , வால 
கோகிலம் , ஒட்டக் கூத்தர் , வடமலையார் , வீரகவிராசர் , 
அருளாளதாசர் , திருக்குருகைப் பெருமாள் கவிராயர் , 
வீரைக்கவிராச பண்டிதர் , வீரை அம்பிகாபதி , மறை 
ஞான சம்பந்தர் ; மறைஞான தேசிகர் ,சிவாக்கிரயோகிகள் 
கமலை ஞானப் பிரகாசர் , குருஞான சம்பந்தர் , திரு 
வொற்றியூர் ஞானப்பிரகாசர் , ஆன்மலிங்க 
மாசிலாமணிச் சம்பந்தர் , நிரம்பவழகிய தேசிகர் , அந்தாரி , 
ஆதிவீரராம பாண்டியன் , சேறைக்கவிராஜபிள்ளை , 
பரமேசுரப்புலவர் ; எல்லப்பநயினார் , வரதுங்கராமன் , 
ஐயம் பெருமாள் , சிவந்த கவிராயர் , காசிக்கலியன் கவி 


மாலை 


234 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ராயன் , சம்பந்த முனிவர் , ஞானக் கூத்தர் , இரேவண் 
சித்தர் , மருதூர் ஆபத்தாரணர் , உத்தண்ட வேலாயுத 
பாரதி , நாகராசன் , பாண்டிக் கவிராசர் , குமாரசுவாமி 

அவதானி ) 
811. தமிழ்ப் புலவர்கள் வரலாறு - பதினேழாம் நூற்றாண்டு ; சோம 

சுந்தர தேசிகர் ; இ . ப . 1943 ; 152 : - ; சோம இராமலிங்க 
தேசிகர் ; ( நிரஞ்சன தாசர் , அனந்தகவிராயர் , கும்பகவி , 
பாண்டிப் பெருமாள் , சீதக்காதி நொண்டி நாடக வாசிரி 
யர் , சிவப்பிரகாசர் , அம்பலவாண தேசிகர் , ஞானக் 
கூத்தர் , களந்தைக் குமரன் , அகோர முனிவர் , கந்த 
சாமிப்புலவர் , பாலசுப்பிரமணியகவிராயர் , குமரகுருபரர் , 
வெள்ளியம் பல வாணத் தம்பிரான் , திருவேங்கடநாதர் , 
மணவாளதாசர் , வைத்திய நாத தேதிகர் , அந்தகக்கவி 
வீரராகவர் , தமிழாகர முனிவர் , சம்பந்த சரணாலய 
முனிவர் , அழகிய சிற்றம்பலக் கவிராயர் , வென்றிமாலைக் 
கவிராயர் , பாகை அழகப்பன் , நாராயண தீட்சிதர் , திரு . 
மேனிக் கவிராயர் , சிவப்பிரகாச சுவாமிகள் , சாந்த 
லிங்கர் , அமிர்தகவிராயர் , கடிகை முத்துப்புலவர் , நட 
ராசர் , சதாசிவதேசிகர் , படிக்காசுப்புலவர் , நமசிவாயப் 
புலவர் , உமறுப்புலவர் , திருக்குறுங்குடி நம்பி , சுப்பிர 
மணிய தீட்சிதர் , வேலையர் , கருணைப்பிரகாசர் , சிறிய 
காரிரத்னக் கவிராயர் , ஈசான தேசிகர் , திருவையாற்றுப் 
புராண ஆசிரியர் , பிறவி நெறிப் புராண ஆசிரியர் , திருச் 
செந்தூர்ப் புலவர் , கச்சியப்பர் , அம்மைச்சி , வர ராசை 

யுலா ஆசிரியர் . ) 
812. தமிழ்ப் புலவர் சரித்திரம் ; அ . குமாரசாமிப் புலவர் ; மு . ப . 
1916 ; இ.ப. 1951 ; 31+ 326 ; சுன்னாகம் ; 

சுன்னாகம் ; புலவரகம் . 
( இரண்டாம் பதிப்பில் பதிப்பாசிரியர் கு . முத்துக்குமார 

சுவாமிப் பிள்ளையின் இணைப்பும் உண்டு. ) 
813. தமிழ்ப் புலவர் சரித்திரம் ; வி . கோ . சூரிய நாராயண சாஸ்திரி 

யார் ; 1933 ; ஏ . ப . 1981 ; - ; மதுரை ; வசந்தநகர் - ( சயங் 
கொண்டார் , புகழேந்திப்புலவர் , வைத்தியநாத நாவ 
லர் , சுப்பிரமணிய தீக்ஷிதர் , மயிலேறும் பெருமாள் 
பிள்ளை , சுவாமிநாத தேசிகர் , அருணாசலக் கவிராயர் , 

கடிகை முத்துப்புலவர் , தாமோதரம் பிள்ளை ) 
814. தமிழ்ப் புலவர் பெருமக்கள்-1 : டி . கண்ணம்மாள் ; மு . ப . 

1950 ; 67 ; சென்னை ; விந்தியா பப்ளிகேஷன்ஸ் . ( பூவை 
கலியாண சுந்தர முதலியார் , வெ . ப . சுப்பிரமணிய முதலி 
யார் , மனோன்மணி அம்மையார் ; அரசஞ்சண்முகனார் . ) 


வரிசை 


235 


- 


மா . 


815. தமிழ்ப் புலவர் பெருமக்கள் -2 ; - ; மு.ப. 1950 ; - ; சென்னை 

விந்தியா பப்ளிகேஷன்ஸ் . 
816. தமிழ்ப் புலவர் பெருமக்கள் -3 ; பு . செல்வராசன் ; மு . ப . அக் . 

1950 ; 89 ; சென்னை ; விந்தியா பப்ளிகேஷன்ஸ் . ( மீனாட்சி 

சுந்தரம் பிள்ளை , தியாகராச செட்டியார் . ) 
817. தமிழ்ப் புலவர் வரலாறு -1 ; நா . கனகராஜையர் ; 1930 ; 5+ 

156 ; மதுரை ; இ . மா . கோபால கிருஷ்ண கோன் . ( அகத் 
தியர் , தொல்காப்பியர் , ஒளவையார் , கபிலர் , பரணர் , 

நக்கீரர் , அரிசில் கிழார் , ஆவர் , முலங் கிழார் . ) 
818. தமிழ்ப் புலவர் வரலாறு -2 ; நா . கனகராஜையர் ; 1930 ; 

மதுரை ; இ . மா . கோபால கிருஷ்ணக் கோன் . 
819. தமிழ்ப் புலவர் வரலாறு - 3 ; நா . கனகராஜையர் ; 1930 ; 6+ 

119 ; மதுரை ; இ . கோபால கிருஷ்ணக் கோன் . 
( மோசி கீரனார் , சீத்தலைச் சாத்தனார் , இளங்கோவடி 
கள் , பெருந்தலைச் சாத்தனார் , கோவூர் கிழார் , மாறோக் 
கத்து நப்பசலையார் , முடமோசியார் . ) 
தமிழ்ப் புலவர் வரிசை ; சு . அ . இராமசாமிப் புலவர் ; 31 
தொகுதிகள் ; சென்னை ; கழகம் . 
தொகுதி பதிப்பு ஆண்டு 

பக்கங்கள் 
820 . 1 மு.ப. அக் , 1947 , ஆக . 1955 96 

3 
821 . 

2 மு.ப. நவ . 1947 , சூலை 1953 121 

11 
822 . 3 மு.ப. 1948 , மூ . ப . அக் . 1956 147 

14 
823 . 

4 மு . ப . நவ . 1953 

145 

24 
824 . 5 மு . ப , ஏப் . 1953 

139 

16 
825 . 6 மு . ப . ஏப் . 1955 

144 

31 
826 . 7 மு . ப . ஏப் . 1955 

144 

24 
827 . 8 மு . ப . ஆக . 1955 

144 

32 
828 . 9 மு.ப. ஆக . 1955 

140 

35 
829 . 10 மு.ப. செப் . 1955 

144 

30 
830 . 11 மு.ப. டிச . 1955 

144 

37 
831 . 12 மு . ப . டிச . 1955 

144 

28 
832 . 13 மு . ப . ஆக . 1956 

144 

35 . 
833 . மு . ப . ஆக . 1956 

146 
834 . 15 மு . ப . அக் . 1956 

156 

30 
835 . 16 மு . ப . சன . 1958 

143 

41 
836 . 17 மு.ப. சன . 1958 

144 

33 
837 . 18 மு . ப . மார்ச் 1958: 

151 

31 
838 . 19 மு.ப. அக் . 1958 . 

1.44 

26 


புல வர் 


• 14 


30 


236 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


839 . 20 

14A 

29 ) 
மு . ப . நவ . 1958 
840 . 21 மு.ப. சன . 1959 

146 

25 
841 . 22 மு.ப. செப் . 1960 

144 

21 
842 . 23 மு . ப . நவ . 1960 

144 
843 . 24 மு.ப. டிச . 1960 

148 

20 
844 . 25 மு . ப . ஆக . 1961 

144 

24 
845 . 26 மு . ப . டிச . 1964 

148 

18 
846 . 27 மு . ப . செப் . 1966 

165 

22 
847 . 28 மு . ப . சூலை 1969 

196 

30 
848 . 29 மு.ப. சூலை 1971 

155 

13 
849 . 30 மு . ப . மே 1972 

190 

28 
850 . 31 மு . ப . டிச . 1980 

176 

21 
-851 . தமிழ்ப் பெண் கவிகள் ; பி . எஸ் . கமல வதனம் ; 1955 ; 106 ; 

சென்னை ; அல்லயன்ஸ் . ( ஔவையார் , ஆண்டாள் , கம்பர் 
வீட்டுப் பணிப்பெண் ; சோழ மாதேவி , காரைக்காலம்மை 
யார் , அம்மைச்சி , மங்கையர்க்கரசியார் , பெருங்கோப் 
பெண்டு , வரதுங்க பாண்டியன் மனைவி , ஏகம்பவாணர் 
மனைவி , பாரி மகளிர் , பாண்டியன் மாலை பெற்ற 
பாவையர் , நப்பசலையார் , ஒக்கூர் மாசாத்தியார் , 

காக்கைப் பாடினியார் , நச்செள்ளையார் . ) 
1852. தமிழ்ப் பெரியார் திரு . வி . க ; முல்லை முத்தையா ( தொகு ) ; 

1959 ; - ; சென்னை ; 
853. தமிழ்ப்பெரும் புலவர் அறுவர் ; அரசு + டி.ரி . செல்வநாயகம் ; 

மு . ப . பிப் . 1957 ; 104 + 100 + 92 ; சென்னை ; கழகம் . ( கவி 
மணி , தி . செல்வ கேசவராயர் , பரிதிமாற்கலைஞர் , 
நமச்சிவாய முதலியார் , மணி . திருநாவுக்கரசர் , விபுலா 

நந்த அடிகள் . ) 
--854 , தமிழ்ப்பெரும் புலவர் இ . மு . சுப்பிரமணிய பிள்ளை ; இ . சு . 

முத்துசாமி ; மு . ப . மே . 1984 ; 190 ; சங்கரன் கோயில் ; 

மக்கள் இலக்கியப் பாசறை . 
-855 . தமிழ்ப்பெரும் புலவர் மூவர் ; அரசு + பொ . வே . சோமசுந்தர 

னார் ; மு.ப. பிப் . 1957 ; 96+ 120 + 146 ; சென்னை ; கழகம் . 
( மறைமலையடிகள் , பண்டிதமணி . கதிரேசஞ்செட்டியார் , 

திரு . வி . கலியாணசுந்தரனார் . ) 
-856 . தமிழ்ப் பெருமக்கள் வரலாறு (மாணிக்க வாசகர் , பட்டினத்துப் 

பிள்ளையார் ; ) எஸ் . அனவரத விநாயகம்பிள்ளை ; 1935 : 

226 ; சென்னை ; 
--357 . தமிழ்ப் பெரு வள்ளல் ; மு . அருணாசலம் பிள்ளை ; 1951 ; 

(மு . அண்ணாமலைச் செட்டியார் . ) 


வரிசை 


237 


858. தமிழ்ப் பேரறிஞர் நால்வர் ; அரசு ; மு.ப. அக் . 1952 ; இ . ப . 

ன் 1953 ; - ; சென்னை ; கழகம் . ( தி . செல்வக் கேசவ 
ராயர் , பரிதிமாற்கலைஞர் , நமச்சிவாய முதலியார் , மணி . 

திருநாவுக்கரசர் . ) 
859. தமிழ்ப் பேரறிஞர் பா . வே . மாணிக்க நாயக்கர் ; என் . கே . 

வேலன் ; மே . 1972 ; 125 ; சென்னை ; கழகம் . 
860. தமிழ்ப் பேரொளி ( பேரறிஞர் அண்ணா அவர்களைப் பற்றிய 

ஓர் அரிய தொகுப்பு நூல் ) ; க . அன்பழகன் ( பதி ) ; பிப் . 

1970 ; 304 ; சென்னை ; கழகம் . 
861. தமிழ்மாமணி பேராசிரியர் இராமநாதன் செட்டியார் ; சோம . 

இளவரசு ; மு . ப . டிச . 1975 ; 134 ; சென்னை ; பாரிநிலையம் . 
862 . தமிழ் முனிவர் அகத்தியர் ; டி . வி . சதாசிவப் பண்டாரத்தார் ; 

1947 ; 19 ; சிதம்பரம் ; 
863. தமிழ் வளர்த்த சான்றோர் ; இ . மு . ஆறுமுகச் செட்டியார் ; 

மே . 1965 ; 100 ; சென்னை ; அலைய்டு பப்ளிஷிங் கம்பெனி . 
( சேதிராயன் , சம்புவராயன் , நெற்குன்றவாணர் , மசக் 
காளி, கண்டன் மாதவன் , மயிந்தன் , சரவணப் பெருமாள் 

கவிராயர் . ) 
864. தமிழ் வளர்த்த தைரியநாதர் என்னும் வீரமாமுனிவர் ; ஈ . 

பண்டாரம் நம்பியார் ; மு.ப. 1955 ; மூ . ப . 1970 ; 188 : 

நாகர் கோயில் ; ஜெயகுமாரி ஸ்டோர்ஸ் . 
865. தமிழ் வளர்த்த பெரியார் தனிநாயக அடிகள் ; கவியழகன் ; 

1981 ; 20 ; மதுரை ; சோமு புத்தக நிலையம் . 
866 . தமிழ் வளர்த்த பெரியார் தே நோபிலி அடிகளார் ; மதுரை ; 

ளங்கவிஞன் ; மு . ப . பிப் . 1981 ; இ , ப . மார்ச் 1981 ; 20 ; 

மதுரை ; சோமு புத்தக நிலையம் . 
867. தமிழ் வளர்த்த பெரியார் வேதநாயகம் பிள்ளை ; கவியழகன் ; 

மு . ப . பிப் . 1981 ; இ . ப . மார்ச் 1981 ; 20 ; மதுரை ; சோழு 

புத்தக நிலையம் . 
868. தமிழ் வளர்த்த பேராசிரியர்கள் ; பி . சி . கணேசன் ; மூ . ப . 

சூன் 1964 , 122 ; நாகப்பட்டினம் ; இமயப் பதிப்பகம் . 
( மீனாட்சி சுந்தரம் பிள்ளை , தியாகராச செட்டியார் ,, 

பரிதிமாற்கலைஞர் , மறைமலையடிகள் , 
பண்டிதமணி , திரு . வி . க . , நா . மு . வேங்கடசாமி நாட் 


வே . சா . , 


டார் . ) 


869. தமிழ் வீரன் பூலித்தேவன் ; துர்க்காதாஸ் எஸ் . கே . ஸ்வாமி ; 

மூ . ப . டிச . 1958 ; 182 ; சென்னை ; தேனருவி பதிப்பகம் . 
870. தமிழ்வேள் டாக்டர் கலைஞர் வரலாறு : செந்துறைமுத்து 

1972 ; 99 ; சென்னை ; புதுமை பிரசுரம் . ( மு . கருணாநிதி 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


238 


871 . தமிழக அமைச்சர்கள் ; பாணன் ; மு . ப . மார்ச் 1969 ; 95; 

சென்னை ; கலைவாணி புத்தகாலயம் . ( சி . என் . அண்ணா 
துரை , நெடுஞ்செழியன் , கருணாநிதி , மதியழகன் , 
கோவிந்தசாமி , சத்தியவாணி முத்து , மாதவன் , சாதிக் 

பாஷா , முத்துசாமி . ) 
872. தமிழகத்தில் ஒளி ; அ . அருள்தாஸ் ; - ; ; திண்டுக்கல் ; 
873. தமிழகத்தின் ஒளிவிளக்கு ; அருண் ; 1963 ; - ; சென்னை ; -- 
874 . தமிழகப் பெரியார்கள் ; எஸ் . சங்கரன் ; 1963 ; - ; சென்னை ; 


875. தமிழகம் தந்த மகாகவி தொகுப்பு ) ; 1962 ; - ; சென்னை ; -- . 
876. தமிழகம் தந்த ம.பொ.சி ; ( தொகுப்பு ) ; 1957; - ; சென்னை- . 
877 . தமிழக முதல்வர் எம் . ஜி . ஆர் ; வாழை வளவன் ; மு.ப. மே . 
1978 ; 261 ; வாழைப்பாடி ; எம் . ஏ . கோலார் அடிகளார் . 

. 
878 . தமிழக முதல்வர்கள் ; - ; தேவமூர்த்தி ; மூ . ப . செப் . 1981 ; 

63 ; சென்னை ; அன்பு பப்ளிகேஷன்ஸ் . 
879. தமிழக முதல்வர்கள் : - ; 1983 ; - ; சென்னை ; மணிமேகலை ; 
880. தமிழக வீரர்கள் ; கா . கோவிந்தன் ; 1960 ; - ; சென்னை ; 
881. தமிழர் கண்ட காந்தி ; ம . பொ . சிவஞானம் ; 1956 ; 31 ; 

சென்னை ; இன்பநிலையம் . 
882. தமிழர் கண்ட விவேகானந்தர் ; பெ . சு . மணி ( தொகு ) ; மு.ப. 

சூன் . 1974 ; 7 + 274 ; சென்னை ; வானதி . 
883. தமிழர் தலைவர் பெரியார் ; சாமி . சிதம்பரனார் ; - ; 160 ; 


884. தமிழரசுக் கழகத் தலைவர்களின் வாழ்க்கையில் ; என் . ஏ . 

வேலாயுதம் ; 1978 ; 354 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் . 
885. தமிழ்வேள் உமாமகேசுவரனார் ; ச . சாம்பசிவன் ; மு.ப. பிப் . 

1964 ; 7 + 192 ; மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . 
886. தமிழறிஞர் வரலாற்றுக் கதைகள் ; செங்கை சிவநேசன் ; 

மு . ப . சூன் . 1981 ; 160 ; சென்னை ; புத்தகப்பூங்கா . 
887 . தலைமலை கண்ட தேவர் ; குகஸ்ரீ . ரசபதி அடிகள் ; மு.ப. 

ஏப் . 1961 ; 82 ; சென்னை ; அமுத நிலையம் . ( பத்திரகிரி 

யார் . ) 
888 . தலைவர் காமராஜ் ( வாழ்க்கை வரலாற்றுடன் ) ; நா . சதானந் 

தம் ( தொகு ) ; மு . ப . பிப் . 1949 ; 165; விருது நகர் ; 

சதானந்தா புத்தக நிலையம் . 
889 . தலைவர் சத்தியமூர்த்தி ; வி . எஸ் . கமலா ; மு.ப. 1967 ; 80 ; 

சென்னை ; லலிதா விலாச புத்தகசாலை . 


வரிசை 


239 


890. தலைவர் ம.பொ.சி ; தொகுப்பு ; 1952 ; - ; - ; - . 
*891. தலைவர் ம . பொ . சி . ஆற்றுப்படை ; த . அமிர்தலிங்கம் 

1981 ; - ; சென்னை ; செவ்வேள் பதிப்பகம் . 
892 . தலைவருள் மாணிக்கம் ; நெ.து. சுந்தர வடிவேலு ; மு.ப. 

நவ . 1975 ; 136 ; சென்னை ; தமிழாலயம் . ( காமராசர் ) 
893 . தவச் செல்வர்கள் வரலாறு ; ஆர் . கல்யாண சுந்தரம் ; மு.ப. 

1969 ; 24 + 244 ; சென்னை ; மங்கள நூலகம் . ( அருண்கிரி 
கிரி நாதர் , அப்பய்ய தீக்ஷிதர் , பாஸ்கர ராயர் , போதேந் 
திர சரசுவதி , திருவயலூர் ஸ்ரீதர ஐயர் , சதாசிவ பிரம் 
மேந்திர சுவாமிகள் ; திருவருணை ஈசான்ய ஞான தேசிகர் , 
நாராயண வனம் சுரைக்காய்ச்சித்தர் , போளூர் விடோபா 
சுவாமிகள் , திருவருணை சேஷாதிரி சுவாமிகள் , வள்ளி 
மலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் , திருவருணை 

ஸ்ரீ ஈசுவர சுவாமிகள் . ) 
894 . தவச் செல்வர் விவேகானந்தர் ; ந . பிச்சைக்கண்ணு ; மு . ப . 

அக் . 1970; 83 ; நாகர்கோவில் ; உருத்திரபதி விநாயகர் 

அருள் நெறித் திருக்கூட்டம் . ( கவிதை ) 
895. தவத்திரு ஞானியார் அடிகள் ; வெள்ளையாம்பட்டு சுந்தரம் ; 

மு . ப . 1972 ; சூலை 1932 ; 111 ; சென்னை ; அருள் பதிப் 

பகம் . 
896. தவத்திரு நாராயணகுரு சுவாமிகள் வாழ்க்கையும் கொள்கை 

ஆய்வும் ; எஸ் . தேவதாஸ் ; 1981 ; - ; வேலூர் ; 
897 . தவமணி இராசன் மணிவிழா மலர் ; என் . எஸ் . சம்பந்தம் ; 

1981 ; - ; சென்னை ; 
898. தளபதி தளிக் ; ஸையித் இப்ராஹீம் ; மு.ப. 1956; மறு . ப . 

1959 ; 60 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . 
899. தளபதி வ . உ . சிதம்பரனார் ; முல்லை முத்தையா ( தொகு ) 

1959 , மறு . ப . 1972 ; 88 ; சென்னை ; இன்பநிலையம் . 
900 . தளவாய் அரியநாதர் ; கா . அப்பாத்துரை ; மு . ப . 1950 , ஏ.ப. 

1965 , 124 ; சென்னை ; நேஷனல் பப்ளிஷிங் கம்பெனி. 
901. தளவாய்த் தாத்தா அல்லது தளவாய் அரியநாயக முதலியார் ; 

எம் . எஸ் . சுப்பிர மணிய ஐயர் ; 1944 ; 93 ; சென்னை ! 

தினமணி காரியாலயம் . 
902 . தற்கால மருத்துவத்தின் 

தந்தை ஆலீ இப்னு ஸீனா; 
ஸையித் இப்ராஹீம் ; ஆக . 1961 ; 68 ; திருச்சி ; வளர்மதி 

பதிப்பகம் . 
903. தனிநாயக அடிகளின் வாழ்வும் பணியும் ; வே . அந்தனிஜான் 

அழகரசன் ; மு . ப . சன . 1984 ; 30 + 208 ; இலங்கை ; தங்கம் 
பதிப்பகம் . 


240 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


904. தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் ; சிவானந்தசுவாமி 

மு.ப. செப் . 1917 ; 84 ; திருவாரூர் , எட்வர்டு அச்சுக்கூடம் . 
905. தாகூர்; ச . மெய்யப்பன் ; இ.ப. செப் . 1977 ; 227 ; 

சென்னை ; மணிவாசகர் நூலகம் . 
906. தாகூர் தரிசனம் ; கல்கி ; 1954 ; 

; சென்னை ; 
907. தாண்டவராய சுவாமிகள் சரித்திரம் ; சதானந்த சுவாமிகள் ; 

1960 ; - ; சென்னை . 
908. தாதாபாய் நௌரோஜி ; 

1918 ; 38 ; சென்னை ; தாம்ஸன் 
அண்டு கம்பெனி. 
909. தாமஸ்கெல்லி , நிகலஸ்ஸாண்டர்ஸன் , அலெக்ஸாந்தர்மறே ; 

மூ . ப . டிச . 1917 ; 36 ; சென்னை ; காக்ஸ்டன் பிரஸ் . 
910. தாமே பயின்ற தமிழ்ப் பேராசிரியர் ( ந.மு. வேங்கடசாமி 

நாட்டார் ) ; வே . நடராஜன் ; மு.ப. அக் 1926 ; 80 ; 

சென்னை ; நாட்டார் பதிப்பகம் . 
911. தாயம்மையார் சரித்திரம் ; மு . பொ . ஈசுர மூர்த்தியாபிள்ளை ; 

1909 ; 24 ; திருநெல்வேலி ; நூருல் இஸ்லாம் அச்சியந்திர 


சாலை , 


கா . 


912. தாயுமான 

சுவாமிகள் சரித்திரமும் நூலாராய்ச்சியும் ; 
சுப்பிரமணிய பிள்ளை ; மு . ப . சூன் 1930 ; இ . ப . மார்ச் 

1955 ; 207 ; சென்னை ; கழகம் . 
913 . தாயுமான சுவாமிகள் புராணம் ; பூ . ஆறுமுகம் பிள்ளை ; 

1899 ; - ; சென்னை ; கலாரத்னாகரம் ( செய்யுள் ) . 
914 . தாயுமான சுவாமி ; ஆர் . எஸ் . சுப்ரமண்யன் ; மு . ப . டிச . 

1912 ; 30 ; சென்னை ; மெய்கண்டான் பிரஸ் . 
915 . தாயுமானவர் : மு . வரதராசனார் ; 1983 ; - ; சென்னை ;. 

பாரி நிலையம் . 
916. தாயுமானவர் சரித்திரம் ; - ; மு . ப . 1916 ; 32 ; சென்னை ; 

தாம்சன் அண்டு கோ . 
917. தாயுமானார் கதை ( வரலாறு ) ; 

வெள்ளையாம் பட்டு 
சுந்தரம் ; மு . ப . சூலை 1982 ; 100 ; சென்னை ; அருள் 

பதிப்பகம் . 
918. தான்பரீன் ஐரிஷ் ( சுதந்திர வீரன் ) ; ப . ராமஸ்வாமி ; 1953 ; 

160 ; மதுரை ; மணிமேகலைப் பதிப்பகம் . 
919 . தானர்ஜி அல்லது மஹாராஷ்ட்ர சிங்கம் ; க . அப்பாத்துரை 

டிச . 1933 ; 170 ; திருவனந்தபுரம் ; 
920. தானியக் கலைஞர்கள் ; - ; 1952 ; - ; சென்னை ; கழகம் . 


-- 


நசை 


சை 


241 


921. தாக்ஷிணாத்ய கலாநிதி மஹாமஹோ பாத்தியாய டாக்டர் 

உ . வே . சாமிநாதயைர் ; எல் . அனந்தையர் + டி . எஸ் .. 
கோதண்டராம ஐயர் ( தொகு ) ; 1933 ; 109 ; சென்னை ; 

இந்துநேசள் ஆபிஸ் ( தமிழ் , ஆங்கிலம் இருமொழிகளிலும்) 
922. தித்தன் ; ரா . இராகவையங்கார் ; மூ . 1949 ; 

சென்னை ; 
923. தியாகச் செம்மல் இமாம் ஹுசைன் ( ரலி ) ; ஜமால் ; சூலை 

1980 ; 168 ; சென்னை ; பயனீர் பப்ளிஷிங் ஹவுஸ் . 
924. தியாகச் செம்மல் ஜீவா ; தொகுப்பு ; 1963 ; - ; சென்னை ; 
925. தியாக மூர்த்தி பண்டித மோதிலால் நேரு வாழ்க்கையும் வீர 

மொழிகளும் ; வெ . சாமிநாதசர்மா ( தொகு ) ; 1937 ; 16 + 123 ; 

சென்னை ; விவேக போதினி ஆபீஸ் . 
926. தியாகராஜ ஐயர் அவர்களின் சரித்திரம் ; கோ . வைத்திய 

லிங்கப் பிள்ளை ; 1917 ; 37 ; தஞ்சை : குஞ்சிதபாதம் அண்டு 

கம்பெனி . 
927. தியாகராஜ ஸ்வாமிகளின் திவ்ய சரித்திரம் ; பி . கே . மூர்த்தி ; 

1982 ; - ; சென்னை ; மூர்த்தி பப்ளிகேஷன்ஸ் . 
928. தியாக வீரர் காமராஜ் ; விருதை இராமசாமி ; 1964 ; 

சென்னை ; 
929. திராவிடத் 

தலைவர் 

டாக்டர் சி . நடேசனார் வாழ்வும் 
தொண்டும் ; 1984 ; - ; சென்னை; கே . குமாரசாமி . 
930. திரு அருட் பிரகாச வள்ளலார் திவ் : ப சரித்திரம் ; - ; 1955 ; - ; 

சென்னை ; ச . சு . சன்மார்க்க சங்கம் . 
931. திரு . இருதய சிநேகிதன் ; சாமிதாஸ் பிள்ளை ; - ; - ; - ; - , 
932. திரு . உ . முத்துராமலிங்கத் தேவர் அவர்கள் வரலாறு : கு . 

ஆறுமுகம் பிள்ளை ; 1964 ; 107 ; பசும் பொன் ; கிராமப் 

பஞ்சாயத்துக் குழு . 
933. திருக்குறள் செய்தருளிய தெய்வப் புலமை வாய்ந்த திருவள்ளுவ 

நாயனார் சரித்திரம் ; - ; 1908 ; 24 ; சென்னை ; ரிப்பன் பிரஸ் . 
934. திருக்குறள் பீடம் குருகுலம் அழகரடிகள் ; த . ஆறுமுகம் ; டிச . 

1964 ; 8 + 60 ; மதுராந்தகம் ; குருகுலம் . 
935. திருச்சி விசுவநாதம் ( வாழ்க்கை வரலாறு ) ; மா . சு . சம்பந் 

தன் ; மு.ப. செப் . 1954 ; இ.ப. நவ . 1973 ; 6+ 192 ; சென்னை ; 

பாரி நிலையம் . 
936. திருச் செல்வராய சரித்திரம் ; எம் . எஸ் . இயாகப் பிள்ளை ; 

மு . ப . பிப் . 1889 ; 36 ; சென்னை ; செயின்ட் சோசப் பிரஸ் . 
937 . திருஞான சம்பந்த சுவாமிகள் சரித்திரம் ; கா . சு . பிள்ளை : 

நா . ப . 1963 ; - ; சென்னை ; 
த.வா.வ -16. 


242 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
938. திருஞான சம்பந்த சுவாமிகளின் திவ்ய சரித்திரம் ; உமாபதி 

சிவாசாரியார் ; - ; 70 ; - ; 
939. திருஞான சம்பந்தர் ; கா . நமச்சிவாய முதலியார் ; 1923 ; 

4 + 116 ; சென்னை ; ஸி . குமாரசாமி நாயுடு ஸன்ஸ் . 
940. திருஞான சம்பந்தர் ; நாகசண்முகம் ; 1968 ; 82 ; சென்னை ; 

அருள் நிலையம் . 
941. திருஞான சம்பந்தர் ; - ; 1972 ; ; சென்னை ; தமிழ்நாடு 

தெய்வீகப் பேரவை . 
942. திருஞான சம்பந்தர் சரித்திர நாடகம் ; எஸ் . கே . பார்த்த 

சாரதி ஐயங்கார் ; 1929 ; 71 ; மன்னார்குடி ; பாரதி அச்சுக் 

கூடம் . 
943. திருத்தொண்டர் கதைகள் ; செந்துறைமுத்து ; 1981 ; - ; 

சென்னை ; அறிவு நிலையம் . 
944. திருத் தொண்டர் சரித்திரம் ; அருணாசல முதலியார் ; - ; 


945. திருநபி சரித்திரம் ; முஹம்மது சாகிப் ; நா . ப . 1981 ; 

காதிர்நகர் ; மு . ந . ஹாஜி முஹம்மது சாஹிப் டிரஸ்ட் . 
*946. திரு நாராயண குரு ; நா . ஆறுமுகம் ; மு.ப. பீப் . 1969 ; 112 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 
947. திருநாவுக்கரசர் , தண்டபாணிச் செட்டியார் ; மு.ப. 1919 ; 

18 ; சென்னை ; காக்ஸ்டன் பிரஸ் . 
948. திருநாவுக்கரசர் ; சே . சிவஞானம் பிள்ளை ; 1925 ; 5 + 178 ; 

சென்னை ; ஸி . குமாரசாமி நாயுடு சன்ஸ் . 
949. திருநாவுக்கரசர் ; 

ப . ஆக . 1950 ; 32 ; சென்னை ; 
கழகம் . 
950. திருநாவுக்கரசர் சரித்திரம் ; வி . கனக சபாபதி முதலியார் ; 


951. திருநாவுக்கரசு நாயனார் சரித்திரம் ; வீ . கனக சபாபதி முதலி 

யார் ; 1899 ; 2 + 136 ; சென்னை ; வெ . நா . ஜுபிலி அச்சி 

யந்திரசாலை . 
952. திருப்பத்தூர் திரு . கா . அ . ஷண்முக முதலியார் அவர்களின் 

வாழ்க்கைக் குறிப்பு ; கா . அ . ஷ . பத்மநாபன் + கா . அ . 
ஷ . ரகுநாயகன் ; 1978; - ; திருப்பத்தூர் ; 

திருப்பத்தூர் ; ஷண்முக 
நிலையம் . 
953. திருபனந்தாள் ஸ்ரீ குமரகுருபர ஸ்வாமிகள் சரித்திரம் ; மீனாட்சி 

சுந்தரம் பிள்ளை; - ; - ; - ; 
954. திருப்புகழ்ப் பதிப்பாசிரியர் வ . த . சுப்பிரமணிய பிள்ளை சரித்திர 

மும் அவரியற்றிய தனிப்பாடல்களும் ; வ . சு . செங்கல்வராய 


வரிசை 


243 


பிள்ளை ; 1921 ; 138 ; சென்னை ; பி . ஆர் . 

பி . ஆர் . ராமையர் 
கம்பெனி . 
955. திருப்பூர் குமரன் ; பி . எஸ் . சுந்தரம் ; 1959 ; 102 ; கோவை ; 

பாரதி அச்சுக்கூடம் . 
956. திருப்பூர் குமரன் ; செந்துறைமுத்து ; மு . ப . செப் . 1968 ; 

மூ . ப . சூன் . 1977 ; 64 ; சென்னை ; வானதி . 
957. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ; எம் . பாலசுப்பிரமணியன் ; 

1955 ; - ; சென்னை ; 
958. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வரலாறு ; புரசை . சபாபதி 

முதலியார் ; - ; 
959. திருமதி டாக்டர் எஸ் . தருமாம்பாள் அம்மையார் பேராசிரியர் 

மயிலை சிவமுத்து வரலாற்றுச் சுருக்கம் ; - ; 1952 ; 45 ; 

சென்னை ; மாணவர் மன்றம் . 
960. திருமழிசை ஆழ்வார் ; - ; - ; - ; - ; 
961. திருமாவளவன் ; கா . கோவிந்தன் ; மு . ப . குன் . 1951 ; 10+ 

135 ; சென்னை ; கழகம் . ( கரிகால் வளவன் ) 
962. திருமுடியசைவு ; தீர்த்தப்பிள்ளை ; 1894 ; 8 ; - ; -- 
963. தியாகச் சுடர் காமராஜ் ; ம . செ . பரதன் ; நவ . 1976 ; 


; 


- ; 


963a . திருவலம் சித்தர் யோகீஸ்வரர் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த மவுன 

சுவாமிகள் சரித்திர வரலாறு ; 1980 ; 216 ; - ; 
954. திருவள்ளுவ நாயனார் சரித்திரம் ; ஸி . அயோத்திதாஸ் ; 1909 ; 

16 ; சென்னை : கௌதமா பிரஸ் . 
965. திருவள்ளுவர் ; - ; இ.ப. அக் . 1920 ; 84 ; சென்னை ; எஸ் . 

பி.ஸி. கே . பிரஸ் . 
966. திருவள்ளுவர் ; பூ . அ . கோவிந்தராஜதாஸர் ; 1929 ; 8 + 32 ; 

சென்னை ; சந்திரதேவ் அச்சுக்கூடம் . 
967. திருவள்ளுவர் ; ச . சோசமசுந்தர பாரதியார் ; 1934 ; 6 + 32 ; 

மதுரை ; செந்தமிழ்ப் பிரசுரம் . 
968. திருவள்ளுவர் ; தி . செல்வக்கேசவராயர் ; 1934 ; 

; - ; 
969. திருவள்ளுவர் ; மாரிமுத்து ; 1970 ; 72 ; சென்னை ; வள்ளுவர் 

பண்ணை . 
970. திருவள்ளுவர் ; -- ; - ; 40 ; ஸ்ரீவைகுண்டம் ; சிவகாமி 

பப்ளிஷிங் ஹௌஸ் . 
971. திருவள்ளுவர் சரித்திரம் : க . சரவணப் பெருமாளையர் ; 

1969 ; 16 ; சென்னை ; பிரபாகர அச்சுக்கூடம் . 


1 





244 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


972. திருவாட்டி நீலாம்பிகையம்மையார் வரலாற்றுச் சுருக்கமும் 
பிரிவு பற்றிய இரங்கற்பாக்களும் ஆறுதலுரைகளும் ; 

- ; 40 ; 
சென்னை ; கழகம் . 
973. திருவாவடுதுறை ஆதீனம் திருக்கயிலாய பரம்பரைத் திருவா 

வடுதுறை ஆதீனக் குருபரம்பரை விளக்கம் ; 1981 ; - ; திருவா 

வடுதுறை ; ஆதீனம் . 
974. திருவாவடுதுறை ஸ்ரீ சிவஞான யோகிகள் சரித்திரம் ; மீனாட்சி 

சுந்தரம் பிள்ளை; - ; - : 
975. . 

திருவாளர் வ , திருவரங்கம் பிள்ளையவர்கள் வரலாற்றுச் 
சுருக்கமும் பிரிவு பற்றிய ஆறுதலுரைகளும் இரங்கற்பாக்களும் ; 

மறை . திருநாவுக்கரசு ; 1944 ; 29 ; சென்னை ; கழகம் . 
976. திருவாதவூரடிகள் சரித்திரம் ; எ . ரா . சபாபதிப்பிள்ளை ; 


977. திரு . வி . மயிலை சிவமுத்து ; 

ப . 1954 ; 

1954 ; - ; 
சென்னை ; - . 
978. திரு . வி . க ; உமாபதி ; 1964 ; 
979. திரு . வி . 

ஞானசம்பந்தன் ; 1968 ; 
சென்னை ; 
980 . திரு . வி . க ; மு . வரதராசன் ; 1973 ; 144 ; சென்னை ; சாது 

அச்சுக்கூடம் . 
981 . திரு . வி . கலியாண சுந்தரனார் ; அரசு ; மு . ப . நவ . 1953 ; 146 

சென்னை ; கழகம் . 
982 . திரு . வி . க . வாழ்க்கையும் தொண்டும் - ஒரு கை விளக்கு ; 

அ . நாகலிங்கம் ; 1981 ; 36 + 80 ; சென்னை ; பர்வதவர்த்தனீ 

பதிப்பகம் . 
983 . திரு . வி . க . வாழ்வும் தொண்டும் ; தேவ மூர்த்தி ; மு . ப . 

தலை 1983 : 96 ; சென்னை ; செந்தில் பதிப்பகம் . 
984. திரு . வி . க . வின் தம்பி ( அறிஞர் . வெ . சாமிநாத சர்மாவின் 

வாழ்க்கைச் சித்திரம் ) ; சு . விசுவநாதன் ; 1969 ; 80; சென்னை; 

நன்செய்ப் பதிப்பகம் . 
985. திருவிசை நல்லூர் ஐயர்வாள் சரித்திரம் ; டி . எஸ் . மகாலிங் 

கையர் ; 1909 ; 66 ; சென்னை ; ஸ்ரீநிகேதன் முத்திராக்ஷர 

சாலை . (கீர்த்தனை , சிந்து ) 
986. திருவெண் காட்டடிகள் வரலாறு ; தொழுவூர் . வேலாயுத 

முதலியார் ; - ; - ; - ; 
987. திருவெண் காடரென்னும் பட்டனத்துப் பிள்ளையார் சரித்திர 

சங்கிரகம் ; மாயூரம் நமச்சிவாயம் பிள்ளை ; 1898 ; 86 ; மட்டு 
வார் குழலாம்பாள் அச்சு . 


வரிசை 


245 


1988. திவான் பகதூர் ஸ்ரீனிவாஸராகவையங்கார் ; கே . சுந்தர 

ராகவன் + கே . ரங்கராகவன் ; - ; 32 + 431 ; சென்னை ; 


. 


989. தீக்கதிர் ; நல்லசிவன் ; 1983 ; - ; - ; 
990. தீண்டாமை ஒழித்தவர் ; தி . வி . சிவ சண்முகம் ; மு . ப . ஏப் . 

1973 ; இ . ப . சூலை 1973 ; 39 ; தேவனாம்பட்டு ; சரசுவதி 

பதிப்பகம் . ( அம்பேத்கார் ) 
* 991 . தீமை ஒழித்த முஸ்லிம்கள் ; கலீலுர் ரஹ்மான் ரியாஜி ; 

55 ; திருநெல்வேலி ; ரஹ்மத் பதிப்பகம் . (உத்பாபின் 
கஜிவான் , காலித் இப்னுகஸ்ரீன் , ஹஸ்ரத் உத்மான் . 
_கலீபா உமர் , ஹஸ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் , 
கலீபா ஹாரூன் ரஷீத் , அலிமே ஹக்கானி , ஷைகு 

அப்துற்றபி , ஹஜ்ரத் அபூபக்ரு , அபுல் ஹஸன் நூரி ) 
992. தீர்க்கதரிசி ; ஜி . கே . ராமன் ; - ; 25 ; - ; 
993. தீர்க்கதரிசிகளின் சரித்திரக் கொத்து ( சங்கரர் , இராமனுஜர் , 

மத்வர் , கௌதமபுத்தர் , குருநானக் , மகாவீரர் , மகமத் நபி ) 
ஸி . ஆர் . ஸ்ரீநிவாஸ ஐயங்கார் ; 1925 ; 

- ; சென்னை ; 
சுதேசமித்திரன் ஆபீஸ் . 
994. தீரர் சத்திய மூர்த்தி ; அ . நாராயணசாமி ; மு . ப . சன 

1967 ; 120 ; சென்னை ; அமுத நிலையம் . 
995 . தீனபந்து ஆண்ட்ரூஸ் ; தி . ஜ . ர ; 1940 : - : சென்னை : 
996 . தீனபந்து ஆன்ட்ரூஸ் ; நஜன் ; மு.ப. 

செப் . 1970 ; 102 ; 
சென்னை ; வானதி . 
" 997 . துக்காராம் சுவாமிகள் சரித்திரம் ; முனுசாமி முதலியார் ; 

1892 ; 292 ; வேலூர் ; வித்யாரத் நாகர அச்சுக்கூடம் . 
" 998. துர்க்காவதி மண்டல நாட்டு மகாராணி ; இ.நா. மரகத 
வேலு முதலியார் ; 1935 ; 107 : சென்னை ; 

கே . பழன் 
யாண்டிப்பிள்ளை கம்பெனி . 
*999. துளசிதாஸ் சரித்திரம் ; ஸ்ரீனிவாசராவ் ; இ . ப . 1899 ; - ; 

கும்பகோணம் ; சித்தாந்த வித்யாநுபாலன அச்சுக் 

கூடம் . 
1000. துறவி லாரென்ஸ் ; ராஜாஜி ; 1957 ; 38 ; சென்னை ; கம்பர் 

நூலகம் . 
1001. தூக்கிலே பகத்சிங் ; க . வெள்ளிமலை; மு . ப . நவ . 1982 ; 

156 ; - ; - ; ( நாடகம் ) 
1002. தெய்வத் திருமகன் திரு . உ . முத்துராமலிங்கத் தேவரவர்கள் 

வரலாறு : கு . ஆறுமுகம்பிள்ளை : 1964 : 107 ; பசும்பொன் ; 
கிராமபஞ்சாயத்துக்குழு . 


246 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


-33. தெய்வப் புலமைத் திருவள்ளுவ நாயனார் திவ்விய சரித்திரம் : 

எஸ் . ஆர் . நமசிவாய செட்டியார் 1889 ; 36 ; சென்னை ; 

ரிப்பன் பிரஸ் . 
1304. தெய்வீகப் பெண்மணிகள் ; சிங்கார வேலனார் : மு.ப. டிச . 
1981 ; - ; சென்னை ; 

புத்தகப்பூங்கா ( சாவித்திரி , 
வெங்கம்மா , காரைக்காலம்மையார் , 

யோகேசுவரி 
பைரவி பிராம்மணி , சாரதாமணி , ஆண்டாள் , மீரா . ) 
1005. தென் இந்தியக்கிருத்துவர் -1; - ; மு . ப . சூலை 1897 ; 92 ; 

சென்னை ; எஸ் பி சி கே பிரஸ் . 
1006. தென்னாட்டு அறச் செல்வர்கள் ; கே . ஏ . திருவேங்கட முதலி 

யார் ; 1954 ; - ; சென்னை ; - . 
1007. தென்னாட்டுக்காந்தி ; தமிழ்ப்பித்தன் ; மு.ப. நவ . 1968 ; 

இ . ப . நவ . 1970 ; 275 ; சென்னை : இளங்கோ பதிப்பகம் . 
1008. தென்னாட்டுச்சிங்கம் ; நெ . சு . ராமமூர்த்தி ; 


1958 ; - ; 


சென்னை ; 


கா .. 


1009. தென்னாட்டுச் சிரேட்டர்கள் -1 ; 

ச . துரைசாமி ; 
1902 ; 121 ; சென்னை ; ஆநந்த முத்ராக்ஷர அச்சுக்கூடம் . 
( சாமராஜேந்திர உடையார் , சி.வி. ரங்காச்சார்லு , ஏ.ஆர் . 
சபாபதி முதலியார் , இராமவர்மா , டி . மாதவராவ் , 
சி . வி . ரங்கநாத சாஸ்திரி ; டி . முத்து சாமி ஐயர் , தண்ட 

லம் கோபால்ராவ் , சேலம் இராமசாமி முதலியார் . ) 
1010. தென்னாட்டுச் சிரேட்டர்கள் -2; கா . சு . துரைசரமி ; 1904 ; 

174 : சென்னை ; மதராஸ்லிடரரி பீரோ ; (திருமணம் 
வேதாத்திரீசதாச முதலியார் , நவாப்சர் சாலர்ஜங் , பூண்டி 
அரங்கநாத முதலியார் , காஜுலு இலக்ஷ்மி நரசு செட்டி 
யார் , கு . சேஷாத்திரி ஐயர் , தோ . இராம கிருஷ்ண 

பிள்ளை ; தி . இரா . ஆ . தம்பு செட்டியார் . ) 
1011. தென்னாட்டுத் திலகங்கள் ; நாராயண வேலுப்பிள்ளை; 

மு . ப . மே . 1982 ; 148 : சென்னை ; குமரன் பதிப்பகம் . 
1012. தென்னாட்டுப் பெரியார் மூவர் ; அம்பை இரா . சங்கரனார் ; 

ஆக . 1970 ; 96 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் . ( வ . உ . சிதம் 

பரனார் ; திரு . வி . க . , பாரதியார் . ) 
1013. தென்னாட்டுப் பெரியார் ; எஸ் . எஸ் . அருணகிரிநாதர் ; 1927 ; 

-- ; மாடர்ன் பப்ளிஷிங் ஹவுஸ் ( தாயுமானவர் , குலசேக 

ரர் , பட்டினத்தார் , திருமங்கையார் . ) 
1014. தென்னிந்தியப் பெருமக்கள் ; எஸ் . எஸ் . அருணகிரிநாத 

முதலியார் ; 1934 ; 69 + 44 ; சென்னை ; கஸ்தூரி அண்டு 
கம்பெனி . ( பச்சையப்ப முதலியார் , முத்துசாமி ஐயர் . ) 


வரிசை 


247 


1015. தென்னிந்திய மஹா மஹோபாத்யாயர்கள் வரலாறு ; 

அ . குப்புஸ்வாமி ஐயர் ; மு . ப . மே . 1977 ; 100 ; திருச்சி ; 
கண்ணன் அச்சகம் . ( ஸ்ரீராஜு சாஸ்திரிகள் என்ற தியாக 
ராஜதீக்ஷதர் , கிருஷ்ண தாதா சாரியார் , ஸ்ரீஹரிஹர 
சாஸ்திரி , ஸ்ரீராமஸுப்பா சாஸ்திரி , ஸ்ரீபால கிருஷ்ண 
சாஸ்திரி , ஸ்ரீவேங்கடளப்பா சாஸ்திரி , ஸ்ரீ நீலகண்ட 
சாஸ்திரி , சேட்லூர் ஸ்ரீநரஸிம்ஹா சாரியார் , ஸ்ரீ கணப 
சாஸ்திரி , ஸ்ரீமுஷ்ணம் ஸுப்பராய சார்யார் , ஸ்ரீ சேது 
மாதவா சார்யார் , ஸ்ரீ தண்டபாணிஸ்வாமி தீக்ஷிதர் ; 
வெள்ளூர் 

ஸ்ரீஸுப்ரஹ்மண்ய சாஸ்திரிகள் , ஸ்ரீயக்ஞ 
ஸ்வாமி சாஸ்திரி , கருங்குளம் ஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரி 
ஸ்ரீ குப்புஸ்வாமி சாஸ்திரிகள் , ஸ்ரீலக்ஷ்மண சாஸ்திரி 
த்ராவிட , 

பெருக வாழ்ந்தான் ஸ்ரீரங்காசாரியார் ,. 
ஸ்ரீ காபேராம சந்த்ராசார் , பழமார்னேரி ஸ்ரீ சுந்தர 
சாஸ்திரிகள் , ஸ்ரீசந்த்ர சேகர சாஸ்திரிகள் , ஸ்ரீலக்ஷ்மண 
ஸுரி, ஸ்ரீ தேசிகா சாரியார் , லக்ஷ்மீபுரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸா 
சார்யார் , ஸ்ரீ ஆர் . வி . கிருஷ்ணமாசாரியார் , ஸ்ரீ பஞ்சாப 
கேச சாஸ்திரிகள் , ஸ்ரீ அனந்தக்ருஷ்ணசாஸ்திரி , ஸ்ரீ அ . 
சின்னஸ்வாமி சாஸ்திரிகள் , ஸ்ரீ டி . கணபதி சாஸ்திரிகள் , 
ஸ்ரீநரஸிம்ஹாசார்யார் , ஸ்ரீ . கே . எஸ் . கிருஷ்ண மூர்த்தி 

சாஸ்திரிகள் . ) 
1016. தென்னிந்தியாவின் ஆழ்வார்கள் ; கே . ஸி . வரதாச்சாரி ; 

- ; பம்பாய் ; பாரதீய வித்யாபவன் . . 
1017. தேசத்தந்தை காந்தி ; வி . செல்வராஜ் ;; ; - ; மதுரை ; 

தமிழ்நாடு காந்தி மார்க் நிதி . 
1018. தேசபக்தர் - தமிழ் அறிஞர் -- சமூகத் தொண்டர் உயர்திரு 

பொ . திருகூட சுந்தரம் அவர்கள் வாழ்க்கைக் குறிப்புகள் ; 

- ; 1967 ; 16 ; - ; -- . 
1019. தேசபக்தர் மூவர் ; நாமக்கல் கவிஞர் ; 1954 ; - ; சென்னை : 


1020. தேச பக்தக் கதைகள் ( வாழ்க்கை வரலாறு ) ; செந்துறை 
முத்து ; 1980 ; 

320; - ; 

மருதமலையான் பதிப்பகம் 
( இந்திராகாந்தி , ஜவஹர்லால் நேரு . லால்பகதூர் , 
சத்தியமூர்த்தி , காமராஜ், சுபாஷ் சந்திரபோஸ் , காந்தி , 
லால்பகதூர் , ராஜாஜி , வேதரத்தினம் , வல்லபாய் 
பட்டேல் , சித்தரஞ்சன் தாஸ் , சரோஜினி தேவியார் , 
பகத்சிங் , ராஜாராம் மோகன்ராய் , அன்னிபெஸண்டு . 
வினோபாபாவே , மதன் மோகன் மாளவியா , தாதாபாய் 
நௌரோஜி , வீரசாவர்கர் , செண்பகராமன் , திரு . வி . 


உ . 


248 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
கலியாண சுந்தரனார் . வீரபாண்டிய கட்டபொம்மன் , 

சுப்பிரமணிய சிவா , வ . உ . சி ; முகம்மது கமால் பாஷா ) 
1021. தேசபந்து சித்தரஞ்சன் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 

மு.ப. 1954 ; இ.ப. 1955 ; 120 ; சென்னை ; ஆசிரியர் நூற் 

பதிப்புக் கழகம் . 
1022. தேசிக விநாயகம்பிள்ளை ; சுத்தானந்த பாரதியார் ; 

1945 ; - ; 
1023. தேசீயக்கவி ; பி . எல் . ராஜேந்திரன் ; மு . ப . மார்ச் . 1982 ; 

144 ; சென்னை ; வசந்தா பிரசுரம் ; ( பாரதியார் ) 
1024. தேசீய கவிராஐ சிங்கம் சுப்பிரமணிய பாரதியார் ; எம் . எஸ் . 

சுப்பிரமணிய ஐயர் ; மு.ப. ஆக . 1955 , நா . ப . 1962 ; 98 ; 

சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் . 
1025. தேசீய சங்க நாதம் ( வரதராஜுலு நாபு வரலாறு ); வ . 

சிதம்பரம்பிள்ளை ; 1934 ; : 2 ; 
1026. தேவசகாயம் பிள்ளை சரித்திரம் ; ஏ . ஆர் . டேவிட் பிள்ளை ; 

மு . ப . சன . 1915 ; 17 ; திருச்சி எஸ் . ஜே . ஐ ஸ்கூல் பிரஸ் . 
1027. தே . வி . யின் ஓவியம் ; குற்றாலம் ; ச . L1 . சன . 1961 ; இ . ப . 

பிப் . 1967 ; 94 ; நாகர்கோவில் ; கவிமணி இல்லம் . ( தேசிக 

விநாயகம் பிள்ளை ) 
1028. தேவதூதராகிய பாலின் வாழ்க்கை ; - ; மு . 1.1 . ஏப் . 1892 ; 

88 ; சென்னை ; எஸ் . பி . சி . கே . பிரஸ் . 
1029. தொண்டின் சிகரம் அன்னை தெரேசா ; இளங்கவின் ; மே . 

. 
1984 ; 84 : மதுரை ; வைரவன் பதிப்பகம் . 
1030. தொண்டை நாட்டுக் கவிகள் ; மணி . திருநாவுக்கரசு முதலி 

யார் ; மு.ப. 1948 ; இ . ப . 1949 ; 99 : சென்னை ; உமா 
தேவன் கம்பெனி . ( படிக்காசுத் தம்பிரான் ; புகழேந்திப் 
புலவர் , அந்தகக்கவி வீரராகவ முதலியார் , பொய்யா 

மொழிப் புலவர் , சிவப்பிரகாசர் . ) 
1031. தொண்டை நாட்டுப் புலவர்கள் -1 ; சு . அ . இராமசாமிப் 

புலவர் : ஆக . 1975 ; 80 ; சென்னை : கழகம் . ( பூண்டி 
அரங்கநாத முதலியார் , சோமசுந்தர நாயகர் , பூவை 
கலியாண சுந்தர முதலியார் , செல்வக் கேசவராய முதல் 
யார் , மணி . திருநாவுக்கரசு முதலியார் , கா . நமசிவாய 
முதலியார் , மயிலை சிவமுத்து ,, 

வ.சு. செங்கல்வராய 
பிள்ளை . ) 
1032. தொண்டை நாட்டுப் புலவர்கள் -2 ; சொ . முருகேச முதலி 

யார் : நவ . 1975 ; 64 : சென்னை ; கழகம் . ( தொழுவூர் 
வேலாயுத முதலியார் . திருமயிலை சண்முகம் பிள்ளை , 


வரிசை 


249 


, 


கோ . வடிவேல் செட்டியார் , கா.ர. கோவிந்தராச முதலி 
யார் , பம்மல் சம்பந்த முதலியார் , மு . வரதராசனார் , 

இராசமாணிக்கனார் , பாலூர் கண்ணப்ப முதலியார் . ) 
1033. தொழில் மேதை ஜி . டி . நாயுடுவின் கதை ; 

- : மு . ப . 1969 ; 
122 ; சென்னை ; பாலமணி பிரசுரம் . 
1034. தொழில் மேதைகள் : அரசுமணி ; 1967 : - ; 
1035. தொழிலும் கல்வியும் வளர்த்த தோன்றல்கள் ; இரா . இளங் 

குமரன் ; டிச . 1972 ; 71 ; சென்னை ; கழகம் . ( ராசாசர் 
அண்ணாமலை செட்டியார் , அழகப்பச் செட்டியார் , 

தி . வெ . சுந்தரம் ஐயங்கார் . ) 
1036. நக்கீரர் ; ஸி . கோபால கிருஷ்ண பிள்ளை ; மார்ச் 1915 ; 

16 ; சென்னை ; லலிதா விலாஸ் புத்தக சாலை . 
1037. நக்கீரர் ; மு . வேங்கடசாமி நாட்டார் ; 1919 ; 6 + 81 ; 

கரந்தை ; தமிழ்ச்சங்கம் . 
1038. நக்கீரர் ; வே . கந்தசுவாமி முதலியார் ; 1944 ; 20 ; 
1039. நக்கீரர் ; கா . கோவிந்தன் ; 1953 ; சென்னை ; 
1040. நக்கீரர் ; மு . கோவிந்தசாமி ; மு . ப . மே . 1957 ; 70 ; 

சென்னை ; பாரி நிலையம் . 
1041. நஞ்சு உண்டவர் ; நெ.து. சுந்தரவடிவேலு ; மு.ப . ஆக . 

1979 ; 9 + 118 ; வேதாரண்யம் : கஸ்தூர்பா காந்தி கன்யா 

குருகுலம் . ( சாக்ரடீஸ் ) 
1042. நடமாடும் கடவுள் ; கா . சங்கர நாராயணன் ; மு.ப. டிச . 

1983 ; 172 ; சென்னை ; வானதி . (சந்திரசேகரேந்திர 

சரசுவதி சங்கராசார்யர் ) 
1043. நடிகர் திலகம் சிவாஜிகணேசன் ; - ; 1983 ; - ; சென்னை ; 

மணிமேகலை பிரசுரம் . 
1044. நபிகள் நாயகம் ; எம் . ஆர் . எம் . அப்துற்றஹீம் ; மு.ப. செப் . 

1954 ; ப.ப. அக் . 1982 ; 368 ; சென்னை ; யுனிவர்சல் 

பப்ளிஷர்ஸ் . 
1045. நபிகள் நாயகம் ; கி . ஆ . பெ . விசுவநாதம் ; அக் . 1974 ; 82 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 
1046. நபிகள் நாயகம் அவர்களின் சரித்திர நிகழ்ச்சிகள் ; எம் . கே . 

ஈ . மல்லானா + முல்லை முத்தையா ; மு . ப . பிப் . 1984 ; 

304 ; சென்னை ; பசுங்கதிர் பதிப்பகம் . 
1047. நபிகள் நாயகம் வாழ்க்கை வரலாறு ; அ.லெ. நடராஜன் ; 

மு . ப . சன . 1967 ; 24 + 376 ; சென்னை ; கற்பக நிலையம் . 
1948. நபிகள் நாயகமும் நான்கு தோழர்களும் ; பா . தாவுத் வா ; 


250 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1923 ; 142 ; - ; ( அபூபக்கர் ஸித்தீக் , உமரெபாரூக் , 

உதுமான் . ) 
1049. நபிகள் வரலாறு ; பக்கீர் மொஹிதின் ; - ; - ; 
1050. நபி பெருமானார் வரலாறு ; அப்துல் ஜப்பார் ; மு . ப . மார்ச் 

1978 ; 336 ; சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
1051. நபிமொழி திரட்டிய நல்லவர்கள் ; முகம்மது முஸ்தபா ; ஏப் . 

1970 ; 95 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் 
1052. நம்நாட்டுத் தலைவர்கள் ( முதற்புத்தகம் ) - பாஞ்சாலங் குறிச்சி 
வீரர்கள் ; அரசு ; மு . ப . சூலை 1950 ; மூ . ப . 

மூ 1952 ; 84 ; 
சென்னை ; கழகம் . ( கட்ட பொம்மு , ஊமைத்துரை ) 
1053. நம் நாட்டுத் தலைவர்கள் ( இரண்டாம் புத்தகம் ) - வீரசிதம் 

பரனார் ; அரசு ; மு . ப . சன . 1951 ; மறு . ப . சன . 1970 ; 75 ; 

சென்னை ; கழகம் . 
1054. நம் நாட்டுத் தலைவர்கள் ( மூன்றாம் புத்தகம் ) - திலகர் 

கோகலே ; -- ; மு . ப . நவ . 1952 ; மறு . ப . பிப் . 1961 ; 80 ; 

சென்னை ; கழகம் . 
1055. நம் நாட்டுப் பெண்மணிகள் -1 ( பார்வதி அம்மையார் ) ; மயிலை 

சிவ . முத்துக்குமாரசாமி முதலியார் ; 1953 ; 4 + 66 , 

செனனை ; எஸ் . வாஸன் கம்பெனி . 
1056. நம்பியாண்டவர் சரித்திரம் ; சொக்கலிங்கச் செட்டியார் ; 


-- 
; 


1057. நம்மாழ்வார் சரித்திரம் ; எஸ் . ஆர் . நமச்சிவாய செட்டி ; 

மு . ப . மே . 1889 ; 32 ; சென்னை ; ரிப்பன் பிரஸ் . 
1058. நமது இராஜாஜி ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 1953 ; 112 : 

சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் . 
1059. நமது காந்தி ; ஈ . முத்துராமலிங்கம் ; மு . ப . ஆக . 1982 : 70 ; 

திருவாருர் ; காந்தி சமாதான நிறுவனம் . 
1060. நமது நேரு ; எஸ் . சீதாலக்ஷ்மி ; 1966 ; 88 ; சென்னை ; ஐவரி 

பதிப்பகம் . 
1061. நமது மேயர் அ . பொ . அரசு ( வாழ்க்கை வரலாறு ) ; வா . சி , 

பாலசுப்ரமண்யம் ; மு . ப . ஆக . 1959 ; 79 ; சென்னை ; 

வெண்முகில் பதிப்பகம் . 
1062. ந.மு. வேங்கடசாமி நாட்டார் ; உலக ஊழியன் ; 1944 ; - ; 


1063. நல்ல பிள்ளை (தேசத் தந்தையின் இளமை வாழ்க்கை ) 

அ . சா . பாஷ்யம் ; 1962 ; 28 ; வேலூர் ; ஆசிரியர் . 


வரிசை 


251 


1064. நல்லிசை புலமை மெல்லியலார்கள் ; ரா . இராகவையங்கார் ; 

1933 ; 2 + 94 ; சென்னை ; தமிழ்க்கடல் ஆபீஸ் . ( ஆதிமந்தி 
யார் , வெள்ளிவீதியார் , ஔவையார் , பாரிமகளிர் , பூதப் 
பாண்டியன் தேவி , காக்கைப் பாடினியார் , நச்செள்ளை 
யார் , குறமகள் இளவெயினி, பேய்மகள் இளவெயினிர் 
காவற் பெண்டு , குறமகள் குறியெயினி, ஒக்கூர் மாசாத்தி 
யார் , குன்றியாள் , வருமுலையாரித்தி , நெடும்பல்லி 
யத்தை , கழார்க் கீரனெயிற்றியார் , அள்ளூர் நன் முல்லை 
யார் , நக்கண்ணையார் , நன்னாகையார் , கச்சிப் பேட்டு 
நன்னாகையார் , வெண்பூதி , மாறோகத்து நப்பசலையார் , 
போந்தைப் பசலை யார் , குமிழிஞாழார் நப்பசலையார் , 
காமக்கணிப் பூசலையார் , பூங்கண்ணுத் திரையார் , 
நல் 

வெள்ளியார் , மதுவோனல் , கடையத்தார் நல் 
வெள்ளை பொன்மணியார் , மாற்பித்தியார் , முள்ளியூர்ப் 

பூதியார், வெண்மணிப் பூதியார் . 
1065. நல்லிசைப் புலவர்கள் ; ஆ . கார்மேகக் கோனார் ; மு.ப. 

1925 ; மூ . ப . 1928 ; 192 ; மதுரை ; இ . மா . கோபால 
கிருஷ்ணக் கோன் . ( பெருந்தலைச் சாத்தனார் , முட 
மோசியார் , கோவூர் கிழார் , பெருஞ்சித்திரனார் , பிசிராந் - 

தையார் , ஔவையார் . ) 
1066. நல்லோர் நடந்த வழி ; எஸ் . எஸ் . அருணகிரிநாதர் ; இ . ப . 

1948 ; - ; - ; - 
1067. நல்வழி காட்டிய நால்வர் ; வே . அண்ணாமலை ; 1981 ; 

சென்னை ; இந்து பப்ளிகேஷன் . 
1068. நவயுக நவமணிகள் ; எம் . நாரயண வேலுப் பிள்ளை ; 1982 ; 

- ; - ; மயிலவன் . 
1069. நவீன இந்திய மணிகள் ; மா . இராசமாணிக்கனார் ; 1954 ; 

- ; மதுரை ; 
1070. நற்குணசீலன் அல்லது கரு . வெ . சுப . இராமநாதன் செட்டி 

யார் சரித்திரம் -1 ; புரசை ஏகாம்பர முதலியார் ; 1908 ; 152 ; 

சென்னை ; மினர்வா பிரஸ் . 
1071. நற்றமிழ் நாவலர் ; கோவி . மணிசேசுரன் ; 1975 : 50 ; சென்னை 

வி . மாணிக்கம் கம்பெனி . 
1072. நன் மணிகள் நால்வர் ( நான்கு இமாம்கள் வரலாறு ) : 

எம் . அப்துல் வஹ்ஹாப் ; மு . ப . நவ . 1958 ; இ . ப . சன . 
1982 ; 218 ; சென்னை ; பிறை பிரிண்டர்ஸ் அண்ட் பப்ளி 
ஷர்ஸ் . ( அபூஹனீபா , இமாம் ஷாபியீ , மாலிக் , 
அஹ்மதிப்னுஹன்பில் ) 


252 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கிய 


1073. நாட்டிற்குழைத்த நற்பெண்டிர் ; கே . ஏ . திருவேங்கட முதலி 

யார் ; 1954 ; - ; சென்னை ; 
நாட்டுக்கு உழைத்த 

உழைத்த நல்லவர் ( வரிசை ) ; பழனியப்பா 
பிரதர்ஸ் வெளியீடு . 
1074. அண்ணாதுரை; தி . சு . கலியபெருமாள் ; மு.ப. 1968 ; இ.ப. 

1971 ; 72 ; 
1075. அரவிந்தர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1969 ; இ . ப . 

1976 ; 62 . 
1076. அன்னிபெசண்ட் ; சந்தான லக்ஷ்மி ; மு . ப . 1970 ; 60 . 
1077. இந்திராகாந்தி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1970 ; 

மூ . 11. 1977 ; 58 . 
1078. இராம கிருஷ்ண பரமஹம்சர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மூ.ப. 

1968 ; இ . ப . 1971 ; 49 . 
1079. இராமலிங்க சுவாமிகள் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; மூ . ப . 1975 ; 64 . 
1080. இராஜாராம் மோகன்ராய் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; இ . ப . 1959 ; 44 . 
1081. இராஜேந்திர பிரசாத் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1967 ; 

மூ . ப . 1974 ; 51 . 
1082. ஈசுவர சந்திர வித்யா சாகர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1969; இ . ப . 1975 ; 58 . 
1083. எஸ் . இராதா கிருஷ்ணன் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; இ.ப. 1970 ; 58 . 
1084. கஸ்தூர்பா காந்தி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1969 ; 65 . 
1085. காமராஜ் ; சந்தானலக்ஷ்மி ; மு . ப . நவ . 1975 ; 63 . 
1086. குருநானக் ; சந்தான லக்ஷ்மி ; மு . ப . 1970; 52 . 
1087. கோபால கிருஷ்ண கோகலே ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; மூ . ப . 1974 ; 66 . 
1088. சத்தியமூர்த்தி ; தி . சு . கலிய பெருமாள் ; மு . ப . 1970 ; இ.ப. 

1975 ; 56 . 
1089. சரோஜினி தேவி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மூ . ப . 1967 ; 

நா . ப . 1978 ; 63 . 
1090. சித்தரஞ்சன் தாஸ் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1967 ; 

நா . ப . 1976 ; 47 . 
1091. சிவாஜி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1967 ; இ ப . 

1974 ; 56 . 


வரிசை 


253 


1092. சுப்பிரமணிய பாரதியார் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மூ . ப . 1968 ; 

இ.ப. 1970 ; 55 . 
1093. சுபாஷ் சந்திர போஸ் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1967 ; 

இ.ப. 1969 ; 61 . 
1094. சுரேந்திரநாத் பானர்ஜி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; இ . ப . 1969 ; 51 . 
1095. சுவாமி விவேகானந்தர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1968 ; மூ . ப . 1975 ; 62 . 
1096. டாக்டர் அம்பேத்கார் ; தி . சு . கலியபெருமாள் ; மு . ப . 

1969 ; 79 . 
1097. தாதாபாய் நௌரோஜி ; எம் . வி . வெங்கட் ராம் ; மு . ப . 

1967 ; இ.ப. 1970; 47 . 
1098. திருப்பூர்க்குமரன் ; தி . சு . கலியபெருமாள் ; மு . ப . நவ . 

1973 ; 47 . 
1099. திரு . வி . கல்யாண சுந்தரனார் ; சந்தானலக்ஷ்மி ; 1971 ; 45 . 
1100. பகத்சிங் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1970 ; இ . ப . 

1975 ; 59 . 
1101. பங்கிம் சந்திரர் ; சந்தான லக்ஷ்மி ; 1981 ; 
1102. பாலகங்காதர திலகர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; 1967 ; 1969 ; 

51 . 
1103. மகாத்மா காந்தி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1967 , 

மூ . ப . 1970 ; 64 . 
1104. மகா தேவ கோவிந்த ரானடே ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 

1967 ; 58 . 
1105. மகா தேவ தேசாய் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1967; 

இ.ப. 1970 ; 54 . 
1106. மதன் மோஹன் மாளவியா; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 

1967 ; 59 . 
1107. மோதிலால் நேரு ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1967 ; 

மூ . ப . 1974 ; 70 . 
1108. ரமணமகரிஷி ; எம் . வி . வெங்கட்ராம ; மு . ப . 1970 ; 57 ; 
1109. ராஜாஜி ; தி . சு . கலியபெருமாள் ; மு . ப . 1970 ; மூ . ப . 1978 ; 

80 . 
1110. லால்பகதூர் சாஸ்திரி; தி . சு . கலிய பெகுமாள் ; மு.ப. 1967 

மூ . ப . 1974 ; 56 . 


254 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1111. லாலா லஜபத் ராய் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மூ . ப . 1967 

இ.ப. 1969 ; 64 . 
1112. லியோ டால்ஸ்டாய் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1969 , 

இ.ப. 1913 ; 47 . 
1113. வ . உ . சிதம்பரம் பிள்ளை ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 

1968 ; மூ . ப . 1973 ; 50 . 
1114. வல்லபாய்பட்டேல் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1967 ; 

இ.ப. 1969 ; 56 . 


1115. வீரசாவர்கர் ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1970 ; 163 . 
1116. வீரபாண்டிய கட்ட பொம்மன் ; எம் . வி . வெங்கட்ராம் ; 

மு . ப . 1968 ; இ.ப. 1970 ; 52 . 
1117. வீரமாமுனிவர் ; பூவண்ணன் மு . ப . நவ . 1976 ; 39 . 
1118. ஜவகர்லால் நேரு எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1967 ; 

நா . ப . 1975 ; 65 . 
1119. ஜான்ஸிராணி ; எம் . வி . வெங்கட்ராம் ; மு . ப . 1968 ; இ.ப. 

1970 ; 52 . 


மு . ப . 


மு.ப. 


க w 


1120. ஸி . எப் . ஆண்ட்ரூஸ் ; எம் . வி . வெங்கட்ராம் ; 

1967 ; இ.ப. 1970 ; 57 . 
1121. நாட்டுக்கு ஒரு புதல்வர் ; ( கல்கி ) ரா . கிருஷ்ணமூர்த்தி ; 

நவ . 1953 ; 112 ; சென்னை ; பாரதி பதிப்பகம் . 
(ராஜாஜி . ) 
1122. நாட்டு நலங் கண்ட நால்வர் ; வேணு கோபாலப்பிள்ளை ; 

1954 ; - ; சென்னை ; 
1123. நாடு கண்ட பெருவுமக்கள் ; - ; மு.ப . பிப் . 1957 ; - ; சென்னை ; 

கழகம் . ( மார்க்கோ போலோ , கிறித்தபர் கொலம்பஸ் , 
வாஸ் கோடகாமா , 

பெர்டினன்டு மெஜெலென் , 
ஜேம்ஸ்குக் , ரிச்சர்ட் பிரான்ஸிஸ் பர்ட்டன் , மங்கோ 
பார்க் , டேவிட்ஸ் லிவிங்ஸ்டன் , ரோவால்ட் , 
அமண்சன் , காப்டன் ஸ்காட் , பிரான்ஸிஸ் கோயஸாரோ , 

அலெக்ஸாண்டர் வான் , ஹம்போல்ட் , ஹாரிடிவிண்ட்ட் . ) 
1124. நாடு கண்டவர் வரலாறு ; - ; மு.ப. நவ . 1945 ; மறு . ப . ஏப் . 

1957 ; 88 + 144 + 82 + 64 ; சென்னை ; கழகம் . 
1125. நாடு போற்றும் நால்வர் ; டி . என் . அனந்தநாயகி ; மு . ப . 

அக் . 1961 ; 128 ; திண்டுக்கல் ; திண்டுக்கல் பப்ளிஷிங்ஹவுஸ் . 
(சி . வி . இராமன் , தாகூர் , இலக்குமணசாமி முதலியார் , 
காமராசர் . ) 


வரிசை 


255 


1126. நாம் அறிந்த காந்தி ; யு . ஆர் . ராவ் ; மார்ச் 1970 ; 228 ; 

புதுடில்லி ; பப்ளிகேஷன்ஸ் டிவிஸன் . 
1127. நாமும் முன்னேறலாம் ; பி . எஸ் . ஆர் . ராவ் ; 1982 ; 

சென்னை ; நர்மதா . 
1128. நாயக்க மாதேவி ; க . மாயாண்டி பாரதி ; - ; - ; சென்னை ; 


1129. நாயன்மார் வரலாறு : திரு . வி . க ; 1937 ; 324 ; சென்னை ; சாது 

அச்சுக்கூடம் . 
1130. நால்வர் வரலாறு -1 (திருஞான சம்பந்தர் ) ; - ; ஆக . 1950 

33 ; சென்னை ; கழகம் . 
1131. நால்வர் வரலாறு -2 ( திருநாவுக்கரசர் ) ; - ; ஆக . ( 1950 ; 32 : 

சென்னை ; கழகம் . 
1132. நால்வர் வரலாறு -3 ( சுந்தரர் ) ; 

- ; ஆக . 1950; - 
சென்னை ; கழகம் . 
1133. நால்வர் வரலாறு -4 (மாணிக்கவாசகர் ) ; - ; ஆக . 1950 ; 58 ; 

சென்னை ; கழகம் . 
1134. நாவலர் சோம சுந்தர பாரதியார் ; ச . சாம்பசிவனார் ; 

- ; 


1135. நாவலர் நால்வர் ; ச . சாம்பசிவன் ; மு . ப . நவ . 1961 ; மூ.ப. 

சூன் . 1961 ; 151 ; சென்னை ; கழகம் . ( சோம சுந்தர பாரதி 
யார் , வேங்கடசாமி நாட்டார் , ஆறுமுகநாவலர் , கவிச் 

சிங்க நாவலர் . ) 
1136. நாவலர் பாரதியார் ; ச . சாம்பசிவன் + இரா . இளங்குமரன் 

சன . 1940 ; 244 ; சென்னை ; கழகம் . 
1137. நாவலர் பெருமான் ; சுத்தானந்த பாரதியார் ; 1948 ; 

புதுச்சேரி ; -- 
1138. நாவலர் பெருமான் ; கா . மாயாண்டி பாரதி ; மு.ப. 1955 ; 

மூ . ப . 1962 ; 6 + 151 ; சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் . 

( ஆறுமுக நாவலர் . ) 
1139. நாற்பெருங் கலீபாக்கள் : ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . 1961 ; 

மூ ப . 1969 ; 232 ; திருச்சி ; வளர்மதி . ( ஆபுபகர் , உமர் , 

உஸ்மான் , அலீ . ) 
1140. நாற்பெரும் வள்ளல்கள் ( குறிப்புரையுடன் ); மா . இராஜ 

மாணிக்கம் ; 1930 ; 103 ; சென்னை ; பழனியாண்டிப்பிள்ளை 

கம்பெனி . 
1141. நான் அறிந்த தமிழ் மணிகள் ; பி . ஸ்ரீ ; மு . ப . டிச . 1971 ; 

368 ; சென்னை ; வானதி . ( அனந்த கிருஷ்ணக்கவி , 


256 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


தமிழையா சிவராம பிள்ளை , உ.வே.சா., வ . உ . சி , பாரதி , 
சுப்பிரமணிய சிவா , தேசிக விநாயகம் பிள்ளை , திரு.வி.க. 
மகிலான்பட்டி மாணிக்கம் , குமரன் ஆசிரியர் முருகப்பா , 
வ.ரா. , சத்திய மூர்த்தி , ரா . பி . சேது பிள்ளை , வையா 
புரி பிள்ளை , டி . கே . சி , தீபன் , வெ . ப . சு . முதலியார் , 
நமச்சிவாய முதலியார் , பாஸ்கரத் தொண்டைமான் , 
உமாமகேசுவரம் பிள்ளை , சோம சுந்தர பாரதியார் , 
வ . வேத நாயகம் பிள்ளை , வரத ராஜுலு நாயுடு , பாரதி 
தாசன் , ஜெகவீர ராம பாண்டியர் , வ . வே . சு . , ப . ரா . , 
புதுமைப்பித்தன் , சதாசிவப் பண்டாரத்தார் , முத்துரங்க 
முதலியார் , மறைமலையடிகள் , ஜீவா , அழகப்பர் , ஆர்.கே. 
சண்முகம் செட்டியார் , அண்ணாதுரை , 

வாசன் , 
கோ . வேங்கடாசலபதி , ஸி . ஆர் . சீனிவாசன் , ச.து. சு . 
யோகி , திருகூட சுந்தரம்பிள்ளை , வேதநாயகம் பிள்ளை , 
ராஜமையர் , சுந்தரம்பிள்ளை , பரிதிமாற் கலைஞர் , பூரண 
லிங்கம் பிள்ளை , வீரமாமுனிவர் , வேதநாயகம் சாஸ்திரி , 
பெர்சிவல் , பாண்டித்துரை தேவர் , மாதவையா , அல்ல 
யன்ஸ் குப்புசாமி ஐயர் , விபுலானந்த அடிகள் , அசலாம் 
பிகை அம்மையார் , மனோன்மணி அம்மையார் , 
லட்சுமி அம்மாள் , தாமோதரம் பிள்ளை , போப்பையர் , 

கால்டுவெல் , ரா . இராகவையங்கார் . ) 
1142. நான் கண்ட எழுத்தாளர்கள் ; கு . அழகிரிசாமி ; மு.ப. பக் . 

1961 ; 135 ; சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . ( டி . கே . சி . , 
கவிமணி ; வையாபுரிப் பிள்ளை , வெ . ப . சு , திரு . வி . 
வ . ரா . , புதுமைப்பித்தன் , வெ . சாமிநாதசர்மா , தி . ஜ.ர , 

டி . எஸ் . சொக்கலிங்கம் . ) 
1143. நான் கண்ட கலைப் புலவர் ; கா , மாணிக்க வாசகர் ; 1958 ; 


சு 


- 


1144. நான் கண்ட டி . கே . சி .; எஸ் . வி . எஸ் ; மு . ப . ஆக . 1981 ; 

136 ; சென்னை ; அமுத நிலையம் . 
1145. நான் கண்ட நாடகக் கலைஞர்கள் ; கோவிந்தசாமிராவ் ; 

54 ; சென்னை ; 
1146. நான் கண்ட நால்வர் ; வெ . சாமிநாத சர்மா ; மு . ப . மே . 

1959 ; 261 ; புதுக்கோட்டை ; பிரபஞ்ச ஜோதி பிரசுரா 
லயம் . ( திரு . வி . க . வே . சு . , சுப்பிரமணிய சிவம் , 

பாரதியார் . ) 
1147. நான் கண்ட பெரியார் ; கோவை . அ . அய்யாமுத்து ; மே 

1957 ; 52 ; சென்னை ; தமிழகம் . ( ஈ . வே . ரா . ) 


வ் . 


வரிசை 


257 


ல . 


1148. நான் கண்ட மகாத்மா ; தி . சு . அவினாசி லிங்கம் ; மு.ப. 

ஆக . 1951 ; 220 ; சென்னை ; தமிழ்ப்பண்ணை . 
1149. நான் கண்ட மு.வ ; மின்னூர் சீனிவாசன் ; 1974; 31 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 
1150. நான் கண்ட உ . சி . நாமக்கல் கவிஞர் ; 1965; 51 ; 

சென்னை ; வானதி . 
1151. நான் சந்தித்த இரு பிரதமர்கள் ; மணியன் ; 1975 ; 137 ; 

சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் . ( இந்திராகாந்தி , ஷேக் 

முஜிபூர் ரகுமான் . ) 
1152. நிகமாந்த மஹாதேசிகன் வைபவ ஸாரசங்கிரகம் ; 1894; 16 ; 

சென்னை ; நிகேதன அச்சுக்கூடம் . 
1153. நியூட்டன் டார்வின் - எடிசன் ; வெ . சாமிநாதசர்மா ; - ; - ; 

புதுக்கோட்டை ; பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் . 
1154. நின்றைக்காளத்திவள்ளல் சரித்திரம் ; ஆர் . அரிகரமையர் . 

இ . ப . பிப் 1919 ; 32 ; தென்காசி ; ஸ்ரீராமானுஜம் பிரஸ் . 
1155. நினைவில் நிற்பவர்கள் ; தே . ப . பெருமாள் ; 1970 ; 

சென்னை ; 
1156. நினைவில் நிற்பவர்கள் ; நெ . து . சந்தரவடிவேலு ; 1983 ; - ; 

சென்னை ; வானதி . 
1157. நினைவு மஞ்சரி -1 ; உ . வே . சாமிநாதையர் ; இ . ப . நவ ; 

1945 ; 240 ; சென்னை ; கபீர் அச்சுக்கூடம் . 
1158. நினைவு மஞ்சரி -2 ; உ . வே . சாமிநாதையர் ; 1944 ; 4+ 228 ; 

சென்னை ; கலைமகள் காரியாலயம் . 
1159. நிஜலிங்க சக்கையர் திவ்விய சரித்திரம் ; பொன்னுசாமி 

நாயக்கர் ; - ; - ; 
1160. நீக்ரோ மஹான் புக்கர் வாஷிங்டன் சரித்திரம் ; வ . வே . ஸு . 

ஐயர் ; மு . ப . 1909 ; இ . ப . 1950 ; 72 ; திருப்பூர் ; கதர்மலர் + 

சர்வோதய பிரசுராலயம் . 
1161. நீச்சல் வீரர் மிகிர் சென் ; நா . எதிராஜ்; 1969 ; 64; தஞ்சாவூர் ; 

லெட்சுமி புத்தக நிலையம் . 
1162. நீதிபதி வேதநாயகர் ; மா . சேசையா ; மு . ப . சூலை 1966 ; 

இ . ப . சூலை 1976 ; 132 ; மதுரை ; திருவடிப்பதிப்பகம் . 
1163. நீதிமன்ற நிபுணர்கள் ; கோமதி சுவாமிநாதன் ; மு . ப . நவ . 
1965 ; 123 ; சென்னை ; 

அருணா 

பப்ளிகேஷன்ஸ் . 
( ஜி . கோபாலசாமி . வேதாந்தாச்சாரி , பி . சீனிவாச 

ஐயங்கார் , கே . ராஜா ஐயங்கார் , டி . வி . முத்துக்கிருஷ் 
த.வா. - 17 . 


258 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ணையர் , வி . ராதாகிருஷ்ணய்யா , டி . எம் . கிருஷ்ணசாமி 
ஐயர் , எஸ் . சீனிவாசய்யங்கார் , எம் . வெங்கட சுப்பாராவ் , 
வி . எல் . எதிராஜ், 

எர்ட்லி நார்ட்டன் , நியூஜெண்ட் 
கிராண்ட் . ) 
1164. நீலாம்பிகை அம்மையார் ; * 1945; 40 ; சென்னை ; கழகம் . 
1165. நெஞ்சம் கவர் நேருஜி ; டி . என் . சுகிசுப்பிரமணியம் ; 1981 : 

- ; நார்த்தாம் பூண்டி ; அமிழ்தம் பதிப்பகம் . 
1166. நெப்போலியன் சரித்திரம் ; ஜி . வைத்தியநாத ஐயர் ; 1916 ; 23 ; 

திருச்சி ; வெட்னஸ்டேரிவ்யூ பிரஸ் . 
1167. நெப்போலியன் போனபார்ட் ; பி . எல் . ராஜேந்திரன் ; மு . ப . 

ஆக . 1979 ; 144 ; சென்னை ; அபிராமி பப்ளிகேஷன்ஸ் . 
1168. நெல்லைத் தமிழ்ப் புலவர்கள் - முதற்புத்தகம் ; இ . மு . சுப்பிர 

மணிய பிள்ளை ; மு . ப . நவ . 1952 ; மறு ப . 1953 ; 104 ; 

சென்னை ; கழகம் . ( பூரணலிங்கம் பிள்ளை , வ . உ . சி . ) 
1169. நெல்லைத் தமிழ்ப்புலவர்கள் ( இரண்டாம்புத்தகம் ) ; இ.மு.சுப்பீர 

மணியப்பிள்ளை ; சன . 1959 ; 104 ; சென்னை ; கழகம் . 
1170. நெல்லைப் புலவர் பெருமக்கள் ; இ . மு . சுப்பிரமணிய பிள்ளை ; 

பிப் . 1959 ; 116 + 104 + 60 + 104 ; சென்னை ; கழகம் . 
( கா . சு . பிள்ளை , மு . சு . பூரணலிங்கம்பிள்ளை , வ . உ . சி , 
வெ . ப . சுப்பிரமணிய முதலியார் , விருதை சிவஞான 

யோகிகள் . ) 
1171. நேதாஜி : ஒரு விமர்சன வரலாறு ; சி . இளமதி ; 1982 ; - ; 

ரோமா பதிப்பகம் . 
1172. நேதாஜி சுபாஷ் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; மு . ப . அக் . 

1952 ; இ . ப . மே . 1955 ; 104 ; சென்னை ; ஆசிரியர் நூற் 

பதிப்புக் கழகம் . 
173 . நேதாஜியின் வீரப்போர் -1 ; ஜெயமணி சுப்பிரமணியம் ; 

மு . ப . சூன் 1979 ; 282 ; சென்னை ; திருமகள் நிலையம் . 
1174. நேதாஜியின் வீரப்போர் -2 ; ஜெயமணி சுப்பிரமணியம் ; 

மு . ப . சூன் 1979 ; 206 ; சென்னை ; திருமகள் நிலையம் . 
175 . நேதாஜி ஜீவியம் ; எஸ் . எஸ் . மாரிசாமி ; மு.ப. 1946 ; 255 ; 

சென்னை ; ஜோதி நிலையம் . 
1176. நேரு ஒரு சிந்தனை ; வி . ஆர் . குட்டியப்பன் : 1976 ; 116; 

ஈரோடு ; வேலா வெளியீடு . 
1177. நேருமாமா ; மா . சண்முக சுப்பிரமணியம் ; மு . ப . டிச . 1964 ; 

82 ; சென்னை ; கழகம் . 


* வரிசை 


2514 


- 


- 


1178. நேருஜி நினைவும் நிகழ்ச்சியும் ; வே . தா . அன்புமணி + பொன் 

கு . கோதண்டபாணி ; மு.ப. செப் . 1964 ; 96 ; சென்னை : 

தூயமலர் பதிப்பகம் . 
1179. நைட்டிங்கேல் அம்மையார் ; எஸ் . வேலாயுத முதலியார் ; 

; 
.ப . 1916 ; 32 ; சென்னை ; காக்ஸ்டன் பிரஸ் . 
1180. நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ; ஈ . பண்டாரம் நம்பியார் ; 

மு . J. செப் . 1966 ; இ . ப . 1967 ; 120 ; - ; ( இரவீந்திர 

நாத தாகூர் , சர் . சி . வி . இராமன் , ஆல்பிரடு நோபல் . ) 
1181. ப்ரா பெல் என்னும் பால போதகர் சரித்திரமும் சிறுவர்க்கு 

விநோதமாகக் கல்வி கற்பிக்க அவர் ஏற்படுத்திய முறையும் ; 
- ; 1882 ; 35 ; சென்னை ; தி மெட்ராஸ் ஸ்கூல்புக் அண்டு 

வெர்னாகுலர் லிட்டரச்சர் சொசைட்டி , 
1182. பரா பெல் வாழ்க்கை வரலாறு ; - ; 1882 ; 
1.183 . பக்த மகிமை -1 ; அ . சுப்பிரமணிய பாரதி ; மு . ப . ஆக . 

1920 ; 52 ; சென்னை ; ஸ்ரீராமுலு செட்டியார் . 
1184. பகத்சிங் ; அறந்தை நாராயணன் ; 1984 ; - ; சென்னை 

விவேகபாரதி . 
1185. பகதூர் வெள்ளை ; கோ . நீ . அண்ணாமலை ; திரு . ப . 197 ;; 

86 ; சென்னை ; அருணா பப்ளிகேஷன்ஸ் . 
1186. பகவான் மகாவீரர் வாழ்க்கை வரலாறு ; அ . லெ . நடராஜன் ; 

மு . ப . சூன் . 1968 ; 20 + 286 ; சென்னை ; புக்ஸ் ( இந்தியா ) 

பிரைவேட் லிமிடெட் . 
1187. பகவான் ஸ்ரீரமண மஹரிஷிகளின் அவதார மகிமையும் சக்தி 

தானப் பெருமையும் ; க . இராமச்சந்திரன் ; 1942 ; ; 

சாவகச்சேரி ; இலங்காபிமானி அச்சியந்திரசாலை . 
1188. பங்கிம் சந்திரர் வாழ்க்கை வரலாறு ; பி . கோதண்டராமன் : 

மு . ப . சன் . 1961 ; 14+ 113 ; சென்னை ; இன்பநிலையம் . 
1189. பங்கிம் சந்திரரின் இலக்கிய மேதை ; பி . கோதண்டராமன் 

மு . ப . சன . 1961 ; 148 ; சென்னை ; இன்பநிலையம் . 
1190. பச்சையப்ப முதலியார் ; சீனிவாசப்பிள்ளை ; 1911 ; 125 . 

சென்னை ; ரிப்பன் அச்சகம் . 
1191. பச்சையப்பர் ; மு . வரதராசன் ; 1957 ; 104 ; சென்னை ; பாரி 

நிலையம் ( நாடகம் . ) 
1192. பச்சையப்பன் : சரித்திரக் குறிப்புகளும் தரும வரலாறும் ; 

தி . பக்தவத்ஸலம் ; 1937 ; 203 ; சென்னை ; ஸி . குமாரசாமி 
நாயுடு ஸன்ஸ் . 


260 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1193. பசியின் பகைவர் ; மா .. பாலசுப்பிரமணியன் ; மு . ப .. 1950;: 
96 ; சென்னை ; ஆசிரியர் . ( கார்ல்டன் , ஜார்ஜ் 

ஜார்ஜ் ஹாரி 
ஸன்ஷல் , ஹாபெர் , பேப்காக் , ஸ்டீன்பாக் . ) 
1194. பஞ்சநதிக்குளம் ஆண்டவர் என்னும் ஸ்ரீகோ. சித . அருணாசல . 

ஞான தேசிக சுவாமிகள் சரிதாமிர்தம் ; ம . பசுபதிசுவாமி 

கள் ; 1974 ; 64 ; தஞ்சாவூர் ; பஞ்சநதிக்குளம் மடாலயம் . 
1195. பட்டினத்தடிகள் ; என் . கிருஷ்ணசாமி ரெட்டியார் ; மு . ப . 
ஆக . 

1977 ; 23 + 95 ; சென்னை ; தமிழ்மணி புத்தகப் 
பண்ணை , 


பிள்ளை ; 


1196. பட்டினத்தடிகள் புராண வசன சங்கிரகம் ; - ; 1890 ; 26 ; 

சென்னை ; கலாரத்நாகரம் . 
* 197 . பட்டினத்தடிகள் வரலாறும் நூலாராய்ச்சியும் ; கா . சுப்பிர 

மணிய பிள்ளை ; 1930 ; 109 + 80 ; - ; மணிவாசக மன்றம் . 
1198. பட்டினத்தார் ; வீரராகவன் ; 1929 ; 104 ; - ; தேவராஜுலு - 

நாயுடு . 
1199. பட்டினத்துப் பிள்ளையார் சரித்திரச் சுருக்கம் ; நமசிவாயம் - 

1906 ; 26 ; } சென்னை ; பெ . பார்த்தசாரதி 
ஐயங்கார் . 
1200. படிக்காசுப் புலவர் சரிதம் ; சி . கு . நாராயணசாமி முதலியார் . 

-- ; 21 ; சென்னை ; ஜெனரல் ஸப்ளைஸ் கம்பெனி . 
1201. பண்டித மணி ; பொ . வே . சோமசுந்தரனார் ; மு . ப . பிப் ; 

1954; மறு . ப . 1970 ; 120 ; சென்னை ; கழகம் . 
1202. பண்டிதமணி ; சோமலெ ; மு . ப . சூன் 1955 ; இ . ப . சூன் 

1971 ; 276 ; மதுரை ; ஒளிபதிப்பகம் . 
1:03 . பண்டிதமணி வாழ்க்கை சித்திரம் ; விசு . திருநாவுக்கரசு , 

மு . 11. 1944 ; 59 ; புதுக்கோட்டை ; தமிழன்னை நிலையம் . 
1204. பண்டித மதன்மோகன் மாளவியா ; எம் . எஸ் . சுப்பிரமண்ய 

ஐயர் ; - ; - ; சென்னை ; அல்லயன்ஸ் . 
1205. பண்டித ஜவஹர்லால் ; நாரண துரைக்கண்ணன் ; 1945 ; 

- ; சென்னை ; - . 


1206. பண்டிதை ரமாபாய் ஸரஸ்வதி வாழ்க்கைச் சரித்திரம் ; எலிச 

பெத் சொர்ணம் அப்பாசாமி ; ஏ . ப . 1975 ; 8 + 132 ; 

சென்னை ; சி . எல் . எஸ் . 
1207. பண்டைத் தமிழக வள்ளல்கள் ; சி . முத்துக்கிருட்டிண நாட் 

டார் ; - ; 120 ; சென்னை ; அல்லயன்ஸ் . 


வரிசை 


261 


( ஆய் அண்டிரன் , முதுகுடுமிப் பெருவழுதி ,நாஞ்சில் வள்ள 
வன் , நளிமலை நாடன் நள்ளி , வெள்ளைக்குடி நாகனார் , 
ஆதிமந்தி , ஆட்டனத்தி , கணியன் பூங்குன்றனார் , பிசிராந் 

தையார் .) 
1208. பண்டைத் தமிழரசர் ; சு . ஸ்ரீநிவாசையங்கார் ; 1924 ; 121 ; 

மதுரை ; இ . மா . கோபால கிருஷ்ணக்கோன் . 
1209. பத்திராசல ராமதாஸர் சரித்திரம் ; ஆரணி . தி . இராமசாமி 

முதலியார் ; மூ . ப . மார்ச் 1918 ; - ; ஆரணி ; அமெரிக்கன் 

ஆற்காட் மிஷன் அச்சுக்கூடம் . ( கவிதை ) 
1210. பத்திரிகையாளர் நெஞ்சில் காமராஜ் ; முருக . தனுஷ்கோடி 

( தொகு ) ; மு.ப. மார்க் 1977 ; 334 ; சென்னை ; குகாபிர 

சுரம் , 
1211. பத்ராசல இராமதாசர் சரித்திரம் ; ர . கு . திருநாராயண 

தாஸர் ; 1908 ; - ; திருப்பத்தூர் ; ஸி . என் . பிரஸ் . 
1212. பதிவிரதைகள் சரித்திரம் ; சி . முனிசாமி முதலியார் ; - ; - ; 


1213. ப . நாராயண ஐயரவர்களின் சரித்திரச் சுருக்கம் ; பி . என் 

நாகநாத ஐயர் ; மு . ப . மார்ச் 1914 ; 15 + 1 ; மதுரை ; 

விவேகபானு பிரஸ் . 
1214. பயன்பட வாழ்ந்த பெரியார் ; இர . திருநாவுக்கரசு : 1959 ; 132 ; 

சென்னை ; கழகம் . ( ஆர்க்கிமீடீசு , கலிலியோ , எடிசன் ) 
1215. பர்த்தலோமேயு சீகன்பால்க் ; ரேனியல் தேவப்பிரசாத் ; 

1955 ; - ; சென்னை ; 
1216. பரம ஹம்ச ராமகிருஷ்ண விஜயம் ; சுப்ரமணிய சிவம் ; மு . ப . 

சூன் 1919 ; 176 ; சென்னை ; கார்டியன் பிரஸ் . 
1217. பரிசில் வாழ்க்கை ; முத்துக்கிருட்டிண நாட்டார் ; மு . ப . 

1956 ; மூ . ப . மே , 1960 ; 4+ 101 ; திருச்சி ; அகத்தியர் புத்தக 
சாலை , ( பெருஞ்சித்திரனார் ., ஒளவையார் . பெருந்தலைச் 
சாத்தனார் , மோசியார் , மாடலன் மதுரைக் குமரனார் , 
பெருங்குன்றூர்கிழார் , மூலங்கிழார் , கபிலர் , நப்பசலை 

" யார் , மோசிகீரனார் , ப்ரணர் . ) 
1218. பரிசுத்த பிதா பத்தாம் பத்திநாதர் ; ஆர் . பி . கே ; இ . ப . பிப் 

1935 ; 10 + 244 ; தூத்துக்குடி ; தமிழ் இலக்கியக் கழகம் . 
1219. பல்லாக்கு வலியுல்லாஹ் வரலாறு ; எம் . லியாகத்தலமன்பா; 

மு . .. அக் . 1978 ; 68 ; புத்தாந்தம் ; மவுலானா பதிப்பகம் . 


262 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 
| 220. பலபத்திரகாயகர் கா . கோ . அவர்கள் திருச்சரித்திரம் ; கோ . ந . 

குப்புசாமி வர்மா ; மு.ப. 1917 ; 160 ; சென்னை ; ஆர் . வி .. 

கந்தன் . 
1221 : பழநி மாம்பழக் கவிச்சிங்க நாவலர் ; சரவண பவானந்தர் ; 

1970 ; 75 ; சென்னை ; விஸ்வகர்ம புத்தக வெளியீடு . 
1222. பள்ளிப்பருவ நிகழ்ச்சிகள் ; இரா . இளங்குமரன் ; 1966 ; 99 

சென்னை ; கழகம் . ( மகாத்மாகாந்தி , விவேகானந்தர் , 
சுவைட்சர் , சேக்கிழார் , வீரராகவர் , உ . வே . சா . , 
தி . முத்துசாமி ஐயர் , இரவீந்திரநாத்தாகூர் , கெர்னலியஸ் 
குமரப்பா , எடிசன் , ஆண்ருகார்னீஜி , நெப்போலியன் ,, 

விக்டோரியா மகாராணி . ) 
1223. பன்மொழிப் புலவர் மு . ச . சிவம் வாழ்க்கைக் குறிப்புகளும் 

தமிழுக்குச் செய்த ஆக்கப் பணிகளும் ; இரா . வடிவேலன் ; 

மு . ப . டிச . 1980 ; 140 ; ஈரோடு ; மீராநிலையம் . 
1224. பன்னிரு புலவர் சரித்திரம் ; வி . கிருஷ்ணமாசாரியார் ; 

தி . ப . சூலை 1918 ; 160 ; சென்னை ; மினர்வா பிரஸ் . 
( வில்லிபுத்தூரார் , வரதுங்க பாண்டியன் , பிள்ளைப் பெரு 
மாள் ஐயங்கார் , கம்பர் , புகழேந்தி , ஒட்டக்கூத்தர் , 
திருஞான சம்பந்தர் , சடகோபர் , மாணிக்க வாசகர் , 

நக்கீரர் , ஔவையார் , திருவள்ளுவர் . ) 
1225. பன்னிரு புலவர் சரித்திர ஸாரம் ; வி . கிருஷ்ணமாச்சாரியார் ; 

1906 ; 195; சென்னை ; ஆர்பனேஜ் பிரஸ் . 
1226. பாஞ்சாலங் குறிச்சி வீரசரித்திரம் -1 ; ஜெகவீரபாண்டிய 

னார் ; இ.ப. 1954 ; 376 ; மதுரை ; சி.வரதராஜுலு நாயுடு 

பிரஸ் . ( கட்டபொம்மன் ) 
1227. பாட்டுக் குயில் கண்ணதாசன் ; தமிழ்ப்பிததன் ; - ; 

சென்னை ; வானதி . 
1228. பாட்டுக்கொரு புலவன் ; சாமி பழனியப்பன் ; 19 : 8 ; ; 90 ; 

சென்னை ; அறிவு நிலையம் . 
1229. பாடுவார் முத்தப்ப செட்டியார் ; நா . நடராஜன் , மே . 1949 ; 

42 ; சென்னை; 
1230. பாண்டி நாட்டுப் புலவர்கள் -1 ; - இரா . இளங்குமரன் ; 

மு . ப . மே. 1975 ; 59; சென்னை ; கழகம் ( அரசன் சண்முக 
னார் , பரிதிமாற்கலைஞர் , நாவலர் பாரதியார் , கதிரேச்சூ 
செட்டிமார் . 


வரிசை 


263: 


1231. பாண்டிய நாட்டுப் புலவர்கள் - 2 ; - ; சூரன் 1975 : 64; 

சென்னை ; கழகம் ( வெ . ப . சு ; சிவஞான யோகிகள் , 

கா . சு . பிள்ளை , ரா . பி . சேதுப்பிள்ளை; வ . உ . சி . ) 
1232. பாத்திமா நாயகி ; ஸையித் இப்ராஹீம் ; ஐ.ப. பிப் ; 1973 

131 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . 
1233. பாப்பாவுக்குப் பாரதி ; தி.ஜ.ர ; 1962 ; 49 ; சென்னை ; 

பழனியப்பா . 
1234. பாபு ராஜேந்திர பிரசாத் : எம் . எஸ் . சுப்பிரமண்ய ஐயா 

சென்னை ; அல்லயன்ஸ் 
1235. பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச 

சுவாமிகள் சரித்திரம் 
ச . சச்சிதானந்தன் ; மு.ப. 1929 , நா . ப . 1974 ; 8 + 144 + 12 : 

சென்னை ; மஹாதேஜோ மண்டலத்தார் . 
1236. பார்த்தல் சிக்கின்பாக்கின் வாழ்க்கை வரலாறு ; ஆர்.சாண்ட் 

மார் ஐயர் ; மு.ப. சூலை 1883 ; 32 ; தரங்கம்பாடி ; ஈவான் 

-ஜிலிகல் லூதரன் மிஷன் பிரஸ் . 
1237. பாரதப் பிரதமர் சாஸ்திரி ; மெய்கண்டார் ; மு.ப. டிச . 1965 ; 

80 ; சென்னை ; உமா பதிப்பகம் . 
1238. பாரதப் பெருமகன் ஜாகிர் உசேன் ; நெ . சி . தெய்வசிகாமணி 

1969 ; 79 ; சென்னை ; இளங்கோ பதிப்பகம் . 
1239. பாரத ரத்தினங்கள் ; தமிழ்முடி ; 1983 ; - ; சென்னை ; தமிழ் 

முடி நிலையம் . 
1240. பாரத ரத்னா ராஜாஜி ; சீனி . விசுவநாதன் ; மு.ப. சூலை 

1980 ; 8 + 216 ; சென்னை ; ஸ்ரீபுவனேஸ்வரி பதிப்பகம் . 
1241. பாரதிதாசன் வாழ்க்கையிலே ; முல்லை முத்தையா ( தொகு ) 

1949 ; - ; 
1242. பாரதி நான் கண்டதும் கேட்டதும் ; பி.ஸ்ரீ மு.ப. 1961 ; 7 + 

126 ; சென்னை ; ஸ்டார் பிரசுரம் , . 
1243. பாரதி நினைவுகள் ; யதுகிரி அம்மாள் ; மு.ப. செப் . 1954 ; 

15 + 152 ; சென்னை ; அமுத நிலையம் . 
1244 . பாரதி பராக்கிரமம் ; .ந . கந்தசாமி , மு . ப . செப் 1956 ; 6 + 46 

மல்லசமுத்திரம் , பாரதி கலைபயில் கழகம் ( கவிதை ) - - - 
1245. பாரதி பிறந்தார் ; கல்கி ; இ.ப. சன . 1954 ; - ; சென்னை 

பாரதிபதிப்பகம் ( பாரதி , திரு . வி . க ., சத்திய மூர்த்தி , 
கம்பர் , கிட்டப்பா , உ.வே.சா , நாமக்கல் வெ . இராம . 
லிங்கம் பிள்ளை ) 


/ 
I 


264 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1246. பாரதியார் ; சக்திதாசன் சுப்பிரமணியன் ; 1950 ; 72 ; - ; 

வெங்கடரமணா சி கோ 
1247. பாரதியார் ; ப.மீ. சுந்தரம் ; 1954 ; - ; - ; - . 
1248. பாரதியார் ; அரசு ; 1954 ; 102 ; சென்னை ; கழகம் . 
1249. பாரதியார் சரித்திரம் ; செல்லம்மா பாரதி ; 1941 ; 132 ; 

சென்னை ; பாரி நிலையம் . 
1250. பாரதியார் வரலாறும் கவிதையும் ; - ; மு.ப. 1954 ; 5 + 133 ; 

சென்னை ; ஓரியன்ட் லாங்மென்ஸ் . 


1251. பாரதியாரின் கதை ; நாக முத்தையா ; மு.ப. 1963 ; 52 ; 

சென்னை ; பொன் விளக்குப் பதிப்பகம் . 
1252. பாரதியுகம் ; LI . கோதண்டராமன் ; மு.ப. பீப் . 1961 ; 180 ; 

நாகப்பட்டினம் ; இமயப்பதிப்பகம் . 
1253. பாரதியும் திரு.வி.க.வும் ; டி.வி. சங்கரக் குமாரு ; மு.ப. சூன் 

1983 ; 16+ 48 ; சென்னை ; கழகம் . 
1254. பாரதி வரலாற்று நாடகம் ; சிலோன் விஜயேந்திரன் ; மு.ப ; 

சூன் 1982; 84 ; சென்னை ; அல்லயன்ஸ் . 
1255. பாரதி வாழ்வினிலே ; மு.ப. சன . 1966 ; தி.சு. கலியபெருமாள் 

திருநெல்வேலி ; -- 
1256. பாரதி வாழ்வும் வாக்கும் ; சு . இராமசாமி ; மு.ப. அக் . 

1981 ; 84 ; சென்னை ; சரசுபதிப்பகம் . 
1257. பாரஸீகப் பெருங் கவிஞர்கள் ; ஆர்.பி.எம் . கனி ; ஏப் . 1955 ; 

331 ; சென்னை ; ஆசிரியர் . 
1258. பாரிவேள் வரலாறு ; கி.வ. ஜகந்நாதன் ; மு.ப. நவ . 1954 ; 

4 + 96 ; சென்னை ; அமுத நிலையம் . 
1259 , பாலகங்காதர திலகர் ; நாக சண்முகம் ; 1969 ; - ; சென்னை ; 

வானதி . 
1260. பால கங்காதர திலகர் சுருக்கமான ஜீவிய சரித்திரம் ; எம்.வி. 

ஈஸ்வர் ; 1908 ; 80 ; சென்னை, கமர்ஷியல் பிரஸ் . 
1261. பாலபாரதி ; சக்தி சீனிவாசன் ; மு.ப. ஏப் . 1982 ; 112; 

சென்னை ; அல்லயன்ஸ் . 
1262. பால போதம் நம்பியாண்டார் நம்பி சரித்திரம் ; அ.முத்துசாமி 

பிள்ளை : ஏப் . 1920 ; 8 ; மதுரை ; மனோன் மணி விலாசம் 
பிரஸ் . 


வரிசை 


265 


1263. பாலஸ்தீன விடுதலை வீரர் யாசிர் அராஃபாத் ; ஜே . எம் . சாலி . 

மு.ப . டிச . 1982 ; 16 ; சென்னை ; பிஸ்மி புத்தகாலயம் 


கவி , 


1264. பாவலர் சரித்திர தீபகம் ; அ . சதாசிவம் பிள்ளை ; 1975 ; 

28 + 240 ; கொழும்பு ; கொழும்புத் தமிழ்ச்சங்கம் ( அகஸ்தி 
யர் , அக் காரக்கனி நச்சுமனார் , அஞ்சனாட்சி , அஷ்டாவ 
தானியார் , அதங்கோட்டாசிரியர் , அதிகமான் . அதிமதுர 

அதிவீரராம பாண்டியன் , அந்தகக்கவி வீரராகவ 
முதலியார் , அந்தோணிக் குட்டியண்ணாவியார் , அபிராமிப் 
பட்டர் , அப்பர் , அப்பாவையர் , அப்புக்குட்டி ஐயர் , 
அமிர்தகவிராயர் , அமிர்த சகாரமுனிவர் , அம்பிகாபதி , 
அம்பலவாணக் கவிராயர் , அம்பலவாண தேசிகர் , 
அம்பலவாண பண்டிதர் , அரசகேசரி , அரிசிற்கிழார் , அரி 
தாசர் , அருணகிரிநாதர் , அருணந்தி சிவாசாரியர் , 
அருணாசலம் , அருணாசலக் கவிராயர் , அருணாசல முதலி 
யார் , அருளாள பெருமாள் , அலியார் புலவர் , அவிநயனார் 
அநந்த சுப்பையா , அநந்தபாரதி ஐயங்கார் , ஆசிரியர் 
நல்லந்துவனார் , ஆண்டிப்புலவர் , ஆதிமூல முதலியார் .. 
ஆரியப்பபுலவர் , ஆலங்குடிவங்கனார் , ஆளவந்தார் , 
ஆறுமுகசுவாமிகள் -1 , ஆறுமுகசுவாமிகள் -2 . ஆறுமுகத் 
தம்பிரான் , ஆறுமுக நாவலர் , இடைக்காடர் , இரட்டை 
யர் , இராசப்பகவிராயர் , இராம கவிராயர் , இராமச் 
சந்திரக்கவிராயர் , இராமசாமி ஐயர் , இராமசாமிக்கவி 
ராயர் , இராமதேவர் , இராமநாதர் , இராமபாரதி , இராம 
லிங்க ஐயர் , இராமலிங்க பிள்ளை , வே . இராமலிங்கம் , 
வ . இராமலிங்கம் , இராமானுச கவிராயர் , இரேவணாத்தி 
யர் , 

இழிகட் பெருங்கண்ணனார் , இளம்பூரணர் . 
இளவேட்டனார் , இறையனார் இன்பகவி , இன்னாசித் 
தம்பி , உக்கிரப்பெருவழுதி , உபேந்திராசிரியர் , உப்பை , 
உமாபதி சிவாசாரியர் , உமறுப்புலவர் , உய்யவந்த தேவ 
நாயனார் . உருத்திரசன்மர் . உருத்திரசன்ம கண்ணர் , 
உரோமரிஷி நாயனார் , உலகநாதர் , உலகுடைய 
நாயனார் , உறுவை , உறையூர் முதுகூற்றனார் . எல்லப்ப 
நாவலர் . எறிச்சலூர் மலாடனார் , ஏகம்பவாணன் 
மனைவியார் , க . ஏகாம்பரம் , நா . ஏகாம்பரம் , ஐயடிகள் 
காடவர்கோன் . ஒட்டக்கூத்தர் , ஒப்பிலா மணிப்புலவர் . 
ஒளவையார் . ) 


1265. பாவேந்தர் பாரதிதாசன் பெருமை ; முல்லை முத்தையா ; 

1980 ; - ; சென்னை ; அபிராமி பப்ளிகேஷன்ஸ் . 


266 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 


1266. பாளையம் கேசியெம் பிள்ளைத் தமிழ் ; நாஞ்சில் ஆரிது 

1980 ; - ; நாகர்கோயில் ; பாபு வெளியீடு . 
1267. பி . எஸ் . ஆர் . வாழ்க்கை வரலாறு ; ஆர் . நல்லாக்கண்ணு ; 

மு.ப. டிச . 1975 ; 8 + 87 ; சென்னை ; என்சிபிஎச் . (சீனிவாச 

ராவ் ) 
1268. பிசிராந்தையார் ; பாரதிதாசன் ; 1967 ; - ; சென்னை ; 

( நாடகம் ) 
1269. பிடாரம் கிருஷ்ணப்பா; எல்லார்வி ; மு.ப. டிச . 1956 ; 9 + 116 ; 

சென்னை ; அமுத நிலையம் . 
1270. பிணிதீர்க்கும் பெருமான் ; அரசு நாராயணசாமி ; 1958 ; - ; 


1271. பிரதமர் சாஸ்திரி : சின்ன அண்ணாமலை ; 1965 ; 

சென்னை ; 
1272. பிரபுல்ல சந்திரரே ( ஜீவிய சரிதம் ) : வெ . சாமிநாதசர்மா ; 

மு.ப. 1937 ; 32 ; இரங்கூன் ; வேதம் அன் கோ . 
1273. பிளாரென்ஸ் நைட்டிங்கேல் என்னும் பாரோபகாரி : - ; 1885 . 

18 ; சென்னை ; சி . கே . எஸ் பிரஸ் . 
1274. புக்கர் வாஷிங்டன் ; வ . வே .சு . ஐயர் ; 1909 ; - ; புதுச்சேரி ; -- 
1275. புகழ்ச் செல்வர் ; தி . ஜ.ர.; மு . ப . மார்ச் 1947 ; 133 ; ராமச் 

சந்திரபுரம் ; கார்த்திகேயினி பிரசுரம் ( மகாத்துமாகாந்தி , 
சவகர்லால் நேரு , அபுல்கலாம் ஆசாத் , அரவிந்தர் , கான் 
சகோதரர்கள் , வைசிராய் வேவல் , சியாங்கே சேக் , ஈமன் 
டிவாலரா , தளபதி ஸ்மட்ஸ் ,, ட்ரூமன் , வின்ஸ்டன் 
சர்ச்சில் , பீவர் புரூக் , அமெரி , ஸ்டாலின் , கமலாதேவி , 
கே . சீனிவாசன் , அவினாசிலிங்கம் , விஜயலட்சுமி பண்டிட் , 

டி . கே . சி . , சுத்தானந்தபாரதியார் , ருக்மணிதேவி , 
1276. புகழ் பூத்த தமிழர் - 1 ; வே . ரா . சுந்தரராமன் ; மு.ப.பிப் ; 

1950 ; 120 ; சென்னை ; கலைமகள் காரியாலயம் . ( கே.எஸ் , 
கிருஷ்ணன் , ராமாநுஜன் , ஸ்ரீநிவாச சாஸ்திரி , உ.வே.சா. , 
ராஜாஜி , ராதா கிருஷ்ணன் , ஏ . வி . வேங்கடரமண ஐயர் 
கே . எஸ் . வேங்கட ரமணி , கோட்டரி தங்கையா , ஞானி 

யார் சுவாமிகள் . ) 
1277. புகழ் பூத்த தமிழர் -2; வே.ரா. சுந்தரராமன் ; மு.ப.பிப் .1950 
103 ; சென்னை ; கலைமகள் 

காரியலாயம் . ( சி . வி . 
இராமன் , சி.பி. ராமசுவாமிஐயர் , ராமானுசம் , திரு.வி.க. 
ரா ஜமையர்,சந்திர சேகரேந்திரசரசுவதி சங்கராசாரியார் 


வரிசை 


267 


டி . விஜயராகவாச்சாரியார் , வ . ராமசாமி ஐயங்கார் , 

கவிமணி , நரசிம்மன் ) 
1278. புகழ் பெற்ற மனிதர்கள் ; ரசம் ; மூ.ப பிப் . 1976 ; 91 
சென்னை ; 

கலைஞன் பதிப்பகம் . ( வினோபாபாவே , 
மார்ட்டின் லூதர் கிங் , சாந்திதாசர் வாசுடோ ; 
வாலாண்டினா , ஆபிரகாம் லிங்கன் ,. கென்றிராய்சு , -- 
சூலியசு பியூசிக் , நகோலா டெசுலா , எர்னஸ்ட் கெமிங்வே , 

ஐன்ஸ்டைன் , கெலன் கெல்லர் . ) 
1279. புகழ் மிக்க புலவர்கள் ; பால . திருநாவுக்கரசு ; மு . ப . ஆக , 

1983 ; 76 ; - ; அன்பு பப்ளிகேஷன்ஸ் . ( அகத்தியர் , இளங் 
கோவடிகள் , சேக்கிழார் , வீரமாமுனிவர் , இராமலிங்கர் , 

திருவள்ளுவர் , உ . வே . சா . , கம்பர் . ) 
1280. புகழ் மிகு புலவர்கள் ; திருச்சி வாசுதேவன் ; மு.ப. டிச . 1968 
நா.ப. சூன் 1971 ; - ; 

சென்னை ; 

கிறித்தவ இலக்கிய 
சங்கம் ( சீத்தலைச் சாத்தனார் , கோவூர் கிழார் , கொங்கு 
வேளிர் , கம்பர் , ஆறுமுக நாவலர் , பரிதி மாற் கலைஞர் ; 

தி . வி . க . ) 1 
1281. புடமிட்ட பாத்திரம் ; எபாசர் ; மு . ப . 1912 ; 40 ; சென்னை ; 

கபாலி பிரஸ் . ( ஒரு கிறித்தவ இளைஞன் ) 
1282. புத்தர் வரலாறு ; எஸ் . என் . சொக்கலிங்கம் ; 1956 ; 18 ; 

சென்னை ; கல்வித்துறை வெளியீடு . 
1283. புத்தரின் வாழ்வும் வாக்கும் ; கே . எஸ் . லட்சுமணன் ; 1967 ; 

60 ; சென்னை ; மனோன்மணி புத்தக நிலையம் . 
1284. புத்துலக வழிகாட்டிகள் ; அரசுமணி ; 1965 ; 73 ; சென்னை ; 

சேகர் பதிப்பகம் . ( மைக்கேல் பாரடே , லவாஷியர் ) 
1285. புதியது புனைந்த அறிவியல் அறிஞர்கள் ; என் . கே . வேலன் ; 

மு . ப . 1938 , நா . ப . 1959 : சென்னை : கழகம் ( கலீலியோ 
ஐசக் நியூட்டன் , - ரிச்சர்டு ஆர்க்ரைட் , உவில்லியம் மீர் 
டாக் , ஹம் , ஃபிரிடேவி , ஜார்ஜ் ஸ்டீபென்சன் , சாமுவேல் 
மோர்ஸ் , தாமஸ் ஆல்வா எடிசன் , குக்லியல்மோ மார்க் 

கோனி , லூதர் பர் பாங்க் . ) 
1286. புதுக்கவி விட்மன் ; சுத்தானந்த பாரதி ; 1942 ; - ; - ; - .. 
1287. புதுமை கண்ட பேரறிஞர் ; பாலூர் கண்ணப்ப முதலியார் 

1964 ; - ; சென்னை ; 
1288. புதுமை கண்டவர் ; ஜெயா அருணாசலம் ; மு.ப. செப் . 1966 ; 

128 ; சென்னன ; பாரதி பதிப்பகம் . ( மார்க்கோனி , மேரி 
கியூரி , ஆர்க்கிமீடீஸ் , ஜகதீச சந்திர போஸ் ) 


1268 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியும் 


1289. புதுமைப் பித்தன் ; முல்லைமுத்தையா ; 1982 ; 102 ; சிதம்பரம் ; 

மணிவாசகர் நூலகம் . 
11290 .. புதுமைப் பித்தன் வரலாறு ; ரகுநாதன் ; மு.ப. 1951 : மூ . ப . 

நவ , 1980 ; 240 ; மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . 


1291. புதுவைப் புகழ் மணிகள் ; மன்னர் மன்னன் ( தொகு ) ; மு.ப. 

ஆக . 1979 ; 169 ; வளவனூர் முத்துப் பதிப்பகம் ; ( பு . அ . 
பெரியசாமிப் பிள்ளை , சி . பங்காரு பத்தர் . வீ . துரைசாமி 
முதலியார் , சு . குமாரசாமி செட்டியார் , சைக்கோன் 
சின்னையா , 

வேங்கடாசல நாயகர் , சு . அரங்கசாமி 
நாயகர் , நா . ஜகந்நாதக் கிராமணி , இரா . தேசிகப் 
பிள்ளை , ஆனந்தரங்கம்பிள்ளை , மரியதாசுப் பிள்ளை , 
சூலியன் வேன் சோன் . பரமானந்த மரிய தாசு , அழகப்ப 
மணிப் பிள்ளை , சண்முக முதலியார் , கபரியேல் முவோதுப் 
ராய் , செல்லான் நாயகர் , ழோ.சவுரிப்பிள்ளை , பரசுராமப் 
பிள்ளை , சகனுதியாகு , சின்னா சுப்பராயபிள்ளை , கலவை 

சுப்பராயர் , பொன்னுத்தம்பிபிள்ளை , ஜெய்னுலாபுதீன் ) 
1292. புதுவையில் தேசபக்தர்கள் ; என் . நாகசாமி + சுந்தரேச 

ஐயர் + ஸ்ரீ ஆச்சாரியார் + யதுகிரி அம்மாள் ; மு.ப. 1966 ; 
8 + 159 ; சென்னை ; சாரதி பிரசுரம் . ( பாரதியார் , வ . வே . 

சு . ஐயர் , அரவிந்தர் . ) 
1293. புதுவையில் பாரதி ; ப . கோதண்டராமன் ; 1980 ; - ; சென் 

னை ; பழனியப்பா . 


1294. புரசைக் கவிஞர் ; ப . முத்தையா ( தொகு ); 1946 : - ; - ; 
1295. புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் - வாழ்வும் இலக்கியமும் ; கோ . 

கண்ணன் ; மு.ப. 1976 ; 33 ; சென்னை ; மாப்பிள்ளைப் 

பதிப்பகம் . 
1296. புரட்சிக் கனல் பெரியார் ; ப . இளவழகன் ; மு.ப. 1980 ; 63 ; 

பெங்களூர் ; செல்வராசன் பதிப்பகம் . 


1297. புரட்சித்தாய் குரூப்ஸ் காயா ; கோ . செல்வம் ; மு . ப . 1779 ; 

89 ; சென்னை ; அன்னை நாடு பதிப்பகம் . 
1298. புரட்சித் தலைவர் ஜெயப்பிரகாஷ் நாராயண் ; கொடுமுடி 

ராஜ கோபாலன் ; மு.ப. ஏப் . 1947 ; 147 ; புதுக்கோட்டை 

கார்த்திகேயினி பிரசரம் . 
1299. புரட்சி நடிகர் எம் . ஜி . ஆர் . - ; 1983 ; 

; 1983; - ; சென்னை ; மணி 
மேகலை பிரசுரம் . 


வரிசை 


269 


1300. புரட்சியாளர் பெரியார் : நெ.து. சுந்தரவடிவேலு; மு . ப . 

1979; ம.ப. 1980 ; 230 ; சென்னை ; எஸ் . சந்த் அண்டு 

கம்பெனி லிமிடெட் . 
1301. புரட்சி வீரர் ; எஸ் . சண்முகம் ; இ . ப . மார்ச் 1961 ; 167 ; 

சென்னை ; பாரதி பதிப்பகம் . (சாக்கோ , வான்செட்டி ) 
1302. புரட்சி வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி ; ரா . அ . பத்மநாபன் ; 

மு.ப. அக் . 1978 ; 9 + 208 ; சென்னை ; அமுதநிலையம் . 
1303. புரந்தரதாசர் திவ்ய சரித்திரம் ; ஸ்ரீனிவாச இராமாநுஜ 

தாசர் ; 1890 ; - ; சென்னை ; தொண்டை மண்டலம் அச்சி 

யந்திரசாலை . ( கவிதை ) 
1304. புரூஸ்லீ ; ஜே . எம் . சாலி ; ஆ . ப . ஆக . 1978 ; 55; சென்னை . 

துரர் பதிப்பகம் . 
1305. புலமை சால் புரவலர் ; கி . பாண்டுரங்கன் ; மு.ப. 1969 ; 118 . 

சென்னை ; பாரிநிலையம் . 
1306. புலவர் கதை -1 ; மணி திருநாவுக்கரசு ; மு . ப . 1937 ; மறு . 

ப . 1938 ; 159 ; சென்னை ; கே . பழனியாண்டிப் பிள்ளை 

கம்பெனி . 
1307. புலவர் கதை -2 ; 

மணி . திருநாவுக்கரசு ; 1939 ; 153 ; 
சென்னை ; கே . பழனியாண்டிப்பிள்ளை கம்பெனி. ( அவ் 
வையார் , கம்பர் , ஒட்டக்கூத்தர் , குமரகுருபரர் , சிவப் 

பிரகாசர் ) 
1308. புலவர் புராணம் ; தண்டபாணி சுவாமிகள் ; 1908 ; 364 ; 

சென்னை ; கலாரத்னாகரம் அச்சுக்கூடம் . 
1309. புலவர் பெருமக்கள் ; மா . இராசமாணிக்கம் ; 1950; - ; - ; 
1310. புலவர் பெருமக்கள் ; வி . நரசிம்மையர் ; 1955 ; - ; திருச்சி ; - .. 
1311. புலவர் பெருமான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை ; சுத்தானந்த 

பாரதியார் ;; மு .. ! . 1944 ; 51 ; இராமச்சந்திரபுரம் ; அன்பு 

நிலையம் . 
1312. புலவர் பெருமை ; ஆ . பூவராகம் பிள்ளை ; 1951 ; - ; 
1313. புலவர் போப்பையர் ; ஆ . அருள் தங்கையா ஐயா ; 1944 ; 68 ; 

சென்னை ; 
1314. புனித அந்தோனியார் ; ஜே . எம் . நிக்கோலஸ் சுவாமிகள் 

1982 ; - ; திருச்சி ; தமிழ் இலக்கியக் கழகம் . 
1315. புனித அல்பான்சஸ் ராட்ரிட்ஜ்சஸ் வாழ்க்கை ; - ; மு . ப . 

அக் . 1890 ; 101 ; திருச்சி ; எஸ் . ஜே . கல்லூரி அச்சுக்கூடம் . 


- 


270. 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1316. புனித சவரியாரின் காவியம் ; அந்தோனிமுத்து நாயக்கர் ; 

மு . ப . நவ . 1882 ; 117 ; சென்னை ; ஜி . அப்பாத்துரைப் 

பிள்ளை . 
1317. புனித பர்ச் மெனிசின் வரலாறு ; பிரான்சிஸ் ருவியர் ஐயர் ; 

மு . ப . ஆக . 1897 ; 68 ; திருச்சி ; எஸ் . ஜே . கல்லூரி அச்சுக் 

கூடம் . 
1318. புஷ்பக்கூடை அல்லது உண்மை நெறிப்பலன் ; சாமிதாஸ் 

பிள்ளை ; 1884 ; - ; - ; 
1319. பூமான் நபியின் புனித வாழ்க்கை ; பி . எஸ் . கே . முஹம்மது 

இப்ராஹீம் சாஹிப் ; - ; 32 ; மதுரை ; குர்ஆனிய்யா புக் 

டிப்போ . 
1329. பெஞ்சமின் பிராங்க்லின் சரித்திரம் ; சி . ஆர் . ஸ்ரீனிவாச 

ரங்காசாரியார் ; 1912 ; 77 ; சென்னை ; கார்டியன் பிரஸ் . 
1321. பெண் கல்வி பேணிய பெரியார் ; எஸ் . நடராஜன் ; மு . ப . 

ஏப் . 1977 ; 96 : சென்னை ; அசோகன் பதிப்பகம் . 
1322. பெண்கள் திலகம் பாத்திமா ; எம் . ஆர் . எம் . முகம்மது 

முஸ்தபா ; மு . ப . பிப் . 1983 ; - ; சென்னை ; யூனிவர்சல் 
பப்ளிஷர்ஸ் . 


- 1323. பெத்த தாசர் சரித்திரம் ; துளசிராமா நுசதாசர்; 1890 ; & ; 

கும்பகோணம் ; ரிப்பன் அச்சுக்கூடம் 
1324. பெர்னாட் ஷாவின் வாழ்வும் வாக்கும் ; நா . எதிராஜ் ; மு . ப . 

ஆக . 1965 ; மூ . ப . ஆக . 1980 ; 71 ; சென்னை ; வானதி 

பதிப்பகம் 
1325. பெரியபுராணப் பெண்மணிகள் ; ஆ . சிவலிங்கனார் ; 1953 ; 

112 ; சென்னை ; ஒற்றுமை ஆபீஸ் . 
- 1326. பெரிய மனிதர் பெரியார் ; சுகி சுப்பிரமணியன் ; மு . ப . டிச . 

1982 ; 80. நார்த்தாம் பூண்டி ; அமிழ்தம் பதிப்பகம் . 
1327. பெரியர் அற்புதத் திரட்டு , ஆரியங்காவுப்பிள்ளை; 1893 ; 138 ; 

திருநெல்வேலி , ஆரியப் பிரகாசினி அச்சு . 
1328. பெரியார் இராமசாமி ; ஞாயிறு நூற் பதிப்பகத்தார் 

( தொகு ) ; சன . 1949 ; 4 + 191 ; பாண்டிச்சேரி ; ஞாயிறு 

நூற் பதிப்பகம் 
1329. பெரியார் இராமசாமி ; ( தொகுப்பு ) ; 1960 ; - ; ஈரோடு ; 
1330. பெரியார் ஒரு சரித்திரம் ; ஏ . எஸ் . வேணு ; மு . ப . சன .1980 ; 

208. சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 


வரிசை 


271 


- 


1331. பெரியார் காவியம் ; இளமைக் கான்டம் ; பா . நாராயணன் ; 

1981 ; ; ஆத்தூர் ; ஆசிரியர் . 
1332. பெரியார் மன்றோ ; அ . சிதம்பரநாதச் செட்டியார் ; இ.ப. 

1945 ; 94 ; சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் . 
1333. பெரியார் வரலாறு ; சுத்தானந்த பாரதியார் ; 1934 ; 582 ; 

திருவண்ணாமலை; ஸ்ரீரமணாஸ்ரமம் ( கெளதம புத்தர் , 
கொன்புத்ஸன் லவோத்ஸன் , ஜாரதுஷ்டரன் , ஏசு , பிரான் 
ஸிஸ் முனிவன் , உருசூலா , 

காதரைன் , 

பெனிதிக்து 
முனிவன் , கிறிஸ்பின் முனிவன் , நிக்கலாய் முனிவன் , 
அகாதா , முகம்மது நபி , ஸுபிஸாதி , அப்துல்பஹாய் , 
தேகார்த் , ஸ்பினோஜா , ஜான்லாக் , லேப்நி , 

லேப்நி , ஜார்ஜ் 
பெர்க்ளே , டார்வின் , காந்தே , நீட்ஷி , எஜல் , ஷோபந் 
ஹார் , ஜேம்ஸ் , பெர்க்ஸன் , பூகர் வாஷிங்டன் , தோல்ஸ் 
தாய் , ஸொக்ராத்தன் , ப்ளாத்தன் , அரிஸ்தோதலன் , 
தேகார்த் , ஸ்பினோஜா , ஜான்லாக் , லேப்நி , கம்பன் , 
காளிதாஸன் , ஹோமர் , ஷேக்ஸ்பியர் , மோலியர் , கெரூத , 
விட்மன் , வியாஸர் , பதஞ்சலி , மகாவீரர் , குருநானக் , 
வீரக்குருமணி , லீலாசுகர் , கிருஷ்ணசைதன்யர் , கபீர் , 
இராமதாஸர் , துகாராம் , நாமதேவர் , துளசிதாசர் , மீரா 
பாய் , ஸுர்தாஸ் , ராஜாராம்மோஹன்ராய் , தேவேந்திர ; 
நாதர் , கேசவ சந்திர சேனர் , ராமகிருஷ்ண விவேகானந் 
தர் , தயானந்த சரசுவதி , ராமபாதுஷா , சங்கரர் , சதா 
சிவ ப்ரஹ்மேந்திரர் , இராமாநுஜாசாரியர் , மத்வா 
சாரியர் , திருமூலர் , அப்பர் , மாணிக்கவாசகர் , திருவள்ளு 
வர் , நம்மாழ்வார் , ஆண்டாள் , குலசேகராழ்வார் , 
தொண்டரடிப் பொடியாழ்வார் , . திருமழிசையாழ்வார் , 
பெரியாழ்வார் , முதல் மூவாழ்வார்கள் , திருப்பாணாழ் 
வார் , தாயுமானவர் , பட்டினத்தடிகள் , இராமலிங்க 

வள்ளலார் , சுந்தன் , சூடாலை . ) 
1334. பெரியாரும் , கவிஞரும் , அண்ணாவும் ; எஸ் . சதாசிவம் ; 1949 ; 

- ; கோயம்பத்தூர் ; 
1335. பெரியாழ்வார் , ஆண்டாள் ; 
1336. பெரியோர் வாழ்க்கையில் சுவையான நிகழ்ச்சிகள் ; பி . சி . 

கணேசன் ; 1983 ; - ; சென்னை ; வானதி . 
4337. பெரியோர் வாழ்விலே 

நிகழ்ச்சிகள் -1 ; 
அழ . வள்ளியப்பா ; ஏ.ப. 1983; - ; சென்னை ; குழந்தைப் 
புத்தக நிலையம் . 


சுவையான 


272 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 


சுவையான 


1338. பெரியோர் வாழ்விலே 

நிகழ்ச்சிகள் -2 ; 
அழ . வள்ளியப்பா ; இ . ப . பிப் . 1966 ; 64 ; சென்னை ; பாரி 
நிலையம் . ( சர்.டி.முத்துசாமி ஐயர் , காந்திஜி , உ.வே.சா 

அபுல்கலாம் ஆஸாத் , திரு . வி . க . ) 
1339. பெருந்தகை மு . வ .; சி . பாலசுப்பிரமணியன் ; ஏப் . 1976 ; 

177 , சென்னை ; கழகம் . 
-1340 . பெருந்தமிழர் பக்தவத்சலம் ; காஞ்சி . அமிழ்தன் ; மு.ப. நவ 

1964 ; 40 + 280 ; சென்னை ; விசாலாட்சி பதிப்பகம் . 
1341. பெருந்தொழில் வளர்த்த பெரியோர் ; அரு . சோமசுந்தரன் ; 

1963 ; - ; சென்னை ; 


1342. பேரடேயின் கதை ; - ; மு.ப. சூலை 1877 ; 64 ; சென்னை ; 

சி . கே . எஸ் . பிரஸ் 
1343. பேரடேயின் வாழ்க்கை வரலாறு ; - ; மு . ப . நவ . 1886 ; 72 ; 

சென்னை ; அல்பீனியன் அச்சுக்கூடம் . 
1344. பேரறிஞர் அண்ணா ஒரு புகழ்க் கோபுரம் ; ப . குணசேகர் ; 

1975 ; 48 ; கோவை ; பண்புப் பதிப்பகம் . 
1345. பேரறிஞர் அண்ணாவின பெருவாழ்வு ; அ . மறைமலையான் ; 

மு.ப. செப் . 1967 ; நா . ப . செப் . 1973 ; 15 + 398 ; சென்னை , 

வானதிபதிப்பகம் . 
1346. பேரறிஞர் அண்ணாவும் பெருந்தலைவர் பெரியாரும் ; அ.மறை 

மலையான் ; மு . ப . மே . 1970 ; 120 ; தஞ்சை; லட்சுமி . 

புத்தக நிலையம் . 
1347. பேரறிஞர் இருவர் ; மா . இராசமாணிக்கனார் ; 1959 ; - ; - 


1348. பேரறிஞர் கதைகள் ; தி.தண்டபாணி ; 1963 ; - சென்னை ; - . 
1349. ரேறிஞர் பெர்ட்ராண்ட் ரசல் ; செங்குட்டுவன் ; மு . ப . ஆக . 

1976 : 172 ; சென்னை ; சேகர் பதிப்பகம் . 
1350. பேரறிஞர் பெர்னாட்ஷா ; சாமி . பழனியப்பன் ; மு . ப . சன . 

1951 ; இ . ப . சூலை 1955 ; 84 ; காரைக்குடி ; ஸ்டார் பப்ளி ; 

கேஷன்ஸ் . 
.1351 . பேராசிரியர் கா . சு , பிள்ளை வரலாறு ; இ . மு . சுப்பிரமணிய 

பிள்ளை : மு . ப . நவ . 1958 ; மறு . ப . சூன் , 1959 ; 116 : 

சென்னை ; கழகம் 
1352. ரோசிரியர் லெ , ப . கரு . இராமநாதன் செட்டியார் அவர்கள் 
வாழ்க்கைக் குறிப்பு ; - ; 19 ; புதுவை ; 

- ; 19 ; புதுவை ; இளங்கோ அச்சகம் 


வரிசை 


273 


1353. பேராற்றல் பெற்ற பெண்கள் ; புரவலன் ; மு.ப. செப் . 1972 ; 

108 ; சென்னை ; நாதன் பதிப்பகம் . 
1354. பேராற்றல் பெற்ற பெரியார் ; எஸ் . நடராஜன் ; மு . ப . செப் . 

1981 ; 80 ; சென்னை ; அசோகன் பதிப்பகம் . 
1355 . பனா மன்னர் சொக்கலிங்கம் ; டி . ஜி . ஏகாம்பரம் ; மு.ப. 

சூலை 1961 ; 155 ; சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . 
1356. பைந்தமிழ்ச் சாரதி பாரதி ( வாழ்க்கை வரலாறு ) ; மு.வேங்கட 

சாமி ; மு.ப. ஏப் . 1964 ; 164 ; சென்னை ;பாரிநிலையம் . 
1357. பொதுநலச் செம்மல் வி.டி. செல்வப்பிள்ளை அவர்கள் மணி 

விழா மலர் ; 1981 ; - ; - ; - . 
1358. பொதுநலப் புரவலர் ; மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை 

மு . ப . 1946 ; மூ . ப . 1949 ; 95 ; சென்னை ; உமாதேவன் 
கம்பெனி . ( ஜார்ஜ் 

பெர்னார்டுஷா; தால்ஸ்தாய் , 
ரோமேன் ரோலந்து , ஹீன்றிச்சுக் கார்ல் மார்க்ஸ் ) 
1359. பொய்யாமொழிப்புலவர் சரித்திரமும் நின்றைக்காளத்தி வள்ளல் 

சரித்திரமும் ; அரிகரமையர் ; மு . ப . 1916 ; 99 ; தஞ்சாவூர் ; 

லாலி எலெக்ட்ரிக் அச்சுக்கூடம் . 
1360. பொன்னாரம் ; பி . எல் . ராஜேந்திரன் ( தொகு ) : மு . ப.மே. 

1973 ; 240 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் ( கருணா நிதி ) 
1361. பொன்னியின் புதல்வர் ( கல்கியின் வாழ்க்கை வரலாறு ) ; 

சுந்தா ; மு . ப . டிச . 1976 ; 18 + 885 ; சென்னை ; வானதி 

( ரா . கிருஷ்ணமுர்த்தி ) 
1362. போதி மாதவன் ; ப . ராமஸ்வாமி ; மு . ப . மே . 1956 ; 404 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 


1363. மக்கள் தலைவர் ம . பொ . சி ; வி . எஸ் . மணி ; 1967 ; 88 ; 

சென்னை ; வி . எஸ் . பதிப்பகம் . 


1364. மகளிர் மனம் கவர்ந்த முத்து ; பி . எல் . ராஜேந்திரன் ; மு . LI > 

மே . 1972 ; மூ . ப . பிப் . 1975 ; 112 ; சென்னை ; பூங்கொடி 

பதிப்பகம் ( முத்து லெட்சுமி ரெட்டியார் ) . 
1365. மகாகவி பாரதியார் ; வ.ரா .; ஆ . ப . 1962 ; - ; சென்னை ; 
1366. மகாகவி ராஸின் ; சுத்தானந்த பாரதி ; 1943 ; 
1367. மகாகனம் சீனிவாச சாஸ்திரியார் ; நஜன் ; மு . ப . ஆக . 1970 ; 

106 ; சென்னை ; வானதி . 
த . வ.வ .-- 18 


274 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
1368. மகாத்மா கந்தியின் சரித்திரம் ; ஆர் . நாராயணசாமி ஐயர் ; 
மு . ப . மே . 1919 ; 145 ; சென்னை ; 

பி . ஆர் . 

ராமையா 
அண்டுகோ . 
1369. மகாத்மா காந்தி ; - ; மு.ப . அக் . 1918 ; 31 ; சென்னை ; சுதேச 

பிரசுராலயம் . 
1370. மகாத்மா காந்தி ; ச . சிவசாமி ; 1957 ; - ; - ; 
1371. மகாத்மா காந்தி ; நாக சண்முகம் ; மு . ப . சன . 1967 ; ஐ . ப . 

அக் . 1977 ; 80 ; சென்னை ; வானதி . 
1372. மகாத்மா காந்தி காவியம் அல்லது மாகாவியம் ; டி.கே. ராமா 

னுஜகவிராயர் ; - ; 31 + 245 + 23; திருநெல்வேலி; -- 
1373. மகாத்மா காந்தி சரித்திரம் ; ஆக்கூர் அனந்தாச்சாரி ; 1941 ; 

66 ; கிட்டப்பா பிரசுராலயம் ; செங்கோட்டை . 
1374. மகாத்மா புத்தர் ; தோ . ந . வீரராகவன் ; மு . ப . சூலை . 1957 

96 ; நாகப்பட்டினம் ; இமயப்பதிப்பகம் . 
1375. மகாத்மாவும் மகாகவியும் ; கல்கி ; மு . ப . ஏப் . 1957. 103 ; 

சென்னை ; பாரதி பதிப்பகம் . ( காந்தி , பாரதியார் . ) 
1376. மகா மகோபாத்தியாய டாக்டர் உ . வே . சாமிநாதையர் , 
கே . சுந்தரராகவன் ; 1942 ; 15 + 104 ; 

சென்னை ; 
அல்லயன்ஸ் . 
1377. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ; இராம . பால 

சுப்பிரமணியன் ; மு . ப . 1976 ; 32 ; சென்னை ; மாப்பிள்ளை 

பதிப்பகம் . 
1378. மகா வித்துவான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் 

சரித்திரச் சுருக்கம் ; - ; மு . ப . 1965; 116; சென்னை ; 

உ . வே . சா . நூல்நிலையம் . 
1379. மகாவீர சரித்திரம் ; தொழுவூர் வேலாயுத முதலியார் ; - ; 


1380. மகா வைத்தியநாத விஜய சங்கிரகம் ( சரித்திரச் சுருக்கம் ) 

இராமஸ்வாமி ஐயர் ; - ; - ; - ; - . 
1381. மகா வைத்திய நாதையர் ; உ . வே . சாமிநாதையர் ; மு . ப . 

1936 ; இ . ப . 1945 ; 75 ; சென்னை ; கபீர் அச்சுக்கூடம் . 
1382. மகான் அரவிந்தர் ; மூ . த . வேலாயுதனார் ; 1972 ; 120 ; 

புதுவை ; நற்றமிழ் பதிப்பகம் . 
1383. மகான் பசவேசர் வரலாறு ; வேலா . இராசமாணிக்கம் ; 

மு.ப. 1977 ; 56 ; ஊப்ளி ; ஜெகத்குரு ஸ்ரீகங்காதர தர்மப் 
பிரச்சார மண்டலம் . 


வரிசை 

275 
11384. மகான் ஷாகுல் ஹமீத் ; ஏ . எம் . யூசுப் ; இ . ப . 1951 ; - ; 

திகுச்சி ; - 
- 1385. மகான் ஷைகு சாஅதி ; ஆர் . பி . எம் . கனி ; மு . ப . நவ . 

1956 ; 229 ; சென்னை ; ஆசிரியர் . 
1386. மங்கையர்க்கரசி அல்லது பாண்டிமா தேவி ; மா . துரைசாமி 

முதலியார் ; 1924 ; 66 ; சென்னை ; ஸ்ரீ பாலசுப்பிரமண்யம் . 
1387. மச்சேந்திரநாத சுவாமி சரித்திரம் ; - : 1900 ; 16 ; கும்ப 

கோணம் ; வித்தியா அச்சியந்திரசாலை . 
1388. மணக்கால் இராமசாமி அவதானிகளின் ஞாபகார்த்தம் ; 

ர . லக்ஷ்மி அம்மாள் ; நவ . 1919 ; 8 ; சென்னை ; ஸ்ரீநிகே 

தனம் பிரஸ் . 
1389 , மணிவாசகப் பெருமான் வரலாறு ; கா . சுப்பிரமணிய பிள்ளை ; 

மு . ப . 1928 ; ஐ . ப . 1962 ; 122 ; சென்னை ; கழகம் . 
1390. மணிவிழாத் தலைவர்கள் திருமதி டாக்டர் எஸ் . தருமாம்பாள் 

அம்மையார் , பேராசிரியர் புலவர் மயிலை முத்து இவர்கள் தம் 

வரலாற்றுச்சுருக்கம் ; - ; 45 ; - ; மாணவர் மன்ற வெளியீடு . 
1391. மத்வாச் சார்யர் ; - ; மு . ப . 1920 ; 56 ; சென்னை ; சுதேச 

மித்திரன் பிரஸ் . 
1392. மதன் மோகன் மாளவியா ; நாகசண்முகம் ; மு . ப . ஆக . 

1968 ; 6 + 72 ; சென்னை ; வானதி , 
1393. மதன் மோகன் மாளவியா ; ஆர் . சண்முகம் ; இ . ப . செப் . 

1969 ; 74 ; சென்னை ; அருணோதயம் . 
1394. மதுரை இரு பெரும் புலவர்கள் ; இரா . இளங்குமரன் ; சூலை . 

1974 ; 128 ; சென்னை ; கழகம் . ( மாம்பழக் கவிச்சிங்க 

நாவலர் , கந்தசாமியார் . ) 
1395. மந்த்ராலயம் சற்குரு ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமிகள் வாழ்க்கையும் 

உபதேசங்களும் ; கே . வெங்கட்ராவ் ; 1981 - ; சென்னை ; 

ஸ்ரீ குருகிருபா பதிப்பகம் . 
1396. மராட்டியம் தந்த மாவீரர் திலகர் ; எஸ் . அருண் ; 1965 ; - ; 

சென்னை ; 
11397. மருத்துவ மேதைகள் ; ரா . பாலகிருஷ்ணன் ; இ . ப . 1981 ; 

- ; சென்னை ; ஆசிரியர் . 
1398. மருதிருவர் ( 1780-1801 ) ; ந . சஞ்சீவி ; மு . ப . சன . 1956 ; 

7 + 202 ; சென்னை ; பாரிநிலையம் . 


276 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1399. மருது சோதரர் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; மு..ப : பிப் . 

1959; இ . ப . மே . 1959 ; 48 ; சென்னை : ஆசிரியர் நூற் 

பதிப்புக் கழகம் . ( வெள்ளை மருது , சின்ன மருது . ) 
1400. மருது பாண்டியர் வரலாறு ; அ . நாராயணசாமி ; மு . ப . 

சன . 1959 ; 96 ; சென்னை ; பாரதிபதிப்பகம் . 
1401. ம . வெ . சிங்காரவேலர் ; குணசேகரன் ; 1984 ; - ; சென்னை 

சிந்தனை சிற்பிப் பதிப்பகம் . 
1402. மறுவிலா முழுமதி ( நபிகள் நாயகம் ஸல் வாழ்க்கை வரலாறு ) ; 

ஜமால் ; மு . ப . மார்ச் 1974; 350 ; சென்னை ; பயனீர் 
பதிப்பகம் , 


1493. மறுமலர்ச்சிக் கவிஞர்கள் ; திருமலை முத்துசுவாமி ; 1960 ; 


1404. மறைதிரு ஞானியாரடி களின் வரலாற்றுச் சுருக்கம் ; மு . இரா 

சாக்கண்ணு முதலியார் ; மு . ப . 1942 ; 24 ; சென்னை ; 


கழகம் . 


1495. மறைமலை அடிகளார் மாட்சி ; ந . ரா . சுந்தரராசன் ; மே . 

1949; 48 ; சென்னை ; திருவள்ளுவர் செந்தமிழ்ச் சிவநெறி 

கழகத்தினர் . 
1406. மறைமலையடிகள் ; அரசு ; மு . ப . செப் . 1951 ; மறு . ப . 1955 ; 

96 ; சென்னை ; கழகம் . 
1407. மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழ் ; சி . அன்பானந்தம் ; 1978 ; 

112 ; காரைக்குடி ; மெய்யம்மை பதிப்பகம் . 
1408. மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழ் ; அரு . சோமசுந்தரம் ; - ; 

108 ; காரைக்குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
1409. மறைமலையடிகள் வரலாறு ; மறை . திருநாவுக்கரசு ; மு . ப . 

சூன் . 1959 ; 55 + 878 ; சென்னை ; கழகம் . 
1410. மறைமலையடிகள் வரலாறு ( சுருக்கம் ) ; - ; மு . ப . 1962 ; 

162 ; தூத்துக்குடி ; மறைமலையடிகள் பதிப்பகம் . 
1411. மறைமலையடிகள் வாழ்வும் பணியும் ; அரசு ; மு . ப . பிப் . 1951 ; 

மறு . ப . டிச . 1958 ; 235 ; சென்னை ; கழகம் . 
1412. மறைமலையடிகளார் வரலாற்று மாட்சி ; அழகரடிகள் ; 1977 ; 

10 + 308 ; கழகம் ; சென்னை . 
1413. மன்ஸுர் ஹல்லாஜ் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . மார்ச் . 

1957 ; இ.ப. மார்ச் 1965 ; 80 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . 
1414. மனிதகுல மாணிக்கம் ; எஸ் . சங்கரன் ; ( தொகு ) 1964 ; - ; 

சென்னை ; மல்லிகைப் பதிப்பகம் . 


வரிசை 


277 


1415. மனித தெய்வம் காந்தி காதை ( பெருங்காப்பியம் .) ; அரங்க 
சீனிவாசன் ; 1980 ; 72 + 872 ; திருச்சி ; 

திருச்சி ; திருவள்ளுவர் 
பதிப்பகம் . 
1416. மனிதபுனிதன் ஆப்ரஹாம் லிங்கன் ; அப்துற்றஹீம் ; மு.ப. 

1952 ; இ.ப. 1955 ; 2 + 190 ; சென்னை ; யுனிவர்சல் 

பப்ளிஷர்ஸ் .. 
1417. மஹா வைத்தியநாத விஜயஸங்கிரகம் ; வையை . இராம 

சுவாமி ஐயர் ; 1893 ; 22 ; - ; வாணீவிலாச திருவாதி அச்சுக் 


கூடம் . 


11418. மஹான் மணி ஐயர் : கே . சுந்தரராகவன் ; 1946 ; 14 + 88 ; 

சென்னை.; அல்லயன்ஸ் . 
: 1419 . மஹிபதி மஹிமை ; ஆர் . சுப்பையர் ; மு.ப. பிப் . 1913 ; 28 ; 

மதுரை ; விவேகபானு பிரஸ் . ( ஐந்தாம் ஜார்ஜ் ) 
1420. மாட்சிமை தாங்கிய விக்டோரியா சக்கரவர்த்தினியாருடைய 

சரித்திர சங்கிரகம் ; - ; 1887 ; 24 ; சென்னை ; எஸ் . பி . ஸி . 

கே . பிரஸ் . 
1421. மாண்பமைந்த மாணவர் ; இரா . இளங்குமரன் ; 1970 ; 98 ; 

சென்னை ; கழகம் . 
1422. மாணவர்க்கு அண்ணா ; - ; 1970 ; 164 ; சென்னை ; புதுமைப் 

பிரசுரம் .. 


(1423. மாணவர்களுக்கு - காந்தியடிகள் ; ர . சண்முகம் ; மு.ப . சூன் 

1981 ; 104 ; சென்னை ; அறிவு நிலையம் . 
1424. மாணவர்களுக்கு - காமராஜர் ; ர . சண்முகம் ; மு . ப . சூன் 

1981 ; 194 ; சென்னை ; அறிவு நிலையம் . 
1425. மாணவர்களுக்கு - நேரு; ர . சண்முகம் ; மு . ப . சூன் . 1981 ; 

104 ; சென்னை ; அறிவு நிலையம் . 
1426. மாணவர்களுக்கு நேருஜி சரித்திரம் ; சி . கே . ராமசாமி ; 

மு.ப. 1964 ; 8 + 136 ; சென்னை ; அன்புநிலையம் . 
1421. மாணவர்களுக்கு மகாகவி பாரதியார் ; ர . சண்முகம் ; 1981 ; 

- ; சென்னை ; அறிவு நிலையம் . 
1428. மாணிக்க வாசகர் ; ச .. திருச்சிற்றம்பலம் பிள்ளை ; 1900 ; 90 ; 

சென்னை ; வெ . ஜுபிலி அச்சுக்கூடம் . 
SA29 . மாணிக்கவாசகர் ; தமிழ்முடி ; 1965 ; : சென்னை ; - . 
19430. மாணிக்க வாசகர் ; தி , மாணிக்கவாசகம் : -ு ; மதுரை ; - . 


278 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1431. மாணிக்க வாசகர் அடிச்சுவட்டில் ; சோ . சிவபாதசுந்தரம் ; 

1947 ; - ; சென்னை ; அமுதநிலையம் . 
1432. மாணிக்க வாசகர் சரித்திர லாவணி ; எம் . சுந்தரபாகவதர் ; 

மு . ப . மே 1898 ; -; தேவகோட்டை ; திருநாவுக்கரசு 

நாயனார் அச்சுக்கூடம் . 
1433. மாணிக்க வாசகர் வரலாறு ; மறைமலையடிகள் ; சூலை 1962 ; 

164 ; சென்னை ; கழகம் . 
1434. மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் ( 2 பகுதி ) ; மறைமலை 

யடிகள் ; மு . ப . 1930 ; மறு . ப . டிச . 1957 ; 76 + 939 ; 

சென்னை ; கழகம் . 
1435. மாணிக்க ஸ்வாமிகள் திவ்ய சரித்திரம் : - ; 1893 ; 14; சிதம் 

பரம் ; பிரம்மவித்தியாந்திரசாலை . 
1436. மாதர்குல மாணிக்கங்கள் ; ஆக்கூர் சாமிவடிவு ; 1968 ; - ; 


சென்னை ; 


1437. மாதர் தலைவியர் மூவர் ; அரசு; 1970 ; 115 ; சென்னை ; 
கழகம் ( அன்னிபெசண்ட் , கஸ்தூரிபா , 

சரோஜினி 
அம்மையார் ) 
1438. மாதவ கோவிந்த ரானடே ; திருமணம் செல்வக் கேசவராய 

முதலியார் ; 1920 ; 210 ; சென்னை ;: கி . க . அ .. சங்கத்தாரது " 

அச்சுக்கூடம் 
1439. மாதுஸ்ரீ அந்நிபெஸண்டு அம்மையார் சரித்திரச் சுருக்கம் ; 

ப . நாராயண ஐயர் ; 1912 ; 22 ; மதுரை ;. தமிழ்ச்சங்கம் 

பவர்ப்பிரஸ் . 
1440. மாந்தருக்குள் ஒரு தெய்வம் ; கல்கி ; மு.ப. மார்ச் 1955 ; 2+ 

415 ; சென்னை ; மங்கள நூலகம் ( காந்தி . ) 
1441. மாந்தருள் ஒரு அன்னப் பறவை ; கி . ராஜநாராயணன் ; மு . 

ப . 1981 ; 60 ; அகரம் ; சிவகங்கை ; ( டி..கே . சி .) 
1442 .. மாபெரும் மனிதர் மகாலிங்கம் ; தமிழ்வாணன் ; மு.ப. நவத 

1966 ; 107 ; சென்னை ; மணிமேகலை பிரசுரம் 
1443. மாபெரும் வீரர்கள் ; சி . பி . சிற்றரசு ; மு.ப . சூலை 1979; 

119 ; சென்னை ; பூம்புகார் பிரசுரம் ( அலெக்சாண்டர் ) 
அசோகன் , ஜுலியஸ்சீசர் , மாஜினி , ஜோன் ஆப்ஆர்க் , 
ஜார்ஜ்வாஷிங்டன் , ஆப்ரகாம் லிங்கன் , 

அட்டாடர்க் . ) 
1444. மாமன்னர் ( இராசராச சோழன் ) ; தி . இராசமாணிக்கம் , 

1980 ; 11 + 100 ; சென்னை ; கழகம் :.. 


கமால் 


| 


வரிசை 


279 


1445. மார்க்கோ போலோ ; வி . எஸ் . வி . இராகவன் ; மு.ப. 1954 ; 

ஆ . ப . செப் . 1979 ; 10 + 135; சென்னை ; மணிவாசகர் 
நூலகம் . 


1446. மார்ட்டின் லூதர் கிங் ( அமெரிக்கக் காந்தி ) ; மா . சண்முக 

சுப்பிரமணியம் ; மு . ப . டிச . 1968 ; ஆ . ப . 1971 ; 124 ; 

சென்னை ; கழகம் . 
1447. மார்ட்டின் லூதர் சரித்திரம் ; ஜே . எஸ் . பீட்டர் ; 1909 ; 124 ; 

சென்னை தாம்ஸன் அண்ட்கோ 
1448. மார்ஷல் ஸ்டாலின் ; ர . அ . கபூர் ; 1944 ; 56 ; சென்னை 

அல்லயன்ஸ் கம்பெனி . 
1449. மாவீரன் அலெக்சாந்தர் ; சம்பந்தம் ; மு . ப . ஆக . 1970 ; 163 ; 

சென்னை ; வானதி . 
1450. மாவீரன் சிவாஜி ; 

பூவை அமுதன் ; மு . ப . மார்ச் 1966 ; 
4 + 196 ; சென்னை ; சாந்தி நிலையம் . 
1451. மாவீரன் நெப்போலியன் ; அரு . சோமசுந்தரன் ; 1968 ; 


1452. மாவீரன் நெப்போலியன் ; அ.லெ. நடராஜன் ; மு . ப . நவ , 

1978 ; 7 + 356 ; சென்னை ; மணிவாசகர் நூலகம் . 
1452. மாறனேர் நம்பி சரித்திரம் ; பி . ஸ்ரீநிவாசச் சாரியர் ; 1919 : 20 ; 

தூத்துக்குடி ; வேலாயுத அச்சகம் . 
1453. மானங்காத்த மங்கையர் ; கௌசிகன் ; மு . ப . பிப் .. 1977 ; 

185; சென்னை ; வானதி . ( சுல்தானா ரஸியா , ராணி 
பத்மினி , பன்னா , லக்ஷ்மி , துர்க்காவதி , சாந்த்பிபி , 
மேவார் மாதரசி , அச்சுதரங்கம்மா , தாராபாய் , ராணி 

மீனாட்சி , கிருஷ்ணகுமாரி , லக்ஷ்மிபாய் , அகல்யாபாய் ) 
1454. மானங்காத்த மருது பாண்டியர் ; த . சஞ்சீவி ; மு . ப . செப் . 

1954 ; இ . ப . சூன் . 1955 ; 214 ; சென்னை ; பாரிநிலையம் . 
1455. மானிட மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு ; எம் . எஸ் . சுப்பிர 

மணிய ஐயர் ; மு.ப. 1955 ; மறு ; ப . 1960 ; 104 ; சென்னை 

ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் . 
1456. மாஜினி சரித்திரமும் மனிதர் கடமைகளும் ; எம் . ஆர் . ஜம்பு " 

நாதன் ; 1931 ; - ; 
1457. மின்னொளிகள் : எம் : எம் . பக்கர் ; மு.ப. 1965 ; 356 

மாயூரம் ; ஹபீப் நூலகம் . 


230 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1458. முகமதின் வாழ்க்கைச் சுருக்கம் ; பக்கீர் மொஹிதின் ; 1893 ; 


4459. மு . ச . சிவம் வாழ்க்கைக் குறிப்புகளும் தமிழுக்குச் செய்த 

ஆக்கப் பணிகளும் ; இரா . வடிவேலன் ; 1980 ; - ; ஈரோடு : 

மீராநிலையம் . 
1460. முடிமன்னர் மூவர் ; மு . சண்முகம் பிள்ளை ; மு . ப . நவ . 

1949 ; மூ . ப . 1951 ; 100 ; சென்னை ; நேஷனல் பப்ளிஷிங் 
கம்பெனி . ( சேரன் செங்குட்டுவன் , முதல் இராசராசன் 

மாறவர்மன் அரிகேசரி ) 
1461. முத்தமிழ்ப் புலவர் ; ஆர் . பழநியாண்டி ; மு . ப . நவ . 1949 ; 

இ . ப . சூன் 1950 ; 107 ; சென்னை ; நேஷனல் பப்ளிஷிங் 
கம்பெனி ( சுந்தரம் பிள்ளை , வி . கோ . சூரியநாராயண 

சாஸ்திரியார் , விபுலானந்தர் ) 
1462. முத்தமிழ் வளர்த்த முனிவர்கள் ; அ.க. நவநீத கிருட்டிணன் 

மு . ப . அக் . 1966 ; மறு . ப . 1967 ; சென்னை ; - ; கழகம் , 
( அகத்தியர் , இளங்கோ , திருமூலர் , குமரகுருபரர் , வீரமா 
முனிவர் , படிக்காசுப்புலவர் , சிவஞானமுனிவர் , போப் 

பையர் , தாயுமானவர் ) 
1463. முத்தமிழ் வளர்த்த மூவர் ; அம்பை . இரா . சங்கரனார் ; 

மு . ப . மார்ச் 1972 ; 151 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் . 
( ச . சோமசுந்தர பாரதியார் , தேசிக விநாயகம் பிள்ளை , 

சுந்தரம் பிள்ளை ) 
1464. முத்தமிழ் வித்தகர் வேதநாயகம் பிள்ளையின் வாழ்க்கை 

விளக்கம் ; சரவண பவானந்தர் ; 1970 ; 348 ; தூத்துக்குடி ; 

தமிழ் இலக்கியக் கழகம் , 
1465. முத்தார மும்மணிகள் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . சன . 

1970 ; 67 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் ( பாத்திமா , கதீஜா 

ஆயிஷா ) 
1466. முத்து ராமலிங்க தேசிகர் என்னும் ஆண்டவர் சரித்திரச் 

சுருக்கம் ; காரைக்குடி மேலமடம் பழநியப்பஐயர் ; 1900 ; 

27 ; சென்னை ; ரிப்பன் பிரஸ்.. 
1457. முத்லீத் வீனம்மாள் சரித்திரச் சுருக்கம் ; மு . ப . மே . 1912 ; 

49 ; திருச்சி ; எஸ்ஜே ஐஸ்கூல் பிரஸ் , 
11468. முதல் இராசராச சோழன்; எல் . உலகநாத பிள்ளை ; 1948 ; 

- ; சென்னை ; 
149. முதல் குடியரசுத் தலைவர் ; அ . க . நவநீத கிருட்டிணன் ; 

அக் . 1956 ; 88 ; சென்னை ; கழகம் . ( இராசேந்திர பிரசாத் ) 


வரிசை 


281 


1470. முதலாம் கரிகாலன் என்கிற சோழன் கரிகாற் பெருவளத்தான் 

( ஓர் ஆராய்ச்சி ) ; எல் . உலகநாதப்பிள்ளை ; - ; 4 + 76 ; 

சென்னை ; விவேகபோதினி காரியாலயம் . 
1471. முப்பெண்மணிகள் வரலாறு ; திருவரங்க நீலாம்பிகை அம்மை 

யார் ; நா . ப . சூலை 1956 ; 8 + 87 ; சென்னை ; கழகம் . 
( காரைக்காலம்மையார் , திலகவதியார் , மங்கையர்க்கரசி 

யார் . ) 
1472. முப்பெருங்கவிஞர்கள் ; சி . முத்துப்பிள்ளை ; மு . ப . நவ . 

1908 ; நா . ப . 1970 ; 4 + 122 ; சென்னை ; கலைமகள் காரியா 

லயம் . ( பாரதியார் , கவிமணி , பாரதிதாசன் ) 
1473. முப்பெரும் சிந்தனையாளர்கள் ; ஏ . கே . விஜயபானு ; 1964 ; 

- ; சென்னை ; 
1474. முப்பெரும் தேச மங்கையர் ; சரோஜா சண்முகம் ; 1967 ; 

சென்னை ; - . 
1475. முப்பெரும் புலவர் ; இ . பி . சி ; 1931 ; 48 ; சென்னை ; 

எடுகேஷனல் பப்ளிஷிங் கம்பெனி . ( காளிதாசர் , கம்பர் , 

சேக்ஸ்பியர் . ) 
-3476 . முப்பெரும் புலவர்கள் ; இரா . இளங்குமரன் ; 1965 ; 110 ; 

சென்னை ; கழகம் . ( பெருஞ்சித்திரனார் , பெருந்தலைச் 

சாத்தனார் , பெருங்குன்றூர் கிழார் . ) 
1477. மும்மூர்த்திகள் உண்மை தெரியுமா?; மு . அண்ணல் தங்கோ ; 

- ; 21 + 257 ; சென்னை ; தமிழ்நிலம் நூல்மனை . 
1478. முயற்சியால் உயர்ந்தோர் -1 ; எம் . ஏ . குருசாமி ஐயர் ; 1935 ; 

( வில்லியம் அட்டன் , பிராஸ் கோவியா ) 
1479. முன்சீப் வேதநாயகம் பிள்ளை ; சாமி சிதம்பரனார் ; மு . ப ; 

1955 ; 102 ; சென்னை ; எம் . டி . நாகபூஷணம் & சன் . 
1489. முஸ்லிம் உலக மன்னர்கள் ; ஹாபிஸ் ஏ . என் , முஹம்மது 

யூசுப் சாஹிப் ; 1947 ; 3 + 220 ; சென்னை ; நூருல் இஸ்லாம் 
புத்தகசாலை . (ரிஜாஷா பஹ்லவி , முஹம்மத் அலீரிஷா 
ஷாபூர் , அமீர்பைசல் பின்ஹுசைன் , ஷாஹ்காஜி ; கமால் 
பாஷா , இஸ்மத் பாஷா , பாரூக் , ஷாஹபு ஆத் , இமாம் 
எஹ்யா , அஹமத் மாதீ , மீர் உஸ்மான் அலிகான் நிஜாம் , 
சத்தார். நவ்வாப் , அப்துல் அஜீஜ் ; இப்னுசுவூது . சுல்தான் 
முஹம்மது ஜாஹிர்ஷா , நாதிர்கான் , முஹமத் அலீ பேக் , 
ஷர்க்குல் உர்துன் , அமீர் அப்துல்லாஹ் . ஸாலிப் பின் 


97 ; - ; 


282 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


காலிப் , ஸயித் பின்தைமூர் , அஹ்மத் ஜாபிர் ஸப்பாஹ் , 
ஷேக் ஹம்த்பின் ஈஸா , சுல்தான் அப்துல் கரீம்பின் அலீ , 

அஹ்மத் பின் அலீ பேக் , முஹம்மத் பின் யூசுப் . ) 
*1481 . முஸ்லிம் தமிழ்ப் புலவர்கள் ; அப்துற்றஹீம் ; மு . ப . 1957 ; 

இ . ப . டிச . 1980 ; 543 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் 
( உமறுப்புலவர் , சேகனாப்புலவர் , காசிம் புலவர் , ஆலிப் 
புலவர் , ஜவாதுப் புலவர் , சையிது முகிய்யித் தீன்கவிராஜா , 
சையிது முகம்மது அண்ணாவியார் , வண்ணக் களஞ்சியப் 
புலவர் , குஞ்சுமூசுப் புலவர் , ஐதுறூசு நயினார் , குலாம் 
காதிறு , 

பிச்சை இபுராஹீம் , அப்துல் காதிர் , 
செய்குத்தம்பிப் பாவலர் , மு . றா . முகம்மது இபுறாகீம் . 
சாகிபு புலவர் , சையிது முகம்மது ஆலிம் புலவர் , காதிர் 
முஹ்யித்தீன் மரக்காயர் , தற்கலை பீர் முகம்மது சாகிபு , 
நூஹ்லெப்பை ஆலிம் , ஷைகு உதுமான் வலி , ஷைகு 
பஸீர் அப்பாவலி , ஞானியார் சாகிபு , குணங்குடி மஸ் 
தான் , ஷாம் ஷிஹா புத்தீன் வலி , அப்துல்கனி சாகிபு , 
ஷா ஹீல் ஹமீது அப்பா , ரசூல்பீவி - பரிமளத்தார் , ஆச்சிப் 

பிள்ளை அம்மாள் , சையிது ஆஸியா அம்மாள் . ) 
1482. முஸ்லிம் மாதர் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . 1968 ; 48 ; 

திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . ( கதீசா , ஆயிசா , பாத்திமா , 
சுமய்யா , அசுமா , சவ்தா , ஹன்சலாவின் மனைவி , 

நேச மாது , அபூதர் மனைவி , உம்மூசலீம் ) 
1483. முஸ்லிம் வள்ளல்களின் வாழ்விலே ; எம்.ஆர்.எம் . பாத்திமா ; 

சூன் 1980 ; 56 ; சென்னை ; யுனிவர்சல் பப்ளிஷர்ஸ் . 
( முகம்மது நபி . இமாம் அபூஹனீபா , அபூமர்ஸத் , கலீபா 
மன்சூர் , காலித் பர்மகி , மஅன் இப்னுஸாயிதா : பஸ்ல்பர் 
மகீ , யஸீத் இப்னு ஹாத்தீம் , அல்ஃபஸ்ல் , கலீபா அல்மா 
முன் , ஹாரூன் அல்ரஷீத் . யஹ்யா , பர்மகீகள் , மஹ்தி . 
உமாரா இப்னுஹம்ஸா . . ஜஃபர் , கலீல் , ஜான்ஃ பிஷன் 
கான் , யஸீத் இப்னு முஹல்லாப் , தப்ரேசில் பத்ருத்தீன் 

உமர் , ஹாத்தீம் . ) 
1484. முஸ்லிம் வீரப் பெருமக்கள் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . 

பிப் , 1959 ; மறு : ப . ஏப் . 1965 ; 86 ; திருச்சி ; வளர்மதி 
பதிப்பகம் . ( ஹஸ்ரத் அலீ , இமாம் ஹுசைன் , ஸஅத்பின் 
அபீவக்காஸ் , காலித் பின் வலீத், அபூஉ பைதர் , அம்ரு.: 
பின் ஆஸ் , உக்பாபின் நாபீ , முகம்மத் பின் காசிம் , தாரிக் 
பின் ஜியாத் , ஸலாஹுத்தீன் அய்யூபி , அல்ப் அர்ஸலான் ,. 
ருக்னுத்தீன் பய்பர்ஸ் , இரண்டாம் முஹம்மத் , கமால் : 
ஆதாதூர்க் ) 


நபி 


வரிசை 


283 


1485, முஹம்மத் நபி ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . மே . 1973 ; 683 

திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . 
1486. மூன்றாம் குலோத்துங்க சோழன் ; வி . ரா . இராமசந்திர 

தீக்ஷிதர் ; மு.ப. 1941 ; 163 ; சென்னை ; பாரிநிலையம் . 
1487. மெய்கண்ட சிவசரித்திரம் ; சொக்கலிங்கச் செட்டியார் ; 


-- 


1488. மெய்யடியார்கள் : டி . எம் . பி . மகாதேவன் ; - ; - ; 
1489. மேதைகள் வாழ்விலே; ர . சண்முகம் ; மு . ப . மே . 1975 ; 

சென்னை ; அருணோதயம் . ( மகாத்மாகாந்தி , சவகர்லால் 
நேரு , சர்தார் வல்லபாய் படேல் , சான்கென்னடி , வின்ஸ் 
டன் சர்ச்சில் , விளாதிமிர் லெனின் , பிராய்டு , ஆபிரகாம் 
லிங்கன் , சி . வி . இராமன் , ராகுல சாங்கிருதயாயன் , 
அஹமது பெல்லோ , வில்லியம் டுவைட் விட்னி , ஜோசப் 
பிராட்ஸ்கி , ஹோகுஸாய் , டாக்ஹமர் ஷீல்டு , லிண்டன் 
பி . சான்சன் , அகமத் முகம்மத் காச்சலியா , பெர்னார்டு 
ஷா , பென்னக் , லூயி பாஸ்டியர் , சச்சீந்திர சௌத்ரி , 
கோபாலகிருஷ்ண கோகலே , திருமதி ரூஸ்வெல்ட் , தாமஸ் 

செபர்சன் . ) 
1490. மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் ; மு . ப . ஆக . 

1976 ; 80 ; சென்னை ; நர்மதா பதிப்பகம் . 
1491 , மேதைகள் வாழ்வும் வாக்கும் ; கே . எஸ் . லெட்சுமண 

மு . ப . நவ . 1971 : 119 : வளவனூர் முத்துப்பதிப்பகம் . 
( மகாத்மாகாந்தி , லால்பகதூர் சாஸ்திரி , சத்தியமூர்த்தி , 
மறைமலை அடிகள் , ம . பொ . சி . , முத்தையா செட்டி- 

யார் . ) 
1492. மேதை வேதநாயகம் ; வீ . ப . நடராசன் : 1954 : - : - 
1493. மேன் மக்கள் சரித்திரம் ; சு . இரத்தினசாமி ஐயர் : மு.ப.- 

1930 : 312 : கொழும்பு : மீனாம்பாள் அச்சியந்திரசாலை. 

( 278 பேர் ) 
1449. மேனாட்டுத் தமிழறிஞர் ; மா . இராசமாணிக்கனார் : 1950: ~ 


ன் : 


1495. மேனாட்டு விஞ்ஞானிகள் ; கா . அப்பாத்துரை : இ.ப. 19567 
- : சென்னை . 

: 
1496. மைசூர் சௌடையா ; எல்லார்வி : மு.ப. மார்ச் 1962 : 194 * 

சென்னை : அமுதநிலையம் . 


284 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1497. மைக்கேல் காலின்ஸ் ; ப . ராமஸ்வாமி : இ ப . 1947 : - : 

சென்னை : - . 
1498. மொரார்ஜி தேசாய் ; நாகசண்முகம் : மு.ப. ஆக . 1977 : 164 : 

சென்னை : அன்பு பதிப்பகம் . 
1499. மொழிவளங்கண்ட மேலோர் ; ம . இராமநாதன் : மு.ப. 1957 : 

இ . ப . 1959 : 99 : சென்னை : சி . எல் . எஸ் . ( மில்டன் , 
இலக்குமண சுவாமி முதலியார் , உ . வே . சா , ஆலிவர் 

கோல்டு சுமித் ) 
1500. மோசஸ் வரலாறு ; - : மு.ப. சூலை 1890 : 16 : சென்னை : 

எஸ் . பி . வி . கே . பிரஸ் . 


1501. மோதிலால் நேரு ; நாகசண்முகம் : மு . ப . சன 1967 : இ . ப . 

சூலை 1968 : 72 : சென்னை : வானதி . 
1502. மோஹனதாஸ் காந்தி ; : மு . ப . சூலை 1918 : 56 : 

சென்னை : தாம்ஸன் அண்டு கம்பெனி . 


1503. மோஹனதாஸ் காந்தி அல்லது தென் ஆப்பிரிக்கா இந்தியத் 

தலைவர் சரித்திரம் ; ஆர் . நாராயண சுவாமி ஐயர் : மு . ப . 

ஏப் . 1912 : 122 : சென்னை : பி.ஆர் . ராமஐயர் அண்டுகோ ; 
1504. மௌலானா ஆஜாத் : எம் . எம் . இஸ்மாயில் : 1944 ; 

சென்னை : தினமணி . 
1505 , மௌலானா இல்யாஸ் ; அப்துல் ஹைபாகவி : 1958 : 
1506. மௌலானா முஹம்மது அலி ஜௌஹர் ; எஸ் . எஸ் . முஹம்மது 

அப்துல் காதிர் சாகிப் : மு . 1938 : 21 + 580 + 150 ; 

சென்னை : ஓ . எஸ் . சதக்தம்பி மரைக்காயர் . 
1507. யக்ஞ சுவாமி சாஸ்திரிகளின் சரித்திரம் ; ய . மகாலிங்க 

சாஸ்திரி : 1967 : 


1508. யதீந்திரப்ரவணப்ர பாவம் ; பிள்ளைலோகார்ய ஜீயர் : இ . ப . 

1891 , 134 : சென்னை : மிமோரியல் அச்சுக்கூடம் . ( இரா 

மாநுஜர் ) 
1509. யார் இந்த மனிதர்கள் ?; கல்கி ; மு . ப . மார்ச் 1957 ; 237 ; 

சென்னை ; பாரதி பதிப்பகம் ( உ . வே . சா ; மகாகனம் 
சாஸ்திரியார் , விபுலானந்தர் , அண்ணாமலைச்செட்டியார் 
வ.ரா. அழகப்பர் , ஏ.எஸ் . ஐயங்கார் , சுவாமிராமானந்தர் 
வ . உ . சி , சி . என் . முத்துரங்க முதலியார் , கே . சந்தானம் , 
வல்லபாய்படேல் , வாஸனின் தாயார் , சொ . முருகப்பா , 


வரிசை 


2851 


சென்னை ; 


ஏ . வி . 


மரகதவல்லி அம்மாள் , ரமணமகரிஷி , திருவாவடுதுறை 
ராஜரத்னம் பிள்ளை , மதுரை மணி ஐயர் , ஏ . வி . எம் ; 
அரவிந்தர் . தக்கர்பாபா , ஜி . டி . நாயுடு , எஸ்.எஸ்.வாசன் 
டாக்டர் குருசாமி முதலியார் , என் . எஸ் . கிருஷ்ணன் , பி . 
டி.ராஜன் , வி . நாகையா, ஆர்.கே. சண்முகம் செட்டியார் 
சிவன் , சி . ராமாநுஜச்சாரியார் , சரசுவதிபாய் , செம்மங் 
குடி சீனிவாசய்யர் , திரு . வி . க . , அல்லாடி கிருஷ்ணசாமி 
ஐயர் , கதிரேசன் செட்டியார் , டி . கே . சி , வீணை சண்முக 
வடிவு அம்மாள் , தேசிக விநாயகம் பிள்ளை , எஸ் . வி . 
விஜயராகவாச்சாரியர் , மறைமலை அடிகள் , கிருபானந்த 

வாரியார் , ராஜாஜி ) 
1510. யார் இவர் ?; அருண் ; மு . ப . 1966 ; 235 ; 

மல்லிகைப் பதிப்பகம் . ( லால்பகதூர் சாஸ்திரி , இந்திரா 
காந்தி , கிருபளானி , எல்லைகாந்தி , லோகியா , 
வீரசாவர்க்கர் , சவான் , சஞ்சீவரெட்டி , சுசீந்திரசவுத்திரி , 
எஸ் . கே . பாட்டீல் , ராஜ்பகதூர் , கனுங்கோ , 
ஜெயின் , பலவந்தராய் மேத்தா , சாதிக் , கிரி , சதாசிவதிரி 
பாதி , பட்நாயக் , பண்டோட்கர் , நிஜலிங்கப்பா 
பிரமானந்தரெட்டி , தாராசிங் , பி . ராமமூர்த்தி , கிருஷ்ண 
சாமி நாயுடு , முத்துராமலிங்கத்தேவர் , கி . ஆ . பெ . விசுவ 
நாதம் , அசோக் மேத்தா , குபேர் , பஷி குலாம் முகமது , 
ஷேக் அப்துல்லா , சாலிகா , கெய்ரோன் , மகாவீர்தியாகி , 
தளபதி சவுத்திரி , தளபதி அர்ஜான்சிங் , தளபதி குமார 
மங்கலம் , சட்டர்ஜி , ஹிதேந்திரதேசாய் , அருள் , மீனாட்சி 
சுந்தரனார் , கருமுத்து தியாகராஜசெட்டியார் , டி . எஸ் . 
நாராயணசாமி , சிங்காரவேலு , லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி , 
சங்கர் , நாயக் , சாக்ளா , பிரேன்மித்திரா , பிரஸ்நேவ் , 
துங்கு அப்துல் ரஹ்மான் , ஜான்சன் , கோசிஜன் , வில்சன் , 
அயூப்கான் , சேனநாயகா , ஆர்ச் பிஷப் அருளப்பா , 
பூடான் மன்னர் , ஹம்ப்ரீ , ஹீத் , ஸ்மித் , ரமணி , பி . எஸ் . 
ராமையா , சிரிமாவோ , ஆர்ச் பிஷப்பித்தியாஸ் , பூட்டோ 
கஜேந்திரகட்கர் , மதுலிமாயி , தினேஷ்சிங் , விக்ரம் சாரா 
பாய் , ஹுக்கும் சிங் , ஹோசிமின் , கோல்ட் வாட்டர் , 
காண்டா , நீவின் , சிகானூக் , கென்யாட்டா , ஜோர்டான் 
மன்னர் உசேன் , பாபண்டிரியோ , மார்டின் லூதர்கிங் , 
கென்னடி , குருஷ்சேவ் , எர்ஹார்ட் , சுகர்ணோ , மாதவன் 
நாயர் , ஜி . பார்த்தசாரதி , சுகர்டோ , சுப்பிரமணியம் , 
ஹனுமந்தையா , அகமது பெல்லோ , என்க்ருமா , அழகிநூ , 
ஒபோடே , வாலண்டினா , பெல்ஜியம் மன்னர் பாடூயின் , 
பென்பெல்லா , டிகால் , போப் ஆண்டவர் . ) 


286 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1511. யாழ்ப்பாணத்துத் திருநெல்வேலி ஞானப்பிரகாச முனிவர் 

( வரலாறு ) ; சே . வே . ஜம்புலிங்கம் பிள்ளை ; 1953 ; 10 ; 

சென்னன ; வித்தியானுபாலன யந்திரசாலை . 
1512. யாழ்ப்பாணப் புலவர்கள் ; சொ . முருகேச முதலியார் ; நவ . 

1975 ; 68 ; சென்னை ; கழகம் ( ஆறுமுகநாவலர் , சுன்னாகம் 
குமாரசாமிப் புலவர் , சி . வை . தாமோதரம் பிள்ளை , 
சுவாமி ஞானப்பிரகாசர் , தி . த . கனகசுந்தரம் பிள்ளை , 
சபாபதி நாவலர் , நா . கதிரைவேற் பிள்ளை , சுவாமிநாத 

பண்டிதர் , விபுலாநந்த அடிகள் ) 
1513. யாழ்ப்பாணம் வண்ணமார் பண்ணை சிரிலசிரி ஐயாசுவாமி 

நாத பண்டிதரவர்கள் சரித்திரச் சுருக்கம் ; விநாயக ஓதுவார் ; 
சன . 1934 ; 10; திருச்செந்தூர் ; 


+1514 . யான் கண்ட புலவர்கள் ; பம்மல் சம்பந்த முதலியார் ; அக் . 

1962 ; 100 ; சென்னை ; கழகம் ( சி . வை . தாமோதரம் 
பிள்ளை , உ . வே . சா . , பூண்டி அரங்கநாத முதலியார் , 
தொழுவூர் வேலாயுத முதலியார் , பரிதிமாற் கலைஞர் , 
பெ . சுந்தரம் பிள்ளை , செல்வக் கேசவராய முதலியார் , 
சின்னசாமிப் பிள்ளை , பவானந்தம் பிள்ளை , கோ . இராச 
கோபால் பிள்ளை , ராமசாமி ராஜு , காசிவிஸ்வ நாத 
பிள்ளை , அன்பில் கிருஷ்ணமாச்சாரியார் , அப்பாவுப் 

பிள்ளை , பம்மல் விஜயரங்க முதலியார் . 
1515. யான் கண்ட மு . வ ; இரா . மோகன் ; 1974 ; 92 ; மதுரை ; 

சர்வோதய இலக்கியப் பண்ணை . 
-1516 . யூசுப் சுலைகா ; சாரண பாஸ்கரனார் ; மு . ப . சன . 1957 ; 

நா . ப . அக் . 1980 ; 328 : கூத்தா நல்லூர் ; தென்றல் 

மன்றம் . ( காப்பியம் ) 
1517. யோகாசன பேராசிரியர் வி . என் . குமாரசாமி அவர்களின் 

வாழ்க்கை வரலாறு ; சீதாலட்சுமி குமாரசாமி ; மு . ப . 1955 ; 

8 + 146 ; சென்னை ; குமாரநிலையம் . 
1518. ரத்தம் தோய்ந்த அந்த நாட்கள் ; கர்ணன் ; மு.ப. மார்ச் 1978 ; 

148 ; மதுரை ; ஸ்வப்னமாலா வெளியீடு . ( அனந்தசிங் , 
ஆர்யாசென் , கணேஷ் கோஷ் , அம்பிகா சக்ரவர்த்தி , 
டெகரா , அர்தெந்து திஸ்திதார் , கல்பனாதத் , பிரீதிதேவி , 

சுகாசினிதேவி , சாவித்திரிதேவி . ) 
1519. ரமணமாமுனிவர் ( வாழ்வும் வாக்கும் ) ; கி . வா . ஜகந்நாதன் ; 

மு . நவ . 1956 ; 7 + 136; சென்னை ; கலைமகள் 
காரியாலயம் . 


வரிசை 


287 


1520. ரவீந்திரநாத தாகூர் ; அ . வேதாசலம் ; மு . ப . ஆக . 1967 , 

ப . சன . 1970 ; 80; சென்னை ; வானதி . 
1521. ரஸிகமணி டி.கே.சி ; தொ . மு . பாஸ்கரத் தொண்டைமான் ; 

மு.ப. 1946 ; இ.ப. 1961 ; 18 + 174 ; திருநெல்வேலி , எஸ் . 

ஆர் . சுப்பிரமணிய பிள்ளை . 
1522. ரஷ்ய ஞானி லியோ டால்ஸ் டாய் ; அப்துற்றஹீம் ; மு . ப . சூன் 

1952 , இ . ப . சன . 1955 , 138 ; சென்னை ; யுனிவர்ஸல் 

பப்ளிஷர்ஸ் . 
1523. ரஷ்யா சர்வாதிகாரி ஜோஸப் ஸ்டாலின் ; நாரண துரைக் 

கண்ணன் ; - ; 31 ; சென்னை ; எம் . எஸ் . ராமுலு கம்பெனி 
1524. ராணா அமர்சிங் ; கே . பி . சேஷாத்திரி ஐயங்கார் ; மூ . ப . 

செப் . 1919 ; 32 ; சென்னை ; மினர்வா பிரஸ் . 


1525. ராதாகிருஷ்ணன் ; அ . வேதாசலம் ; 1967 ; - ; சென்னை ; 
1526. ராபியா பஸ்ரீ ; ஸையித் இப்ராஹீம் ; 1956 ; மூ . ப . 1971 ; 67 ; 

திருச்சி ; வளர்மதி . 
1527. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் திவ்ய சரித்திரம் ; - ; மு.ப. டிச . 

1919 ; 703 ; சென்னை ; ரிப்பன் பிரஸ் . 
1528. ராமனும் ராமானுஜனும் ; எஸ் . சங்கரன் ; மு . ப . செப் . 1976 ; 

80 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் . ( சி . வி . ராமன் , 

ராமானுஜம் ) 
1529. ராமானுஜாசார்யார் ; - ; மு . ப . சூன் 1920 ; 72 ; சென்னை ; 

சுதேசமித்திரன் பவர் பிரஸ் . 
1530. ராஷ்ட்ரபதி சுபாஷ் சந்திரபோஸ் ; அரு . காந்தி அண்ணா 

மலை : 1938 ; 73 ; சென்னை ; போஸ் பிரசுராலயம் . 
1531. ராஜம் ஐயர் சரிதை ; ஏ . எஸ் . கஸ்தூரி ரங்கையர் ; 1909 ; 

3 + 112 ; சென்னை ; ஜெனரல் ஸப்ளைஸ் கம்பெனி . 
1532. ராஜமாணிக்கம் பிள்ளை ; எல்லார்வி ; மு . ப . அக் . 1957 ; 8+ 

298 ; சென்னை ; அமுதநிலையம் . 
1533. ராஜாராம் மோஹன்ராய் : மூ.ப. அக் . 1933 ; 87 ; சென்னை ; 

மாடர்ன் பப்ளிஷிங் ஹவுஸ் . 
1534 ராஜாஜி ; மு . பா . ஸ்ரீநிவாஸன் ; 1949 ; - ; சென்னை ; 
1535. ராஜாஜி ; கௌசிகன் ; மு . ப . பிப் . 1968 ; இ . ப . மார்ச் 1970 ; 

8 + 257 ; சென்னை ; வானதி , 


288 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1536. ராஜேந்திர பிரசாத் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; மு . ப . 

1952 ; - ; 
1537. ராஜேந்திரப் பிரசாத் ; சம்பந்தம் ; மு.ப . ஆக . 1967 ; இ.ப. 

மார்ச் 1970 ; 76 ; சென்னை ; வானதி . 
1538. ரூஸ்ஸோ ; லெ . சாமிநாத சர்மா ; மு . ப . சூன் 1943 ; 8+ 

131 ; சென்னை ; சக்திகாரியாலயம் . 
1539. லாடகுரு 

மான்மியம் -1 ; வி . சுந்தரமாணிக்கம்பிள்ளை ; 
மு.ப. அக் 1911 ; 14 ; பரமக்குடி ; மாணிக்கம் பிரஸ் . 
1540. லால்பகதூர்; மா . சண்முக சுப்பிரமணியம் ; மு . ப . அக் . 

1966 ; 106 ; சென்னை ; கழகம் . 
1541. லால்பகதூர் சாஸ்திரி ; ரசம் ; 1965 ; - ; சென்னை : 
1542. லால்பகதூர் சாஸ்திரி ; சம்பந்தம் ; மூ . ப . மார்ச் 1970 ; 84 ; 

சென்னை , வானதி . 
1543. லாலா லஜபதிராய் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; மு . ப . 

அக் 1954 : 143 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக்கழகம் . 
1544. லியோ டால்ஸ்டாய் ; எம் . ஆர் . எம் . அப்துற்றஹீம் ; 1952 ; 


1545. லெனின் போராட்ட வாழ்வில் சில ஏடுகள் ; அக்சயதீன் ; 1984 ; 

- ; சென்னை ; சோலியத் நாடு அலுவலகம் . 
1546. லோக மான்ய திலகர் ; வே . சாமிநாத சர்மா ; 1918 ; 52 ; 

சென்னை ; தேசபக்தன் லிமிடெட் . 
1547. லோகமான்ய பாலகங்காதர திலகர் ; என் . ஆர் . கேதாரிராவ் 

1938 ; 308 ; சென்னை ; அல்லயன்ஸ் . 
1548. லோகமான்ய பால கங்காதர திலகர் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய 

ஐயர் ; 1938 ; 108 ; சென்னை ; அல்லயன்ஸ் ; 
1549. வ.உ.சி ; ஈழவேந்தன் ; 1962 ; - ; கொழும்பு ; 
1550. வ . உ . சிதம்பரம் 

நாகசண் முகம் ; 1969 ; 
சென்னை ; வானதி . 
1551. வக்கீல் பண்டாரம் பிள்ளை என்னும் திருவாளர் தி . செ . சுப்பிர 

மணிய பிள்ளையவர்களின் சரித்திரச் சுருக்கம் ; மு . பொ . 
ஈசுரமூர்த்தியாபிள்ளை : 1924 : 9 + 98 : திருநெல்வேலி , 

மீரானியா அச்சகம் . 
1552. வங்கம் தந்த தங்கக் கவிஞன் ; கு . ராஜவேலு ; மு . ப . ஏப் .. 

1977 : 139 : சென்னை ; பாரிநிலையம் . ( இரவீந்திரநாத் . 
தாகூர் ) 


பிள்ளை ; 


வரிசை 


289 


1553. வங்கவீரர் சுபாஷ் சந்திரபோஸ் ; அரசு : மு . ப . ஆக . 1953 ; 

83 : சென்னை : கழகம் . 
1554. வங்காளத் தலைவர் ஸ்ரீமத் சித்தரஞ்சன்தாஸ் ; கிருஷ்ணசாமி 

சர்மா : - : 121 : சென்னை : காங்கிரஸ் விளம்பர சபை . 
1555. வசந்தையார் ; தி . பதுமாவதி அம்மாள் : மு.ப. சன . 1946 : 

100 : சென்னை : ஆசிரியர் நூற்பதிப்புக்கழகம் . 
1556. வடமொழிக் கவிஞர் வரலாறு : எஸ் . எம் . நடேசசாஸ்திரி : 

மு . ப . டிச . 1983 : 27 : சென்னை : சீனிவாச வரதாச்சாரி 

அண்டுகோ . 
1557. வடமொழிச் சுருதிசூத்திமாலை ஆசிரியர் அரதத்தாசாரியர் 

சரித்திரம் ; வி . சிதம்பரராமலிங்க பிள்ளை : 1925 : 45 : 

சென்னை : கழகம் . 
1558. வண்ணச்சரபம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் வரலாறு 

( சுருக்கம் ) : தி . மு . சங்கரலிங்கம் ( தொகு ) : 1969 : - : 

திருவாமாத்தூர் : கௌமாரசபை . 
1559. வரகவி தாம்ஸன் ; சுத்தானந்த பாரதி : 1942 : - : - : 
1560. வரகவி பாரதியார் ; தி . இராமானுசன் : இ.ப. 1949 : 96 : 

மதுரை : ஏ . டி . என் . நாகலிங்கம் & கம்பெனி . 
1560a வரதராஜுலு நாயடு வரலாறு ; வ . உ . சிதம்பரம்பிள்ளை : 

- , 32 : -- : 


- 


1561. வரலாற்றில் கலைஞர் ; வலம்புரிஜான் : மு . ப . சூன் 1973 : 

இ . ப . டிச 1973 : 107 : சென்னை ; பாரிநிலையம் . 
1562. வரலாற்றுக் கதைகள் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் : 1967 : 


1563. வரலாற்று நாயகன் ; திருமூலன் : மு.ப . சூலை 1978 : 183 : 

சென்னை : கவிதா பப்ளிகேஷன் . ( எம் . ஜி . ஆர் ) 
1564. வரலாற்று மேதைகள் ; சி . தண்டபாணி : 1965 : - : - : - 
1565. வரலாறு கண்ட வைக்கம் வீரர் ; மங்கையர்க்கரசி : 1980 : 286 : 

சென்னை : மருதமலையான் பதிப்பகம் . 
1566. வ . ரா . வின் தம்பி ( திரு . நாரண துரைக்கண்ணனாரின் 

வாழ்க்கைச் சித்திரம் ) : எதிரொலி விசுவநாதன் : மு.ப. டிச . 

1971 : 80 : சென்னை : அசோகன் பதிப்பகம் . 
1567. வல்லபாய் படேல் ; நாகசண்முகம் : மு.ப . ஆக . 1965 : மூ . ப . 

சன . 1971 : 56 : சென்னை : வானதி . 
த.வ.வ .-- 19 


090 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


. 


1568 வல்லவர் வல்லபாய் படேல் ; ஜே . வி . கண்ணன் : மு.ப. அக் , 

1965; - : சென்னை : சுதேசமித்திரன் . 
1569. வ . வே . சு . ஐயர் ; அரசு : செப் . 1951 : 87 : சென்னை : கழகம் : 
1570 வ . வே . ஸு . ஐயர் ; தி . சே . சௌ . ராஜன் : 1946 : 5 + 52 : 

சென்னை : கலைமகள் காரியாலயம் . 
1571. வரலாற்றுக் களஞ்சியம் ; பாகூர் . சு . குப்புசாமி : மு.ப. சன . 

1980 : 120 : சென்னை : சேகர் பதிப்பகம் . 
1572. வலிமார்கள் வரலாறு ; அப்துற்றஹீம் : 1972 : 592. சென்னை : 

கார்னட் புக்ஸ் . ( இமாம் ஜஃபர் சாதிக் , உவைஸுல் 
கரனீ , ஹஸன் பஸ்ரீ , மாலிக் இப்னுதீனார் , ஹபீப் அஜமீ : 
ராபியா பஸரீ , இப்ராஹீம் இப்னு அத்ஹம் , புலைல் 
இப்னுகியால் , தாவூத்தாயீ , ஷகீக் பல்கி , சுப்யான் அத் 
தௌரி , அப்துல்லாஹ் இப்னு முபராக் , மஃரூபுல்கர்கீ , பிஷ்ர் 
இப்னுல் ஹாரித் , ஹாத்திம் அஸம் , துன்னூன் மிஸ்ரி , 
ஸரீ அஸ்ஸகதி , அபூ யஸீத் பிஸ்தாமி , அஹ்மது இப்னு 
கஸ்ரவிய்யா , யஹ்யா இப்னும் ஆத் , ஆபூஹப்ஸ் ஹத்தாத் 

ஆபூஸயீத் அல்ஹர்ராஸ் , அபுல் ஹஸன் ஹர்கானீ . ) 
1573. வழிகாட்டிகள் ; மனசை . ப . கீரன் : 1984 : - : சென்னை : 

கமலவேணி பதிப்பகம் . 
1574. வழிகாட்டிய பெருமக்கள் ; தி , தண்டபாணி : மு.ப. மே 1965 , 

இ . ப . சூலை 1980 : 192 : சென்னை : திருமலைப்பதிப்பகம் . 
( வால்டேர் ,ராஜாராம் மோகன்ராய் , டுக் , லியானார்டோ 
லூயி பிரெய்லி , நான்ஸென் , ஆல்பிரட் நோபல் : பிரான் 
ஸிஸ் , ஜீன்சிபிலியஸ் , லீவின் ஹாக் , ருடால்ப் டீசல் , எலிச 

பெத் பிளாக்வெல் . ) 
1575. வழிகாட்டும் வான்பொருள் ஸ்ரீ இரெட்டியப்பட்டி சுவாமிகள் 

வரலாறு ) : கீ . இராமலிங்க முதலியார் : மு.ப. 1937 : 10+ 

157 : 
1576. வழுவிலா மணிவாசகர் : அ . மு . பரமசிவானந்தம் ; மு.ப. 
ஏப் . 1966 : இ.பி. பிப் . 1981 : 128 : சென்னை : 

128 : சென்னை : தமிழ்க் 
கலைப்பதிப்பகம் . ( நாடகம் ) 
1577. வள்ளல் அழகப்பர் ; அரு . சோமசுந்தரன் : மு.ப. சூலை . 

1967 : இ . ப . சூலை . 1979 : 95 : காரைக்குடி : பொன்முடி 

பதிப்பகம் . 
1578. வள்ளல் ஆய் அண்டிரன் ( ஒரு நாடகம் ) ; சிவ . குப்புசாமிப் 

பிள்ளை : மு.ப. 1975 ; மறு . ப . சூலை 1979 : 80 : சென்னை : 
கழகம் . 


வதிசை 


29.1. 


| 


F1579. வள்ளல்கள் வரலாறு ;: வே . தில்லைநாயகம் : 1975 : 58 : 

சென்னை : ராஜ்மோகன் பதிப்பகம் . - ( அஞ்சி , ஆய் , ஓரி ) 

காரி , நள்ளி , பாரி , பேகன் , குமணன் , நல்லியக்கோடன் , 
1580. வள்ளல்களின் வரலாறு ; எஸ் . எஸ் . அருணகிரிநாத முதலி 

யார் ; 1927 ; 145 ; சென்னை ; ரா . லோகநாதப் பிள்ளை 

( அரிச்சந்திரன் , கண்ணன் , குமணன் , பாரி . ) 
1581. வள்ளல் சண்முகனார் ( வாழ்க்கை வரலாறு ) முறைசைகிழார் 

+ அரங்க சீனிவாசன் ; மு . ப . சன . 1965 ; 8 + 121 ; புதுக் 

கோட்டை ; பிரகாஷ் பதிப்பகம் , 
1582. வள்ளல் சீதக்காதியின் வாழ்வும் காலமும் ; என் . ஏ . அமீர் அலி ; 
1983 ; -- ; சென்னை ; 

சென்னை ; இசுலாமிய ஆய்வுப் பண்பாட்டு 
நிலையம் . 
1583. வள்ளல் சீதக்காதி வரலாறு ; கா . மு . ஷெரீப் ; மு.ப. செப் . 

1981 ; 240 ; சென்னை ; சீதக்காதி வெளியீட்டகம் . 
1584. வள்ளல் பச்சையப்பர் ; இரா . சங்கரனார் ; மு . ப . டிச . 1967 ; 

69 ; சென்னை : குவை பப்ளிகேஷன்ஸ் . 
1585. வள்ளல் பாரி ; ஐயன் பெருமாள் கோனார் ; மு . ப . அக் .1956 ; 

102 ; திருச்சி ; இ . முத்தையாகோன் , 
1586. வள்ளலார் ; சு . 

எலார் ; சு . சிவகாம சுந்தரி ; 1969 ; 98 ; கோவை ; மெர்க் 

குரி புத்தகக் கம்பெனி . 
1587. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ; ம . பொ . சி ; 1963 ; 544 ; 

சென்னை ; இன்ப நிலையம் . 
1588. வள்ளலார் மறைந்தது எப்படி ?; ஊரன் அடிகள் ; 1976 ; 207 ; 

- ; சமரசசன்மார்க்க ஆராய்ச்சி நிலையம் . 
1589. வள்ளிமலை வள்ளல் ( வள்ளிமலைத் திருப்புகழ் ஸச்சிதாநந்த 

ஸ்வாமிகளின் திவ்ய சரிதாம்ருதம் ) ; ஆர் . கல்யாண ஸுந்த 
ரம் ஐயர் ; மு . ப . நவ . 1957 ; இ.ப. நவ . 1970 ; 32 + 424 ; 
சென்னை ; ஸ்ரீவள்ளிமலை ஸ்வாமி சச்சிதாநந்தா திருப் 

புகழ் சபை . 
-1590 . வள்ளியம்மை சரித்திரம் ; வ . உ . சிதம்பரனார் ; 1915 ; 80 

தூத்துக்குடி ; இந்தியா பிரிண்ட்டிங் ஒர்க்ஸ் . 
1591. வாக்கேயகாரர்களின் சரித்திரம் ( இயலிசைப் புலவர்களின் 

சரித்திரம் ) ; ஸுப்பராம தீக்ஷிதர் ; இ.ப. 1956 ; 120 ; கல்லி 
டைக் குறிச்சி ; ஏ . சுந்தரமய்யர் , ( சார்ங்கதேவர் , அஹோ 
பவர் , ராமாமாத்யர் , கல்லி நாதர் , கோவிந்த தீக்ஷிதர் , 
வேங்கடமகி , கோவிந்தாமாத்யர் , சோமநாதர் , புரந்தர 


25 


292 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
தாசர் , புண்டரீக விட்டலர் , லோசனகவி , பத்ராசவம் . 
ராமதாஸர் , தாளபாகம் சின்னைய்யா , க்ஷேத்ரஜ்ஞர் , 
ஸ்ரீனிவாஸுலு, ஜயதேவர் , கனம்ஸுனய்யா , மார்கதர்சி 
சேஷய்யங்கார் , கரிராஜகவி , சாகஜிமகாராஜா , லக்ஷ்மீ 
காந்த மகாராஜா , வீரபத்திரய்யா , மாத்ருபூதய்யா , பச்சி 
மிரியம் ஆதிப்பய்யா , வெங்கட்ராமய்யா , சொண்டி 
வெங்கட சுப்பய்யா , ராமசுவாமி தீக்ஷிதர் , சியாமாசாஸ் 
திரிகள் , சுப்பராய சாஸ்திரிகள் , பைடால குருமூர்த்தி " 
சாஸ்திரிகள் , வீணை பெருமாளய்யா , தியாகராஜர் , 
வீணை குப்பையர் , கோவிந்தசாமி ஐயா , வைகுண்ட 
சாஸ்திரிகள் , விசய கோபாலர் , குப்புசாமி ஐயர் , பல்லவி 
கோபாலய்யா , முத்துசுவாமி தீக்ஷிதர் , சின்னசுவாமி 
தீக்ஷிதர் , பாலுசுவாமி தீக்ஷிதர் , சௌகம் சீனுவைய்யர் , 
துரைசாமி ஐயர் , மத்யார்சுனம் பிரதாபசிம்ம மகாராஜா , 
சுவாதித்திருநாள் , வெங்குபாகவதர் , வேதாசலபாகவதர் , 
ராமானந்த யதீந்திரர் , நாராயண தீர்த்தயதீந்திரர் , சதா 
சிவப் பிரம்மேந்திரர் , அக்கிள் சுவாமிகள் , சுவயம்பிரகாச 
யதீந்திரர் , சிவராமாச்சிரமாள் , யுவரங்க பதங்கள் பரிமள 
ரங்கன் , சாரங்கபாணி , மெரட்டூர் வெங்கட்ராம சாஸ்திரி 
கள் , சங்கராபரணம் நரசையர் , தோடிசீதாராமையர் , 
தச்சூர் சிங்கராசார்யுலு , முத்துத்தாண்டவர் , பாபவினாச 
முதலியார் , கனம் கிருஷ்ணையர் , மைசூர் சதாசிவராவ் , 
குன்னக்குடி கிருஷ்ணையர் , வைத்தீசவரன் கோயில் 
சுப்பராமையர் , சின்னி கிருஷ்ணதாசர் , செங்கல்வராய 
சாஸ்திரி , பல்லவி சேசையர் , பெத்ததாசர் , கவிகுஞ்சர 
பாரதி , அருணாசலக்கவி , கோபால கிருஷ்ணபாரதி , 
வேதநாயகம் பிள்ளை , எட்டையபுரம் அரசர்கள் , சுப்ப . 
ராம தீக்ஷிதர் , அம்பி தீக்ஷிதர் , ராமசுவாமி ஐயா , சிவன் , 
மகாவைத்தியநாதையர் , தர்மபுரி சுப்பராயர் , பட்டாபி 
ராமையா , கர்ப்பபுரியார் , பட்டனம் சுப்ரமணிஐயர் , 
ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் , ஆனை ஐயா, பிரபலப் 
ராசீன வித்வான்கள் , சி . எஸ் . கிருஷ்ணசுவாமி ஐயர் , 
கல்லிடைக்குறிச்சி வேதாந்த பாகவதர் , ஹரிகேசநல்லூர் 
முத்தையா பாகவதர் , மைசூர் வாசுதேவாசர்யார் , நெரூர் 
ஸ்ரீனிவாசாசார்யார் , வீணைகிருஷ்ணமாசார்யார் , பாப 
னாசம் 

திருவனந்தபுரம் லக்ஷ்மணப்பிள்ளை , 
கோடீசுவர ஐயர் , மாயூரம் விசுவநாத சாஸ்திரிகள் , 

பரமேசுவர பாகவதர் . ) 
1592. வாழ்க்கை அனுபவங்கள் ; ரா . பாலகிருஷ்ணன் ; 1961 ; - ; 


சிவன் , 


பவரிசை 


293 


-1593 . வாழ்க்கை நிகழ்ச்சிகள் ; எஸ் . குமரேசன் ; மு . ப . சூன் . 1963 ; 

260 ; பார்வதி புதூர் ; யமுனா இண்டஸ்ட்ரீஸ் . 
1594. வாழ்வளிக்கும் வள்ளல் ; தயாநந்த ப்ரான்ஸிஸ் ; 1981 ; - ; 

சென்னை ; பூக்கூடை பதிப்பகம் . 
1595. வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் ; மா . பா . குருசாமி ; நவ . 1981 ; 

48 ; சென்னை ; கழகம் . ( வ . உ . சி ; திரு. வி . க . , வ.வே.சு. 
சுப்பிரமணிய சிவா , அம்பேத்கார் , சுபாஷ்சந்திரபோசு , 
திலகர் , சரோசினிதேவி , கஸ்தூரிபா , லால்பகதூர் , ஜாகீர் 
ஹுசேன் , லெனின் , 

சாம்யூயல் ஜான்சன் , ரூசோ , 
ஐன்ஸ்டின் , சி . வி . இராமன் , ஆல்பிரடு நோபெல் , லூயி 
பாஸ்டியர் , மார்ட்டின் லூதர்கிங் , வள்ளலார் , பாண்டித் 
துரைத் தேவர் , ஆபிரகாம் லிங்கன் , எம் . விசுவேசுவரய்யா , 

அன்னிபெசன்ட் . ) 
" 1596. வாழ்வாங்கு வாழ்ந்த வள்ளல் ; மா . பா . குருசாமி ; மு . ப.பிப் . 

1966 ; 40 ; தஞ்சை ; சர்வோதயப் பிரசுராலயம் ( ஜம்னா 

லால் பஜாஜ் ) 
1597. வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா ; சம்பந்தம் ; மு.ப. அக் .1981 ; 

11+ 191 ; சென்னை ; வானதி . 
1598. வாழ்விக்க வந்தோர் வரலாறு ( உலகச் சமயங்கள் ) ; க . பழநி 

யப்பன் ; மு.ப. 1961 ; 118 ; மதுரை ; விவேகானந்தா அச்சகம் 
( கன்பியூசியசு , சோராத்சர் , ஏசுநாதர் , முகம்மது நபி , 
சித்தார்த்தர் , வியாசர் , சங்கரர் , இராமானுஜர் , மெய் 

கண்டார் . ) 
1599. வாழையடி வாழை ; 

க . செபரத்தினம் ; 1962 ; 
கொழும்பு ; 
1600. வானியல் மேதைகள் ; தி . தண்டபாணி ; சன . 1970 ; 128 ; 

சென்னை ; அருணா பப்ளிகேஷன்ஸ் . ( கோபர் நிகஸ் , 
ஜியோர்டானோ புரூனோ , டைகோபிராகி , கலீலியோ , 

சோகன் கெப்சர் . ) 
1601. வாஸ்கோடகாமா ; எஸ் . எஸ் . தேவர் ; மு . ப . சன . 1946 ; 

இ . ப . ஏப் . 1953 ; 77 ; சென்னை ; கழகம் . 
1602. வி . ஓ . சி . கண்ட பாரதி ; வ . உ . சிதம்பரனார் ; மு.ப. நவ . 

1946 ; 4 + 58 ; - ; 


1603. விக்டோரியா சக்கரவர்த்தினியாருடைய சரித்திர சங்கிரகம் : 

வி . கிருஷ்ணமாசாரியார் ; 1896 ; 47 ; சென்னை ; சி . என் . 
பிரஸ் . 


294 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் - 


1684. விக்டோரியா மகாராணி சரித்திரம் ; எஸ் . முத்து ஐயர் + சி , வி .. 

சுவாமிநாத ஐயர் ; 1898 ; 190 + 138 ; சென்னை ; எம்பிரஸ் 

ஆப் இந்தியா பிரஸ் . 
1605. விக்டோரியா மகாராணியார் வாழ்க்கை ; கே . பி . ஷண்முகம் 

பிள்ளை ; 1902 ; 228 ; சென்னை ; ஸ்ரீநிவாச வரதாசாரி 
அண்டு கோ . 


1606. விக்டோரியா மகாராணியின் சரிதை ; தபிதாபாபு ; இ.ப. டிச .. 

1872 ; 73 ; சென்னை ; பாஸ்ட்டர் பிரஸ் . 


1607. விக்டோரியா ராணி சரித்திரம் ; கருப்பையாப்பாவலர் ; 


. 


1608. விக்டோரியா விஜயம் அல்லது விக்டோரியா மகாராணியின் 

வாழ்க்கையும் ஆட்சியும் ; எம் . ஆர் . கிருஷ்ணராவ் மு.ப. 

1889 ; 40 ; சென்னை ; அடிஸன் அச்சுக் கூடம் . 
1609. வி . கிருஷ்ண ஸ்வாமி ஐயர் ( சுருக்க வரலாறு ) ; கி . சந்திர 

சேகரன் ; மு.ப . மே 1963 ; 58 ; சென்னை ; கலைமகள் 

காரியாலயம் . 
1610. வி . கோ . சூரிய நாராயண சாஸ்திரியார் ; ந . சுப்ரமண்யன் ; 

1950 ; 175 ; - ; மதுரை . 
1611. வி . கோ . சூரிய நாராயண சாஸ்திரியார் பி . ஏ . ( பரிதிமாற் 

கலைஞன் ) சரித்திரச் சுருக்கம் ; வி . சூ . நடராஜ சாஸ்திரி; 

மு.ப. 1939 ; 23 ; சென்னை ; வி . சூ . சுவாமிநாதன் . 
1612. வி . சூ . சுவாமிநாதன் வரலாறு ( 1902-1962 ) ; வி . ஜி.ஸ்ரீனி 

வாசன் ; 1962 ; 20 ; - ; 
1613. விஞ்ஞான தியாகிகள் ; 

நாகராஜன் ; 

1953 ; - ; 


நா . கி . 


சென்னை ; 


1614. விஞ்ஞானப் பெரியார்கள் ; பொ . திருகூட சுந்தரம் ; 1952 ; - ; 


1615. விஞ்ஞான மேதைகள் ; வி . வி . கண்ணன் ; 1968 ; 104 ; 

- சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் ( ஆர்க்கிமிடீசு , 
கலீலியோ , ஐசக் நியூட்டன் , மைக்கேல் பாரடே , ஜேம்ஸ் . 

யங்சிம்ப்சன் ) . 
1616. விஞ்ஞான விற்பன்னர்கள் ; அரசுமணி ; 1963; - ; சென்னை . 


1617 , விஞ்ஞானிகளின் வாழ்விலே ; நெ . சி . - தெய்வசிகாமணி ; மு . 
ப . செப் . 1969 ; 79 ; சென்னை: தமிழ்ப்பண்ணை . 

( சகதீசு 


வரிசை 


295 


சந்திரபோசு . லூயி பாஸ்டியர் , பெஞ்சமின் பிராங்களின் , 

மைக்கேல்பாரடே , தாமசு ஆல்வா எடிசன் , மார்க்கோனி ) 
1618. விடுதலைக்கு உழைத்த வீரர்கள் ; அரசு ; மு . ப . பிப் . 1954 ; 

84 + 72 + 88 + 87 ; சென்னை ; கழகம் . ( கட்டபொம்மன் , 
ஊமைத்துரை , வ . உ . சிதம்பரனார் , பாரதியார் , வ . வே . 

சு . ஐயர் ) 
1619. விடுதலைக்கு வித்திட்ட வித்தகர்கள் ; எஸ் . கமலா ; மு.ப. 

நவ . 1970 , இ.ப. டிச . 1980 ; 80 ; சென்னை ; அபிராமபுரம் : 
1620. விடுதலையின் விடிவெள்ளி; எஸ் . ஏ . ஐயர் ; ஏப் . 1970 ; 119 ; 

புதுடில்லி ; பப்ளிகேஷன்ஸ் டிவிசன் ( நேதாஜி சுபாஷ் " 

சந்திர போசு ) 
1621. விடுதலை வீரர் கதைகள் ; செந்துறைமுத்து ; 1982 ; 

சென்னை ; மருதமலையான் பதிப்பகம் . 
1622. விடுதலை வீரர்கள் ஐவர் ; ரகுநாதன் + தி.கு . நடராசன் + 

தி . முருகுசுந்தரம் + அப்துல்ரகுமான் + இளஞ்செழியன் ; 
1968 ; -- ; சென்னை ; கழகம் ( கட்டபொம்மன் , மருது . 
பாண்டியன் , பாரதியார் , வ . வே . சு . ஐயர் ; வ . உ . சி . 

- கவிதை ) 
1623. விடுதலை வீரர் வ . உ . சி வாழ்வும் இலக்கியமும் ; மணியன் ; 

மு.ப. 1974 ; 32 ; சென்னை ; மாப்பிள்ளைப் பதிப்பகம் 
1624. விண்வெளி வித்தகர் ; ஞானி; மு . ப . மே 1981 ; 183 ; திரு 

மலைப் பதிப்பகம் ; சென்னை ; ( கோபர்நிகஸ் , டைகோ 
பிராகி , ஜியார்டானோ புரூனோ , கலீலியோ , எட்மண்ட் 

ஹாலே ) 
1625. வித்துவான் தியாகராச செட்டியார் ; உ.வே. சாமிநாதஐயர் ; 
மூ . ப . சூலை 1951 ; 6 + 181 ; 

சென்னை ; 

கலைமகள் ; 
வெளியீடு . 
1626. வித்துவான் மணி திருநாவுக்கரசு முதலியார் - சரித்திரச் 

சுருக்கம் ; மணி . திருஞான சம்பந்த முதலியார் ; 1931 ; 94 ; 
சென்னை ; மணி . கோட்டீச்சுவர முதலியார் . 


1627. விந்தை ஓவியர் வால்ட் டிஸ்னி ; ஆழி ; இ.ப. 1982 ; - ; 

சித்ரகலா . 
1628. விந்தைகள் புரிந்த விஞ்ஞானிகள் ; அரசுமணி ; மு . ப . டிச ; 

1983 ; 192 ; சென்னை ; மருதமலையான் பதிப்பகம் ( எடிசன் 
கம்ரிடேவிட் , இராம்சே , கலீலியோ , லவாஷியர் . சார்லஸ் 
டார்வின் ) 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1629. விந்தை : மனிதர்கள் ; சரோஜா சண்முகம் ; 1979 ; 172 ; 

சென்னை ; அறிவு நிலையம் . 
1630. விபுலாநந்த அடிகள் ; டி.ரி. செல்வநாயகம் மு.ப. நவ . 1953 ; 

192 ; சென்னை ; கழகம் . 
1631. விபுலானந்த அடிகள் ; மு . திருநாவுக்கரசு ( தொகு ) ; 1953 ; 

72 ; மதுரை ; இ.மா. கோபால கிருஷ்ணக்கோன் . 
1632. விபுலானந்த வெள்ளம் ; அருள் செல்வநாயகம் ; 1961 ; 


-- 


: 


1633. வில்லிபுத்தூரார் பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் சரித்திரச் 

சுருக்கம் ; டி.வேங்கடராம ஐயங்கார் ; 1904 ; 67 ; சென்னை ; 

சந்திரிகா அச்சுக்கூடம் . 
1634. வில்லியம் எவர்ட் கிலாட்ஸ்டன் சரிதம் ; கே . வேங்கடராமையர் 

1915 ; 101 ; கும்பகோணம் ; தி . கிருஷ்ணசாமி ஐயர் . 
1635. விவசாய முதலமைச்சர் ( ஓமந்தூரார் வாழ்க்கை வரலாறு ) ; 

சோமலெ ; மு.ப. டிச .1979 ; 451 , வேதாரண்யம் ; குருகுலம் 

வெளியீடு ( ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் ) 
1636. விவேகானந்த சுவாமிகள் திவ்ய சரித்திரம் ; வரதராஜையங் 
கார் ; மூ.ப. 1952 ; 

சென்னை ; 
1637. விவேகானந்த சுவாமிகளின் சரித்திரச் சுருக்கம் ; ஆர் . நாரா 

யணஸ்வாமி ஐயர் ; மு.ப. 1916 ; 22 : சென்னை ; பி.ஆர் . 

ராமஐயர் அண்டுகோ . 
1638. விவேகானந்த சுவாமிகளுடைய சரித்திரமும் உபதேசங்களும் ; 

எஸ் . நாராயண ரெட்டியார் ; 1920 ; 114 ; சென்னை ; கமர் 

ஷியல் பிரஸ் . 
1639. விவேகானந்தர் வாழ்வும் வாக்கும் ; ர.சீனிவாசன் ; 1981 ; 

மதுரை ; கூடல் பதிப்பகம் . 
1640. விவேகானந்த விஜயம் ; மஹேச குமாரசர்மா ; 1907 ; 8 + 468 ; 

சென்னை ; ரிப்பன் அச்சுக்கூடம் . 
1641. வினோபா நிலக் கொடை அண்ணல் ; பி.ஸ்ரீ ; 1955 ; 


சென்னை ; 


1642. வினோபா பாவே ; சம்பந்தம் : மு.ப. சூலை 1967 ; இ.ப. டிச 

1969 ; 103 ; சென்னை ; வானதி . 
11643. வீரகட்ட பொம்மு எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; மு.ப. 

ஏப் . 1953 ; இ.ப. 1954 ; 109 ; சென்னை ; ஆசிரியர் நூற் 
பதிப்புக் கழகம் . 


297 


வரிசை 


1644. வீர சவர்க்கார் ; கு.ஆறுமுகனார் ; மு.ப. மார்ச் 1969 ; 210 ; 

காரைக்குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
1645. வீர சிதம்பரனார் : இ.மு. சுப்பிரமணிய பிள்ளை ; 1952 ; 112 ; 

ஸ்ரீவைகுண்டம் ; சிவகாமி பப்ளிஷிங்கௌஸ் . 
1646. வீர சிதம்பரனார் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 1954 ; - ; 


சென்னை ; 


1647. வீரத்தமிழன் வ.உ.சிதம்பரம் பிள்ளை வில்லுப்பாட்டு ; ஜே . 

எம்.விக்டோரியா ; 1966 ; 33 ; கொழும்பு ; தமிழர் முன்னேற் 

றக் கலா மன்றம் . 
1648. வீரத்தலைவர் பூலித் தேவர் ; ந . சஞ்சீவி ; 1958 ; - ; 


சென்னை ; 


1649. வீரப் பெண்மணிகள் ; எம் . வி . கிரிஜா ; மு.ப. செப் . 1971 

148 ; சென்னை ; வானதி ( பத்மாவதி , சத்தியவதி , சந்தா , 
சம்யுக்தை , துர்க்காவதி , விமலாதேவி , ஜஸ்மா , தாரா , 

கண்ணகி ) 
1650. வீரபாண்டிய கட்டபொம்மன் ; துர்க்காதாஸ் எஸ்.கே.சுவாமி , 

+ எஸ் . வழித்துணைராமன் ( தொகு ); மு.ப. பிப் , 1958 ; 

390 ; சென்னை ; பிரேமா பிரசுரம் . 
1651. வீரபாண்டிய கட்டபொம்மன் ; ம.பொ. சிவஞானம் ; மு.ப. 

ஏப் . 1949 ; 106 ; சென்னை ; இன்பநிலையம் . 
1652. வீரபாண்டிய கட்டபொம்மன் , செந்துறை முத்து; மு.ப. நவ . 

1968 ; இ.ப. பிப் . 1970 ; 64 ; சென்னை ; வானதி . 
1653. வீரபாண்டியம் ; ஜெகவீர பாண்டியனார்; - ; - ; மதுரை ; 

சி . வரதராசுலு நாயுடு பிரஸ் (காவியம் , கட்டபொம்மன் ) 
1654. வீரப் பெருமக்கள் ; எம் , எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 1946 ; 

- ; சென்னை ; 
1655. வீரப்பெருமாள் சரித்திரம் ; - ; 1908 ; 10 ; சிதம்பரம் ; 

ஸ்ரீ குஞ்சித சரண அச்சுக்கூடம் . 
1656. வீரமா முனிவர் ; ரம்போலா மாஸ்கரேனஸ் ; 1955 ; 


1657. வீரமா முனிவர் ; நாகரத்தினம் ; 1958 ; - ; - ; - . 
11638. வீரமா முனிவர் ; ஆ . மாரிமுத்து ; மு . ப . செப் 1970 ; 78 ; 

சென்னை ; வள்ளுவர் பண்ணை . 
1659. வீரர் அய்யூபி ; ஸையித் இப்ராஹீம் ; அக் . 1968 ; 27 ; திருச்சி : 

வளர்மதி பதிப்பகம் . 


- 


208 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
1660. வீரர் அலியின் வெற்றிக்கதை ; ஜே.எம் . சாலி ; மு.ப. மார்ச் 

1976 ; 119 ; சென்னை ; நூர் பதிப்பகம் ( முகம்மது அலி ) . 
1661. வீரர் கதைகள் ; அரசுமணி ; 1966 ; - ; சென்னை ; அருணோ 

தயம் . 
1662. வீரர் நேதாஜி ; ஆர் . சண்முகம் ; மு.ப . அக் . 1966 ; இ.ப. சன 

1977 ; 128 : சென்னை ; அருணோதயம் . 
1663. வீரவாகு வேதநாயகம் ஐயரின் ஜீவிய விருத்தாந்தம் ; அன்னி 

பீட்டர் ; 1899 ; 135 ; சென்னை ; எஸ்பிஸிகே பிரஸ் . 
1664. வீரவாஞ்சி ; ரகமி ; 1984 ; 20 ; சென்னை ; பூரம்பப்ளிகேஷன்ஸ் . 
1665. வீரவிலாசம் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய ஐயர் ; 1945 ; 

சென்னை ; 
1666. வீரவிளக்கு வ.வே.சு. ஐயர் ; சுத்தானந்த பாரதியார் ; 1947 ; 

- ; இராமச்சந்திரபுரம் - . 
1667. வெள்ளிவீதி ( வாழ்க்கையும் திறனாய்வும் ) ; 2. சேசையா ; 

மு.ப. செப் . 1961 ; 164. சென்னை ; மலர் நிலையம் . 
1668. வெற்றியின் இரகசியம் ; ஏ . சொக்கலிங்கப் பிள்ளை ; 

சென்னை ; கழகம் ( தாமஸ் ஆல்வா எடிசன் , ஹென்றி 

போர்டு ) 
1669. வெற்றி வீரர் வின்ஸ்டன் சர்ச்சில் ; பி . எல் . ராசேந்திரன் ; 

1981 ; - ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
1670. வேங்கடராம பிள்ளையவர்களது சரித்திரம் ; - ; 1909 ; 29 ;. 

தஞ்சை ; கலியாண சுந்தரம் முத்திராசாலை . 
1671. வேடிக்கை மனிதர் புதுமைப் பித்தன் ; முல்லை முத்தையா ; 

1952 ; 62 : - ; முல்லை வெளியீடு . 
1672. வேத சாக்ஷியாகிய வேத சகாயம் 

பிள்ளை 

வாசகப்பா ; 
முத்தையா புலவர் ; 1894 ; 292 ; சென்னை ; விக்டர் பிரஸ் . 
1673. வேதநாயக சாஸ்திரியாரின் சுருக்கமான சரித்திரம் ; தா.வி. 

தேவநேசன் ; 1947 ; - ; சென்னை ; 
1674. வேதநாயகம் சாஸ்திரியார் ; நோவா ஞானாதிக்க சாஸ்திரி 

யார்; 1899 ; - ; 
1675. வேதநாயகம் சாஸ்திரியார் சரித்திரம் ; வேதநாயகம் சாஸ்திரி 

யார் ; - ; - ; 
11676. வேதநாயகம் பிள்ளை ; நாக சண்முகம் ; மு.ப. செப் . 1964 ; 

இ . ப . நவ . 1969 ; 63 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் 


- ; 91 ; 


வரிசை 


299 


1677 வேதநாயகர் வரிசை -- வாழ்வும் வளமும் ; ஞானஒளி ; 1966 ; 

76 ; சென்னை ; சேகர் பதிப்பகம் . 
1678. வேதநாயக விற்பன்னர் சரித்திரம் ; ச . ஞானப்பிரகாசம் 

பிள்ளை ; 1893 ; 72 ; - ; மனோரஞ்சித விலாச அச்சுக்கூடம் 

( கவிதை ) 
1679. வேலூர் விளக்கு டாக்டர் ஐடா எஸ் . ஸ்காட்டர் அம்மையாரின் 
வரலாறு : 

தி . ச . சாமண்டிதாசு ; மு . ப . 1966 ; 128 ; 
கோம்பை ; 
1680. வேளிர் வரலாறு ; மு . இராகவையங்கார் ; மு.ப. 1964 ; - ; 

சென்னை ; - . 
1681. வைகுண்ட சுவாமிகள் வாழ்வும் வழிகாட்டலும் ; இரா . 

பொன்னு ; 1983 ; - ; புதுதில்லி ; கார்த்திக் வெளியீடு . 
1682. வைணவ ஆசாரியர்கள் -1 ; தி . எஸ் , ராஜகோபாலன் 

மு.ப. செப் . 1972 ; 21 + 474 ; சென்னை ; ஸ்டார் பிரசுரம் . 
( செய்யுள் , நாதமுனிகள் , யமுனைத் துறைவர் , இளை 
யாழ்வார் , திருக்கச்சி நம்பிகள் , முதலியாண்டான் , கூரத் 

, 
தாழ்வான் எம்பார் ) 
1683. வைணவ சமய சான்றோர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் ; 

கா . சே . மணவாளன் ; 1981 ; - ; சென்னை ; ஆனந்த பப்ளி 

கேஷன்ஸ் . 
1684. வையம் போற்றும் வனிதையர் ; பாலூர் கண்ணப்பமுதலி 

யார் ; 1954 ; - ; சென்னை ; - 
1685. 15 தலைவர்கள் 15 கதைகள் ; நாக சண்முகம் ; 1979 ; 92 ; 

சென்னை ; வானதி ( திலகர் , காந்தி , கோகலே ; பெரியார் , 
ராஜாஜி , படேல் , நேரு . சுபாஷ் சந்திரபோஸ் , அபுல் 
கலாம் ஆசாத் , லால்பகதூர் , இந்திராகாந்தி , காமராசர் , 

வ.உ.சி. , அண்ணாதுரை , சத்தியமூர்த்தி ) 
1686. ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் சரித்திர நாடகம் ; திருமுருக 

கிருபானந்த வாரியார் ; 1966 ; 100 ; சென்னை ; சுவாமி 

பதிப்பகம் . 
1687. ஸ்ரீ அன்னையின் வாழ்க்கை வரலாறு ; பி . வி . சீதாராமன் ; 

1984 ; - ; புதுச்சேரி ; ஸ்ரீ அரவிந்தாஸ்ரமம் . 
1688. ஸ்ரீக்ருஷ்ண சைதன்யர் அவதாரச் செயல்களும் நற்போதனை 

களும் ; பக்த்வத்ஸலம் + வெ . வெங்கட ஸ்ரீநிவாஸன் ; 1902 ; -- 
28 + 330 ; சென்னை ; வைஜயந்தி அச்சியந்திர சாலை . 


1 


800 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
1689. ஸ்ரீ குழந்தையானந்த மஹா சுவாமிகள் திவ்ய சரிதம் ; கே . எஸ் 

வி . ரமணி ; மு.ப. சூன் 1955 ; 74 ; சென்னை ; ஸ்ரீகுழந்தை 

யானந்த சுவாமிகள் ஸத்சங்கம் . 
1690. ஸ்ரீ சங்கரர் ; டி , எஸ் . ஸ்ரீநிவாஸன் ; மு.ப. பிப் . 1981 ; 136 ; 

சென்னை ; வசந்தா பிரசுரம் . 
1691. ஸ்ரீ சாயி பாபா சரித்திரம் ; பி.வி. நரசிம்ம சுவாமி ; 1943 ; - ; 

சென்னை ; 
1692. ஸ்ரீ சாரதா தேவியார் சரித்திரம் ; - ; 1933 ; 7 + 70 ; பெங்களூர் . 

ஸ்ரீ சாரதா மாதர் மந்திரம் . 
1693. ஸ்ரீ சாரதா தேவியாரது சர். தம் ; சித்பவானந்தர் ; ஐ.ப. மே . 

1955 ; 104 ; சென்னை ; ஸ்ரீராமகிருஷ்ண மடம் . 
1694. ஸ்ரீ சிவஞான யோகிகள் சரித்திரம் ; - ; 1963 ; -- ; திருவாவடு 

துறை ; ஆதீனம் . 
1695. ஸ்ரீ சுந்தர சுவாமிகள் திவ்விய சரித்திரம் ; சுந்தரதாசு ; 1914 : 

34 ; தஞ்சை ; வித்யா விநோதினி முத்திராசாலை. 
1696. ஸ்ரீ தத்துவ தெய்வம் திருத்தவத்திரு பன்றிமலை சாமிகள் ; 

தி.டி. மீனாட்சி சுந்தர 1969 ; 34+ 1080 ; 
1697. ஸ்ரீதரஸ்வாமிகளுடைய 

சாத்திரம் ; திருவேங்கடஸ்வாமி 
முதலியார் ; 1967 ; 23 ; சென்னை ; 
1698. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் சரித்திரம் ; நன்னிலம் சதானந்த 

சுவாமிகள் ; மு.ப. செப் . 1960 ; 48 ; நன்னிலம் ; ஸ்ரீநாராயண 

தாண்டவராய சுவாமிகள் மடாலயம் . 
1699. ஸ்ரீதியாகராஜ சுவாமிகள் திவ்விய சரிதம் ; மாந்தை 

கிருஷ்ணய்யர் ; மு.ப. 1931 , இ .ப . 1932 ; 98 : சென்னை ; 

ஸ்ரீகிருஷ்ணா பப்ளிஷிங் ஹௌஸ் . 
4700. ஸ்ரீதியாகராஜ ஸ்வாமிகள் ; எச் . வைத்தியநாதன் + வி . லஷ் 

மணன் ; 1946 ; 48 ; சென்னை ; அல்லயன்ஸ் . 
1701. ஸ்ரீநிவாச ராகவையங்கார் ; கே . சுந்தரராகவன் + கே . ரங்க 

ராகவன் ; 1957 ; - ; சென்னை ; 
1702. ஸ்ரீமகா பக்த விஜயம் ; சித்தூர் வெங்கடதாஸர் ; மு.ப. மே . 

1870 ; 325 ; சென்னை ; ஸ்டார் ஆப் இந்தியா அச்சுக்கூடம் . 
( ஜெயதேவர் , கபீர்தாஸ் , துளசிதாஸ் , நாமதேவர் , 

ஞானேஸ்வரர் ) 
1703. ஸ்ரீமணிய சிவனார் சரித்திரம் ; வி . கோ . சூரிய நாராயண 

சாஸ்திரியார் ; 1896 ; 61 ; சென்னை ; லலிதா அச்சி யந்திர 


- 


, 


சா . 


சாலை . 


வரிசை 


305 


1704. ஸ்ரீமத் இராமானுஜா சாரியர் : ஆர் . பத்மநாபன் ; 1981 ; - 

சென்னை ; குவை பப்ளிகேஷன்ஸ் . 
1705. ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் சரித்திரம் ; ச.சச்சிதானந்தன் 

1926 ; 8+ 154 ; சென்னை ; மஹதேஜோ மண்டல வெளியீடு . 
1706. ஸ்ரீழத் சங்கராசார்யர் ; ஸி . ஆர் . ஸ்ரீநிவாஸ ஐயங்கார் ; மூ.ப. 

1925 ; 79 ; சென்னை ; சுதேசமித்திரன் ஆபிஸ் . 
1707. ஸ்ரீமத் சுந்திரமூர்த்தி சுவாமிகளும் கொங்கு நாடும் ; சி . எம் . 

இராமச்சந்திர செட்டியார் ; 1921 ; 2 + 72 ; கோவை ; 

தமிழ்ச்சங்கம் . 
1708. ஸ்ரீமத் விவேகானந்த சுவாமிகள் - விரிவான திவ்ய சரித்திரம் ; 

உறையூர் எஸ் . வி . வரதராஜையங்கார் ; மூ . ப . 1952 ; 734 ; 

சென்னை ; நா . முனிசாமி முதலியார் . 
1709. ஸ்ரீமஹ : பக்தவிஐயம் - நாமதேவர் சரித்திரம் ; டி . ஸி . பார்த்த 

ஸாரதி ஐயங்கார் ; 1935 ; 72 : சென்னை ; செல்வரங்கன் 

பிரஸ் . 
1719. ஸ்ரீமாணிக்கவாசகர் அல்லது நீத்தார் பெருமை; சி.கே. சுப்பிர 

மணிய முதலியார் ; 1924 ; 233 ; கோவை ; தமிழ்ச்சங்கம் . 
1711. ஸ்ரீமான் 

எஸ் . ஜி . கிட்டப்பா - அவரதுஜீவிய சரித்திரம் , 
ஆக்கூர் . அனந்தாச்சாரி ; 1934 ; 53 ; சென்னை ; கே . எஸ் . 

ஐயர் . 
1712. ஸ்ரீமான் நா . தெண்டபாணி பிள்ளை அவர்கள் திவ்விய சரித்திரம் 

ரெ . சின்னய்யா பிள்ளை ; 1922 ; 32 ; சிதம்பரம் ; சண்முக 

சுந்தர விலாச அச்சுக்கூடம் . 
1713. ஸ்ரீமான் ராவ்பகதூர் சி . வை . தாமோதரம் பிள்ளை அவர்கள் 

சரித்திரம் ; தி . ஏ . ராஜரத்னம் பிள்ளை ; 1934 ; 2+ 102 + 15 ; 

சென்னை ; என் . முனிசாமி முதலியார் . 
1714. ஸ்ரீமான் விபின சந்திரபாலர் சரித்திரச் சுருக்கம் ; 1908 

232 ; சென்னை ; 
1715. ஸ்ரீமீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் ; உ . வே . 

சாமிநாதையர் ; 1933 - 1934 ; 20 + 356 , 15 + 348 ; சென்னை ; 

கேஸரி அச்சுக்கூடம் ( 2 பாகங்கள் ) . 
1716. ஸ்ரீமுத்தையா பாகவதர் சரிதம் ; எச் . வைத்தியநாதன் ; மு.ப. 

1946 ; 4 + 56 ; சென்னை ; தமிழ்நாடு வெளியீடு . 
1717. ஸ்ரீரமண மஹர்ஷி ( சித்திரங்கள் நிறைந்த சரித்திரச் சுருக்கம் ) , 

இ . ஆர் . கோவிந்தன் ; மு.ப. 1951 ; 65 + 4 ; திருவண்ணா 
மலை ; ஸ்ரீரமணாச்ரமம் . 


307 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1718. ஸ்ரீரமண விஜயம் ; சுத்தானந்த பாரதியார் ; இ . ப . 1933 ; 

42 + 443 + 16 ; திருவண்ணாமலை ; ஸ்ரீரமணாச்ரமம் . 
1/19 . ஸ்ரீராகவேந்திரரின் அற்புத மகிமைகள் ; அம்மன் சத்திய 

நாதன் ; 1983 ; - ; - ; தெய்வீக பிரசுரம் . 
1720. ஸ்ரீராமகிருஷ்ண சரிதம் ; சித்பவானந்த சுவாமிகள் ; ஏ . ப . 

1956 ; 96 ; சென்னை ; ஸ்ரீராமகிருஷ்ணமடம் . 


சென்னை ; 


1721. ஸ்ரீராம கிருஷ்ண தேவரின் திவ்விய சரிதப் பாடல் ; இராம 

சுப்பிரமணிய நாவலர் ; மு.ப. 1958 ; - ; 

ஸ்ரீராமகிருஷ்ணமடம் . 
1722. ஸ்ரீராமகிருஷ்ணர்- ஒரு தீர்க்கதரிசி ; வெ . சாமிநாதசர்மா ; 

- ; - ; புதுக்கோட்டை ; பிரபஞ்சசோதி பிரசுராலயம் . 
1723. ஸ்ரீராமாநந்த சரிதம் ; - ; 1967 ; - ; தர்மபுரி; 
1724. ஸ்ரீராமாநுஜர் ; பி . ஸ்ரீ .; மு.ப. ஆக . 1964 ; இ . ப . பிப் . 1973 ; 

374 ; சென்னை ; பாரிநிலையம் . 
1725. ஸ்ரீராமாநுஜ விஜயம் ; சுப்ரமண்ய சிவம் ; 1924 ; 7 + 612 ; 

சென்னை ; ரிப்பன் பிரஸ் . 


1726. ஸ்ரீராமானுஜ வைபவம் ; கே.எஸ் . நாராயண ஐயங்கார் ; 1963 


க . பா . 


.1727 . ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக மெய்ஞ்ஞான சிவாசாரிய சுவாமிகள்வரலாறு ; 

வேல்முருகன் ; 1967 ; 46 + 106 ; திருப்பாதிரிப் 
புலியூர் ; ஸ்ரீமத் ஞானியார் மடாலயம் . 
1728. ஸ்ரீலஸ்ரீ - சுவாமி வேதாசலம் அவர்கள் பெருமையும் அவர்கள் 

மீது பொறாமையுற்றார் சிலர் சிறுமையும் நாட்டுக் கோட்டைச் 
செட்டிப் பிரபுக்கள் தரும் முறையும் ; நாகை . சி . கோபால 

கிருஷ்ண பிள்ளை ; - ; - ; - ; 
1729. ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் - ( வாழ்க்கை வரலாறு ) ; பி . 

எம் . பார்த்தசாரதி ; - ; 303 ; உடுமலைப் பேட்டை ; - . 
1730. ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் -2 ( பக்தர்களின் அனுபவங் 

கள் ) ; எஸ் . கே . ராமானுஜம் ஐயர் ( தொகு ) ; - ; 284; 
உடுமலைப் பேட்டை ; 


1731. ஸ்ரீவல்லப தேவர் சரித்திரம் ; வீராச்சாமி உபாத்தியாயர் ; - ; 


1732. ஸ்ரீவிடயபுரம் மகான் சரித்திரமும் மஹாமாய விலாசவிளக்க 

உரையும் ; கல்யாண் ; 1980 ; சென்னை ; திரிசக்தி பதிப்பகம் 


வரிசை 


303 


1733. ஸ்ரீவிவேகாநந்த சரிதம் ; சித்பவாநந்த சுவாமிகள் ; ஏ . ப . 

1960 ; 160 ; சென்னை ; ஸ்ரீராமகிருஷ்ண மடம் . 
1734. ஸ்ரீஸத்குரு தியாகராஜஸ்வாமிகள் சரித்திரம் ; பஞ்சு பாகவதர் 

மூ.ப. நவ . 1917 ; 52 ; சென்னை ; சச்சிதாநந்த அச்சுக்கூடம் 
1735. ஸ்ரீஸாரதா தேவியார் ( அவரது வரலாறும் திருவாக்கும் ) ; ஆர் 

ராமகிருஷ்ணன் ; மு.ப . அக் . 1950 ; 396 ; சென்னை ; ஸ்ரீராம 

கிருஷ்ண மடம் . 
1736. ஸ்ரீஜகத்குரு திவ்ய சரித்திரம் ( ஸ்ரீகாஞ்சி காமகோடி பீடாதிபதி 

ஜகத்குரு ஸ்ரீசந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி ஸ்ரீசங்கராசார்ய 
ஸ்வாமிகள் ) ; எஸ் . சாம்பமூர்த்தி சாஸ்திரி ( தொகு ) ; மு . 
ப . மார்ச் . 1957 ; 472 ; சென்னை ; பி . ஜி . பால் அண்டு 

கம்பெனி. 
1737. ஸ்ரீஜி . சுப்பிரமணிய ஐயர் சரித்திரம் ; குருமலை சுந்தரம் 

பிள்ளை : 1907 ; 2 + 130 ; சென்னை ; சுதேசமித்திரன் அச்சு . 


1738. ஸ்டாலின் ; எஸ் . இராமகிருஷ்ணன் ; மு.ப. 1953 ; திரு . ப . 

செப் . 1980 ; 164 ; சென்னை ; தமிழ்ப் புத்தகாலயம் . 
1739. ஸ்டாலின் ; பி . வி . சுப்பிரமணியன் ; - ; 126 ; காரைக்குடி ; 

நவயுகப் பிரசுராலயம் . 
1740. ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் ; - ; 1983 ; 

மணிமேகலை பிரசுரம் . 


சென்னை ; 


1741. ஸ்வாமி ; ரா , கணபதி ; மு.ப. மார்ச் . 1977 ; 32+ 1008 ; 

சென்னை ; பூம்புகார் பிரசுரம் ( ஷிர்டி ஸத்ய சாயிபாபா ) 
1742. ஸ்வாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் ; - ; மு.ப. சூன் 1920 ; 

265 ; சென்னை ; பி . ஐ . பிரஸ் . 
1743. ஸங்கீத நவமணிகள் ; எஸ் . நீலம் ; 1946 ; - ; சென்னை ; 
1744. ஸர்தார் படேல் ; கே . எஸ் . ஜம்புநாதன் ; 1951 ; 119 ; 

சென்னை ; அல்லயன்ஸ் . 
1745. ஸரோஜினிதேவி ; - ; மு.ப. சூலை . 1919 ; 71 ; சென்னை , 

சுதேசமித்திரன் அச்சு . 
1746. ஸன்யாட்ஸென் ; வெ . சாமிநாத சர்மா ; மு.ப. அக் . 1961 ; 

348 ; புதுக்கோட்டை ; பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம் . 
1747. ஸஹாபாக்கள் சிறப்பு ( நபிதோழர்கள் ) ; ஸையித் இப்ராஹீம் 

மு . ப . பிப் . 1960 ; ம.ப. டிச . 1965 ; 48 ; திருச்சி ; வளர்மதி 
பதிப்பகம் . 


304 


தமிழ் வாழ்க்கை வரவாற்றிலக்கியம் 


1748. ஸாக்ரடீஸ் சரித்திரம் ; ஆர் . அரங்காசாரியர் ; 1918 ; 4 + 138 ; 

வேலூர் ; சுந்தரவிநாயகர் அச்சுக்கூடம் . 
1749. ஸையிதினா உமர்பின்- கத்தாய்;; ஸையீத் இப்ராஹீம் ; மு . 

ப . ஆக . 1956 ; மூ . ப . செப் . 1958 ; 162 ; திருச்சி ; வளர்மதி . 
1750. ஸையிதினா உஸ்மான் ; ஸையித் இப்ராஹீம் ; மு . ப . சன . 

1957 ; மறு . ப . சன . 1970 , 120 ; திருச்சி ; வளர்மதி . 
1751. ஸையிதினா பிலால் ( ரலியல்லாஹுப் அன்ஹுப் ; ) 0 

ஸையித் 
இப்ராஹீம் ; 

மு . ப . 

1956 ; நா . ப . 1967 ; 76 ; திருச்சி ; 
வளர்மதி பதிப்பகம் . 


1752. ஸோக்ரதர் ; ராஜாஜி ; 1947 ; - ; காரைக்குடி ; 
1753. ஸோமாசி மாறநாயனார் சரித்திர உண்மை விளக்கம் ; - ; 1909 ; 

26 ; மாயவரம் ; சரஸ்வதி விலாச பிரஸ் . 
1754. ஜகம் புகழும் ஜகத்குரு ; நாகர் கோவில் கிருஷ்ணன் ; 1982 ; - ; 

- ; ஸ்ரீலக்ஷ்மி பதிப்பகம் . 
1755. ஜட்சன் போதகரின் சரித்திரச் சுருக்கம் ; யோவான் தேவசகா 

யம் ; மு.ப. 1879 ; 91 ; சென்னை ; கிறித்தவ மத கல்விக்குழு . 
1756. ஜவகர்லால்நேரு ; சுப்பிரமணிய ஐயர் ; 1960 ; - ; - ; - . 
1757. ஜவஹர்லால் நேரு ; ஆக்கூர் அனந்தாச்சாரி ; மு.ப. 1941 ; 

61 ; மதுரை ; சக்தி காரியாலயம் . 
1758. ஜவாஹர்லால் நேரு வாழ்வும் வாக்கும் ; புத்தகப்பித்தன் ; மு . 

ப . சூலை ; 1964 ; 96 ; நாகப்பட்டினம் ; இமயம் பதிப்பகம் . 
1759. ஜனாதிபதி ராஜேந்திர பிரஸாதர் ; எம் . எஸ் . சுப்பிரமணிய 

ஐயர் ; மு.ப. 1951 ; மறு . ப . பிப் . 1958 ; 86 ; சென்னை . 

ஆசிரியர் நூற்பதிப்புக் கழகம் . 
1761. ஜான் மரிவியான்னி கூரேதார்ஸ் சரித்திரம் ; P. எஸ் . ஜே 

ரோஜ் ; 1908 ; 247 ; திருச்சி ; 
1763. ஜி . டி . நாயுடு ; 

; - ; 1951 ; 
1764. ஜினோவா வீரன் அல்லது கொலம்பசு வரலாறு ; தி . எஸ் . 

பாலசுந்தரம் பிள்ளை ; மு.ப. செப் . 1930 ; 78 ; சென்னை ; 

கழகம் . 
1765. ஜீவபந்து T. S. ஸ்ரீபால் அவர்களின் வாழ்க்கையும் தொண்டும் - 

( மணிவிழாமலர் ) ; சிறுவை . மோகனசுந்தரன் + கா . சி . 
தனக்கோடி ; மு.ப. செப்.1959 ; 191 ; சென்னை ; திருத்தக்க 
தேவர் இலக்கிய மன்றம் . 


-IN 


வரிசை 


305 


1766. ஜீவா என்றொரு மானுடன் ; பொன்னீலன் ; 1982 ; 

சென்னை ; என்சிபிஎச் . 
1767. ஜீவா வாழ்க்கை வரலாறு ; கே . பால தண்டாயுதம் ; மு.ப. 

சன . 1966 : இ . ப . மார்ச் 1975 ; 100 ; சென்னை ; என்சிபிஎச் , 
1768. ஜீவிய சரித்திரச் சுருக்கம் ; ஏ . தேவதாசையர் ; மு . ப . ஏப் . 

1915 ; 32 ; விருதுப்பட்டி ; சச்சிதனந்தா பிரஸ் . 
1769. ஜெய் அம்பேத்கார் ; லேனா தமிழ்வாணன் ; மு.ப . ஆக . 1978 

82 ; சென்னை ; மணிமேகலை பிரசுரம் . 
1770. ஜெய் நேரு ; மணிஜி ; மு.ப. 1963 ; 86 ; கோயமுத்தூர் ; 

மேர்க்குரி புத்தகக் கம்பெனி. 
1771. ஜெய தேவ சுவாமிகளின் சரித்திரம் ; சித்தூர் வெங்கடேசன் ; 

ப . மே . 1870 ; 58 ; சித்தூர் ; முத்தமிழ் வாணிபீட 
அச்சுக் கூடம் . 
1772. ஜெனரல் கர்பீல்ட் ; - ; மு.ப . ஏப் . 1893 ; 60 ; சென்னை ; 

எஸ் . பி . சி . கே பிரஸ் . 
1773. ஜே . எச் . ஓய்காப் ஐயர் டி . டி . அவர்களின் வாழ்க்கை வரலாறு : 

ஏ . ஆர் . டேவிட் பிளளை ; மு.ப. செப் . 1915 ; 32 ; திண்டி 

வனம் ; ஏ . குமாரசாமி அண்டுகோ . 
1774. ஜே . பி . ஒரு வாழ்க்கைச் சித்திரம் ; ஞான வடிவேலன் ; மு.ப. 
நவ . 1977 ; 239 ; 

சென்னை ; 

சாரல் . ( செயப்பிரகாஷ் 
நாராயண் ) 
1775. ஜேம்ஸ் ஆலன் நன்மதிப்பு ; 

மாணிக்கவாசகம் 
பிள்ளை ; மு . ப . டிச . 1913 ; 23 ; பாளையங்கோட்டை ; 

ஸ்ரீவிஜயலட்சுமி விலாசம் பிரஸ் . 
1776. ஜேம்ஸ் ஏ . காப்பர் பீல்டு சரித்திரம் ; ஏ . சுப்பிரமணிய ஐயர் ; 

சூலை 1919 ; 173 ; சென்னை ; காக்ஸ்டன் பிரஸ் . 
1777. ஜேன் கிரே சீமாட்டி ; - ; மு.ப. செப் . 1878 ; 18 ; சென்னை ; 

சி . கே . எஸ் . பிரஸ் . 


டி . பி . 


1778. ஜோசப்பின் வரலாறு ; - ; 1878 ; 54; சென்னை ; சி . கே . எஸ் . 

பிரஸ் . 
1779. ஹஸ்ரத் உமர் ( ரலி ) ; ஸையீத் இப்ராஹீம் ; மு . ப . ஆக 

1956 ; மூ . ப . 1968 ; 162 ; திருச்சி ; வளர்மதி பதிப்பகம் . 
1780. ஹஸ்ரத் உவைஸ்கரனி; ஸையீத் இப்ராஹீம் ; நவ . 1964 ; 60 ; 

திருச்சி ; வளர்மதி . 
த.வ.வ -20 


306 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


1781. ஹஸ்ரத் கதீஜா; ஸையித் இப்ராஹீம் ; 1972 ; 112 ; திருச்சி ; 

வளர்மதி . 
1782. ஹஸ்ரத் குத்புல் ஹிந்த் : ஆர் . பி . எம் . கனி ; 1955 ; 

சென்னை ; 
1783. ஹஸ்ரத் ஸல்மான் பார்ஸி ரலியல்லா ஹு அன்ஹு ; ஸையித் 

இப்ராஹீம் ; மு . ப . ஏப் . 1957 ; நா . ப . 1973 ; 60 ; திருச்சி ; 

வளர்மதி . 
1784. ஹீராடாடஸ் ( கி . மு . 484 ) ; வி . எஸ் . வி . இராகவன் ; 1982 ; 

சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
1785. ஹெலன் கெல்லர் ; டெய்சி இராசையா ; மு . ப . டிச . 1968 ; 

ஆ . ப . மே . 1970 ; 127 ; சென்னை ; சி எல் எஸ் . 
1786. ஹெலிநாம்பாள் அம்மையார் சரித்திரச்சுருக்கம் ; பி . நாராயண 

ஐயர் ; மு . ப . டிச . 1912 ; 15 ; மதுரை ; விவேகபானு பிரஸ் . 

( எச் . பி . பிலாவட்ஸ்கி ) 
1787. ஹென்றி போர்டு ; பி . வரதராஜுலு ; 1929 ; 155 ; சென்னை ; 

தமிழ்நாடு லிமிடெட் . 
1788. ஹென்றி லுஸ்டலோஸி ; பி . ஏ . சுப்பிரமணிய ஐயர் ; 1906 ; 

22 ; ஸ்ரீரங்கம் ; வாணிவிலாஸ் பிரஸ் . 
1789. ஹைதராபாத் ஷாஹ்முஹம்மது அப்துல் காதர் ஸீபி ஹன்ரத் 

ஜீவிய சரித்திரம் ; அ . த . ஆப்துல் மஜீத் ஜீ d ; 1983 ; - ; 


* 


1790. ஹோசிமின் ; மாஜினி ; 1958 ; 


; சென்னை ; 


தன் வரலாற்றிலக்கிய வரிசை 


. 


11. அண்ணாவுடன் 62 நாட்கள் ; ப . உ . சண்முகம் ; மூ . ப . 1974 ; 

72 ; சென்னை ; புதுமைப் பிரசுரம் . 
-2 . அண்ணாவோடு வாழ்ந்த அந்தச் சிறைவாசம் ; இரா . நெடுஞ் 

செழியன் ; 1981 ; - ; சென்னை ; தையற்கலை பதிப்பகம் . 
3. ஆத்ம சோதனை ; சுத்தானந்த பாரதியார் ; இ . ப . 1957 ; 8+ 

335 ; வடலூர் ; யோக சமாராஜம் .. 
--4 . இதுவரை நான் ; வைரமுத்து ; மு.ப . அக் . 

ப . அக் . 1983 ; 242 ; 
சென்னை ; பாரதி பதிப்பகம் . 
5. இளங்கண்ணன் நினைவு மலர் ; இளங்கண்ணன் ; மார்ச் 1951 ; 

126 ; சென்னை ; கழகம் . 
-6 . இளமை நினைவுகள் ; பி . எஸ் . குமாரஸ்வாமி ராஜா ; மு.ப. 
அக் . 1955 ; இ . ப . சூலை . 1957 ; 98 ; 

சென்னை ; பாரதி 
பதிப்பகம் . 
7. இளமையின் நினைவுகள் ; அ . மு . பரமசிவானந்தம் ; 1958 

163 ; சென்னை ; தமிழ்க்கலைப் பதிப்பகம் . 
-8 . எழுத்தும் வாழ்க்கையும் ; அகிலன் ; மு . நவ . 1928 ; 392 ; 

சென்னை : 
9 . 

என் கதை ; வெ . ராமலிங்கம் பிள்ளை ; மு . ப . மே . 1944 ; 

இ . ப . ஆக . 1948 ; 8 + 411 ; சென்னை ; தமிழ்ப்பண்ணை . 
10 , என் சரித்திரம் ; உ . வே . சாமிநாதையர் ; 1950 ; 16 + 1033 ; 

சென்னை ; கபீர் அச்சுக்கூடம் . 
11. என் சுயசரிதை : பம்மல் சம்பந்த முதலியார் ; 1963 ; 

சென்னை ; 
12. என் சுயசரிதை ; பி . ஏ . கன்னையா ; 1983,1984 ; - ; விக்கிரம 

சிங்கபுரம் ; பாபநாசம் தொழிற்சங்கம் . ( 2 பகுதிகள் ) 
என் வாழ்க்கைப்போர்; சி . இலக்குவனார்; மு.ப. 1971 ; 10+ 

96 ; மதுரை ; குறள் நெறி வெளியீட்டகம் . 
14. என் வாழ்க்கையின் அம்சங்கள் ; வ . ச . ஸ்ரீனிவாசசாஸ்திரி ; 

மு . ப . டிச . 1954 ; 7 + 207 ; சென்னை ; கலைமகள் வெளியீடு . 


75 ; 


13. என் 


308 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றில் க்கியம் 


15. எனது சுயசரிதம் ( வனவாசத்தில் விட்டுப்போன பகுதிகள் ) ; 

கண்ணதாசன் ; மு . ப . ஏப் . 1978 ; - ; சென்னை ; பொன்னருவி 

பதிப்பகம் . 
16. எனது நாடக வாழ்க்கை ; அவ்வை . தி . க . சண்முகம் ; மு . ப . 

ஏப் . 1972 ; 28 + 528 ; சென்னை ; வானதி . 
17. எனது நினைவுகள் ; எம் . பக்தவத்ஸலம் ; மு . ப . அக் . 1971 ; 

7 + 323 ; சென்னை ; ஜனநாயகசேவா சங்கம் . 
18.- எனது நினைவுகள் ; கோவை . அ . அய்யாமுத்து ; 1973 ; 14+ 

962 ; சென்னை ; வானதி . 
19. எனது போராட்டம் ; ம . பொ . சி ; மு . ப . மே . 1974 ; 1007 ; 

சென்னை ; இன்பநிலையம் . 
20. எனது வாழ்க்கை அனுபவங்கள் ; ஏ .. வி . எம் . ( ஏ . வி . மெய் 

யப்பச் செட்டியார் ); மு . ப . மார்ச் 1974 ; , 232 ; சென்னை ; 

வானதி . 
21. ஒரு போலீஸ்காரரின் டைரி ; எப் . வி . அருள் ; மு . ப . மார்ச் 

1978 ; 87 ; சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
22. ஓர் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் ; ஜெயகாந்தன் 

மு . ப . அக் . 1974 ; 428 ; மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . 
23. ஓர் இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் ; ஜெயகாந்தன் ; 

1980 ; - ; சென்னை ; கலைஞன் பதிப்பகம் . 
24. குருபர தத்துவ நூல் ; தண்டபாணி சுவாமிகள் ; 1967 ; 20 + 328 ; 

திருவாமாத்தூர் ; கௌமாரமடாலயம் . ( கவிதை ) 
25. சவரிராய பிள்ளையவர்கள் சர்னலும் காகிதங்களும் ; யோவான் 

தேவசகாயம் ( பதி ) ; 1898 ; - ; பாளையங்கோட்டை ; 
26. சிவத்தியாநந்த மகரிஷி ; சிவத்தியாநந்தர் ; மு . ப . 1919 ; - ; 

கூனூர் ; பிரேசர் பிரஸ் ; ( கவிதை . ) 
27. சுயசரிதை ; வ . உ . சிதம்பரனார் ; 1946 ; 152 ; சென்னை ; 

முல்லை பதிப்பகம் . 


- 


28. தியாகச்சுடர் - ஒரு குறிப்பு ; சீ . தங்கையன் ; மு . ப . ( அக் . 1977 ; 

104 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் . 
29. திருச்சி ஜெயில் ; எல் . எஸ் . கரையாளர் ; 1941 ; 30 + 160 ; 

சென்னை ; நவயுகப் பிரசுராலயம் . 
30. திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புக்கள் ; திரு . வி . கலியாணசுந் 

தரனார் ; 1944 ; 16 + 1012 ; சென்னை ; சாது அச்சுக்கூடம் . 


309 


வரிசை 


31. நாடகமேடை நினைவுகள் ; பம்மல் சம்பந்தமுதலியார் ; இ . ப . 

1932 ; - ; சென்னை ; 
32. நாயர்ஸான் ஏ . எம் . நாயர் அவர்களின் சுயசரிதை ; ராணிமைந் 

தன் ; 1982 ; -; சென்னை ; அசோக் உமாபப்ளிகேஷன்ஸ் . 
33. நான் கண்ட பாரதம் ( சுயசரிதம் ) ; எஸ் . அம்புஜம்மாள் ; மு . ப . 

ஆக . 1973 ; 271 ; சென்னை ; ஸ்ரீனிவாஸ காந்தி நிலையம் . 
34. நினைவு அலைகள் ; தி . சே . சௌ . ராஜன் ; மு . ப . 1947 ; 10+ 

393 ; சென்னை ; கலைமகள் காரியாலயம் . 
35. நெஞ்சுக்கு நீதி ; மு , கருணாநிதி ; 1975 ; 754 ; சென்னை ; தின 

மணிகதிர் . 
36. பாளையங்கோட்டை எச் . ஏ . கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவனான 

வரலாறு ; ( தன் வரலாறு ) ; எ . அ . கிருஷ்ணபிள்ளை ; மு . ப . 

1977 ; 55 ; சென்னை ; வேதாகம மாணவர் பதிப்பகம் . 
27. பிரத்தியேகமான ஆனந்தரங்கம் பிள்ளையவர்களின் சொஸ்த 

லிகித தினப்படி சேதிக்குறிப்பு ( 8 தொகுதிகள் ) ; ஆனந்தரங்கம் 
பிள்ளை ; 1948-1978 ; புதுவை ; ரோமன்ரோலண்டு 

நூலகம் . 
38. பிள்ளை பிராயத்திலே ; தங்கம்மாள் பாரதி ; மு . ப . ஏப் . 1947 ; 

84 ; புதுக்கோட்டை ; ஓம்கார நூலகம் . 
39. ‘பேராசிரியர் பூ . ஆலால சுந்தரனாரின் வாழ்க்கை வரலாறு , 

க .. த . திருநாவுக்கரசு ( பதி ) ; மு . ப . சன . 1982 ; 11 + 68 ; 

சிவனகம் ; சென்னை . 
40. முனிவர் முத்துமலர் - என் வாழ்க்கை வரலாறு ; காஞ்சி . நாகலிங்க 

முனிவர் ; சூலை . 1944 ; 57 ; சென்னை ; முனிவர் முத்துவிழாக் 

குழுவினர் . 
41. ராஜாஸாண்டோ; டி . வி . ராமநாத் ; மு.ப .1945 ; - ; சென்னை : 

பேசும் படம் காரியாலயம் . 
-42 . வனவாசம் ; கண்ணதாசன் ; ஏப் . 1981 ; 344 ; சென்னை ; 

வானதி . 
43. வாரியார் வாழ்க்கை வரலாறு : திருமுருக கிருபானந்தவாரியார் ; 

நவ . 1979 ; 16 + 272 ; சிதம்பரம் ; தில்லைத்திருப்புகழ் சபை . 
44. ஸ்வசரிதையும் பிறபாடல்களும் ; பாரதியார் ; 1948 ; 133 

சென்னை ; பாரதி பிரசுராலயம் . 


மொழிபெயர்ப்பு வாழ்க்கை வரலாற்று 

வரிசை 


அரபு 
1. ஆராயஷ் மஹபில் என்னும் ஹாத்திம்தையுடைய கிஸ்ஸா : 

முகமது இஸ்மாயில் சாஹெப்; - ; - ; ஐ . ப . நவ - 1916 ; 
453 ; சென்னை ; பிரசிடென்சி அச்சுக்கூடம் ; உருது மொழி 

பெயர்ப்பிலிருந்து . 
2. சுல்தான் இபுறாஹிமு புனு அது ஹமுடைய கிஸ்ஸா ; காளை 

ஹஸனலிப்புலவர் ; இப்ராஹிம் பின் ஆடம்பின் மன்சூர் பின் 
யாஜித் ; - ; நவ . 1912 ; 140 ; 

சென்னை ; 

ஷாஹுல் 
ஹமீதிய்யா அச்சுக்கூடம் . 
3. நஸ்ரல் ஜவாஹிர் ; முகமது மதீனா; அன்னார் அல் . மபாஹிர் 
; 1896 ; 319 ; சென்னை ; - ; 

இந்திமொழி பெயர்ட் 
பிலிருந்து . 
4. நாலிமாம்கள் பிரபந்தம் ; காளை ஹசனலிப் புலவர் ; - ; 
மு . ப . செப் . 1912 ; 8 + 364 ; 

சென்னை ; ஷாஹுல், 
ஹமீதிய்யா அச்சியந்திர சாலை . 
5. புலூக்கியாவுடைய கிஸ்ஸா , யூனூசு நபியினுடைய கிஸ்ஸா ; 

- ; பிப் . 1874 ; 1876 ; 1877 ; 32 ; சென்னை ; பரப்பிரம்ம 
முத்திராக்ஷரசாலை . 
ஆங்கிலம் 
6. அச்சம் தவிர்த்த அண்ணல் ; தி . கே . மகாதேவன் + ஏ . ராம 

ஸ்வாமி ; பிரீடம் பிரம் பியர் : ஜவஹர்லால் நேரு - ; 282 ; 

மதுரை ; தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி . 2 பகுதிகள் . 
7. அமெரிக்கப் பிரமுகர்கள் ; ஆர் . நாராயணன் ; எ கேலெரி 

ஆப் அமெரிக்கன்ஸ் ; பிராங் லூதர் மோட் ; 1957 ; 12 + 175 : 
சென்னை ; அல்லயன்ஸ் கம்பெனி. 
8. அற்புதப் பெண் ; தி . ஜே . ரங்கநாதன் ; ஹெலன் கெல்லர் 
ஸ்கெட்ச்பார் எ பேட்ரியாட் ; வைக்வேன் புரூக்ஸ் ; 1957 ; 

12 + 175 ; சென்னை ; உமாதேவன் கம்பெனி . 
9. அன்னை ( ஸ்ரீ அரவிந்தா சிரமம் ) ; ஜ . தியாகராஜன் ; மதர் ; 

பிரேமா நந்தகுமார் ; 1979; 10 + 166; புதுடில்லி; என்பிடி : 


வரிசை 


311 


, சன . 


10. இந்திய கிறிஸ்துவர்களின் ஜீவிய சரித்திரச் சுருக்கம் ; ஜோசப் 

டேவீட் ; இண்டியன் கிறிஸ்டியன்ஸ் ; - ; 1896 ; 1897 ; 

86 + 264 ; சென்னை ; - ; 2 பகுதிகள் . 
11. இந்தியப் பெரியார்கள் ; வி . எஸ் . வி . ராகவன் : தி கிரேட் 

இண்டியன்ஸ் ; ராதா கிருஷ்ணன் ; 1977 ; 176 ; 

சென்னை ; குறள் நிலையம் . 
12. இந்தியாவின் மாபெரும் புதல்வர் நேருவைப் பற்றி சோவியத் 

மக்கள் ; - ; இண்டியாஸ் கிரேட்சன் சோவியத் பீப்பிள் 
அபௌட் நேரு ; - ; மு . ப . நவ , 1975 ; 15 + 133 ; சென்னை ; 
என் சி பி எச் : தொகு . லியோனித் மித்ரோசின் + நிகோலாய் 

ஃபெனடினா . 
13. இந்திரா காந்தி ; பரணீதரன் ; இந்திராகாந்தி ; ரிடர்ன் ஆப் 

தி ரெட்ரோஸ் ; கஹ்வஜா அகமது அப்பாஸ் ; நவ . 1976 ; 

128 ; சென்னை ; ஆனந்த விகடன் . 
14. இந்துதேசாபிமானிகள் சரித்திரம் ; - ; - ; - ; 1908 ; 181 ; 

கணேஷ் அண்டு கோ . 
15. இராமகிருஷ்ண பரமஹம்ச தேவர் சரித்திரச் சுருக்கமும் அவர் 

திருவாய் மலர்ந்தருளிய மொழிகளும் ; வாணியம்பாடி சுப்பராய 
ஐயர் ; - : - ; மு . ப . 1904 ; 7 + 105 ; திருப்பத்தூர் ; 

சின்னையா நாடார் அச்சுக் கூடம் . 
16. இராமானுஜர் ; - ; ராமானுஜாசார்யா ; ஆர் பார்த்தசாரதி ; 

- ; 124 ; புதுடில்லி ; என்பிடி , 
17. இலக்கியச் செல்வர் தாகூர் ; கே . எஸ் . வெங்கடராமன் ; 

ரவீந்திரநாத் தாகூர் ; - ஹீஸ் லைப் அண்டு ஓர்க்ஸ் - ; - ; 


சென்னை ; 


18. ஈஸ்வர சந்திர வித்யா சாகர் ; ஆர் . கோபிநாத் ; ஈஸ்வர 

சந்திர வித்யா சாகர் ; ஹிரண்மயி பானர்ஜி ; 1970 ; 92 ; 

புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
19. எல்வின் கண்ட பழங்குடி மக்கள் ; சிட்டி ; தி ட்ரிபெல் ஒல்டு 

அப்வேரியர் எல்வின் : எல்வின் : - : 261 ; சென்னை : 

புக்வென்ஞ்சர் . 
20. எனது குருநாதர் ; - ; - ; விவேகாநந்தர் ; இ . ப . பிப் . 1920 ; 

72 ; சென்னை ; சை . ந . பாலசுந்தரம் . 
21. எஸ் . ராதாகிருஷ்ணன் கண்ட நேரு ; - ; ராதாகிருஷ்ணன் ஆன் 

நேரு ; சர்வ பள்ளி ராதாகிருஷ்ணன் ; 1966 ; 46 ; புதுடில்லி ; 


312 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


பப்ளிகேஷன் டிவிஷன் , மினிஸ்ட்ரி ஆப் இன்பெர்மேசன் 

அண்டு பிராட்காஸ்டிங் , இண்டியா , 
22. ஐன்ஸ்டீன் ; நா . தர்மராஜன் ; வைரைட்டி ஆப் மென் 
( ஐன்ஸ்டீன் ) ; சி . பி . ஸ்நோ ; மு . ப . டிச . 

1979 ; 64 ; 
சிவகங்கை ; அகரம் . 
23. கபீர் ; தி . வேங்கட கிருஷ்ணையங்கார் ; கபீர் ; மசேவ் 

( பிரபாகர் ) ; 1971 ; - ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
24. காந்தி சித்திரக் கதை ; கே . எம் . நடராஜன் ; காந்தி ; 

சரளாதேவி மஜும்தார் ; 1968 ; 48 ; மதுரை ; தமிழ்நாடு 

காந்தி நினைவு நிதி . 
25. காந்தியடிகள் பல கோணங்களில் : நாக முத்தையா + டி.ஆர் . 

விஸ்வநாதன் ; பேக்ட்ஸ் ஆன் காந்தி ; பி . கே . அலுவாலியா ; 

1969 ; 30 ; சென்னை ; இலக்கியப்பண்ணை . 
26. காந்திஜி ஒரு சொற் சித்திரம் ; பி . வி ஜானகி ; டாக்கிங் ஆப் 

காந்திஜி ; பிரான்ஸிஸ் வாட்சன் + மாரிஸ்பிரௌன் ; மு . ப . 

பிப் . 1978 ; 201 ; வேதாரண்யம் ; குருகுலம் . 
27. காந்திஜி வாழ்க்கையில் ரசமான 

சம்பவங்கள் ; டி . ஆர் . 
அருணசாலம் ; எ ஷீப் ஆப் காந்தி அனெக்டோட்ஸ் ; 
ஜி . ராமச்சந்திரன் ; 1947 ; 1959 ; 83 ; சென்னை புக்ஸ் 

இந்தியா பிரைவேட் லிமிடெட் . 
28. காமராஜரைச் சந்தித்தேன் ; ஏ . ஆர் . ரங்கநாதன் ; 

ஏ . ஏஸ் . ராமன் ; 1967 ; 47 ; சென்னை ; மனோன்மணி 
பதிப்பகம் . 


. 


29. காரல் மார்க்ஸ் வாழ்க்கை வரலாறு ; ஏ . சீனிவாசன் ; கார்ல் 

மார்க்ஸ் -- எ பிப்லியோ கிராபி ; பி . என் . பெடோ செயர் 

மற்றும் சிலர் ; ஏப் . 1878 ; 14 + 1248 ; சென்னை ; என்சிபிஎச் 
30. காலம் தந்த தலைவன் ; ( ஜவஹர்லால் நேரு ) . கே . ஆர் . வாசு 

தேவன் ; - ரஸ்கின் பாண் ; மு . ப . சூலை 1982 ; 7 + 140 

சென்னை ; பூரம் பப்ளிகேஷன்ஸ் . 
31. காளி நஸ்ருல் இஸ்லாம் ; கே . பி . எஸ் ஹமீத் ; காஸி 
நஸ்ருல் இஸ்லாம் ; - ; 

மு . ப . 1979 ; 98 ; 

புதுடில்லி ; 
சாகித்திய அக்காதெமி . 
32. கிறிஸ்தோபர் கொலம்பஸ் ; முல்லை சக்தி ; கிறிஸ்டோபர் 

கொலம்பஸ் மரினெர் ; சாம்வேல் எலியட் மாரிசன் ; 1966 
207 ; சென்னை ; வைரம் பதிப்பகம் . 


வரிசை 


313 


33. குமாரன் ஆசான் ; கே . சி . சங்கர நாராயணன் ; குமாரன் 

ஆசான் ; கே . எம் . ஜார்ஜ் : 1974 ; 81 ; புதுடில்லி ; சாகித்திய 

அக்காதெமி . 
34. கேசவஸுதர் ; ஆர் . கோபிநாத் ; கேசவ ஸுதர் ; மசேவ் 

( பிரபாகர் ) ; மு.ப. 1972 ; 72 ; சென்னை ; சாகித்திய அக்கா 

தெமி . 
35. கொலம்பஸ் ; கே . எஸ் . நாகராஜன் ; ; ஆர்ம்ஸ்ட்ராங் 

ஸபெர்ரி ; 1959 ; 10+ 143 ; சென்னை ; ஆசிரியர் நூற்பதிப்புக் 

கழகம் . 
36. கோதம புத்தர் ; த . நா . குமாரசுவாமி ; த லிவிங்தாட்ஸ் ஆப் 
கோதம புத்தா ; கே . ஆனந்த 

குமார சுவாமி + ஐ . பி . 
ஹார்னர் ; 1967 ; 275 ; புதுடில்லி ; என் பிடி . 
37. கோபால கிருஷ்ண கோகலே ; கோவிந்தசாமி ராஜா ; 

ஆர் . பி . பிராஞ்சபே ; 1915 ; 109 ; சென்னை ; இண்டியா 

பிரிண்டிங் வொர்க்ஸ் . 
38. கௌதமபுத்தர் ; வி . எஸ் . வி . ராகவன் ; 

எஸ் . ராதா 
கிருஷ்ணன் ; - ; 
39. சந்துமேனன் ; கு . இராஜவேலு; சந்துமேனன் ; டி . ஸி . சங்கர 
மேனன் ; மூ . ப . 1979 : 100 ; 

சாகித்திய அக் 
காதெமி . 
40. சரளாதாசர் ; தே.ஆண்டியப்பன் ; சரளாதாசர் ; கிருஷ்ண 
சந்திரபாணி கிராகி ; 

1984 ; 67 ; புதுடில்லி ; 
சாகித்திய அக்காதெமி . 
.41 . சாதுசுந்தர்சிங் ; தெய்வ அழைப்பைப் பெற்றவர் ; ஜி . வி . ஜாப் 

சாதுசுந்தர்சிங் ; திருமதி ஜே . ஆர்தர் பார்கெர் ; ; 12--119 ; 

சென்னை ; சிஎல் எஸ் . 
42. சாயிபாபா ( அற்புத புரூஷர் ) : ஆர் கணபதி ; சாய்பாபா ; - ; 

1971 ; 199 ; சென்னை ; மாக்மில்லன் கம்பெனி . 
.43 . சி . ஆர் . ரெட்டி ; ஆஞ்சனேயலு ; சி.ஆர் . ரெட்டி ; - ; 1981 ; 86 

புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
44. சிறை அனுபவம் ; வி.ஆர்.எம் . செட்டியார் ; டிபுரோபன்டிஸ் ; 

ஆஸ்கார் ஒயில்ட் ; இ.ப. ஏப் . 1953 ; 15 + 68 ; சென்னை ; 

ஸ்டார் பிரசுரம் . 
45. சீனாவில் இளமைப் பருவம் : எம் . ஏ . அப்பாஸ் ; எ . சைனீஸ் 

சைல்டு கூடு ; யீ சியாங் ; 1959 ; 4 + 220 ; சென்னை ; ஜெமினி 
பிரசுரம் , 


புதுடில்லி ; 


மு.ப. 


- 


314 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


46. சுப்பிரமணிய பாரதி ; சாம்பசிவன் ; - ; பிரேமாநந்தகுமார் ; 

மார்ச் 1973; 6 + 156 ; புதுடில்லி ; என்பிடி . 
47. சுவராஜ்யம் கண்ட அருந்திறல் வீரன் ; ( சத்திரபதி சிவாஜி ) : 

; - ; தி . வி . படூர்கர் + ஆனந்த் அதிஜ் ; டிச . 1974; 268 ; 

சென்னை ; புத்தொளி . 
48. சைதன்யர் ; ஏ . ஆர் . ராஜாமணி ; சைதன்யா ; திலீப்குமார் 

முகர்ஜி ; 1973 ; 4 + 181 ; புதுடில்லி ; என்பிடி . 
49. டாக்டர் அம்பேத்கார் - ஒரு வாழ்க்கைச் சித்திரம் ; கிருஷ்ணசாமி 

- ; ஒ . கே . நம்பியார் ; மு.ப. 1957 ; 76 ; பெங்களூர் ; 
50. டி . ஜி . ராக்லண்ட்டின் ஞாபகார்த்த நூல் ; ஜே . கொரனோ 
லியஸ் ஐயர் ; - : - ; மு . ப . சன 

சன . 1872 ; 112 ; பாளையங் 
கோட்டை ; சர்ச்மிஷன் பிரஸ் . 
51. தமிழகத் தலைநகரில் காந்திஜி ; ஆர் . மீனா ; காந்திஜி இன் 

தமிழ்நாடு கேபிடல் ; எஸ் . விஜயலக்ஷ்மி ; மு . ப . மார்ச் 1969 : 

6 + 48 ; சென்னை ; வானதி பதிப்பகம் . 
52. தலாய் லாமா; கே.ஆர் . ரங்காச்சாரி ; தலாய்லாமா ; லோவெல் 

தாமஸ் ; 1968 ; 190 ; சென்னை ; ஹிக்கின்பாதம்ஸ் . 
53. தாமஸ் அல்வா எடிசன் ; ஏ . எஸ் . சுப்பராயன் ; - ; கிலென் 

வுட் ஜி . கிளார்க் ; 1958 ; 172 ; சென்னை ; புக்ஸ் இந்தியா . 
54. தாராசங்கர் பந்தோபாத்யாயர் ; கு . இராஜவேலு ; தாராசங்கர் 

பந்தோபாத்யாய் ; மஹா ஸ்வேதாதேவி ; மு . ப . 1981 ; 97 ; 

புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
55. தாருதத் ; அ . சீநிவாசராகவன் ; தாருதத் ; பத்மினிசென் 

குப்தா ; 1974 ; 106 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
56. தோழர் எஸ் . வி . காட்டே , இந்தியக் கம்யூனிஸ்டுக் கட்சியின் 

முதல் பொதுச் செயலாளர் நினைவுக் கட்டுரைகள் ; ஜமதக்னி ; 

எஸ் . வி . காதே ; - ; அக் . 1977 ; 187 ; சென்னை : என்சிபிஎச் . 
57. நான் கண்ட காந்தி ; தி . ஆர் . அருணாசலம் ; எவீக் வித்காந்தி ; 

லூயிபிஷர் ; மு.ப. அக் . 1947 ; இ . ப . 1959 ; மூ . ப . செப் . 

1963 ; 138 ; சென்னை ; புக்ஸ் இந்தியா . 
58. நான் கண்ட வலிமார்கள் ; எம் . ஆர் . எம் . பாத்திமா ; - ; - ; 

மு.ப. ஏப் . 1980 ; 56 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் . 
59. நானாலால் ; தீபம் நா . பார்த்தசாரதி ; நானாலால் ; மணி 

யார் ; 1981 ; 108 ; புதுடில்லி . சாகித்திய அக்காதமி . 


வரிசை 


315 


60. பங்கிம் சந்திர சட்டர்ஜி ; அசோக மித்திரன் ; பங்கிம் சந்திர 

சட்டர்ஜி ; சுபோத் சந்திர சென் குப்தா ; மு . ப . 1979 ; 74 ; 

புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
61. பண்டித பத் கண்டே ; லா . சு . ரங்கராஜன் ; - ; எஸ் . என் . 

ரதன்ஜங்கர் ; 1973 ; 92 ; புதுடில்லி ; என் பிடி . 
62. பன்னிரண்டு உத்தமிகள் கதை ; வி . கிருஷ்ணமாச்சாரியார் ; 

- ; எச் . பி . கிரீக் ; மு . ப . 1901 ; இ . ப . 1917 ; 254 ; சென்னை ; 

ஆக்ஸ்போர்டு யுனிவர்ஸிடி பிரஸ் , 
63. பாணபட்டர் ; பெ . திருஞான சம்பந்தன் ; பாணபட்டா 

கே . கிருஷ்ணமூர்த்தி ; மு.ப. 1979 ; 111 ; புதுடில்லி; சாகித்திய 

அக்காதெமி . 
64. பாரத நாட்டின் முப்பெரும் தலைவர் ; ( பங்கிம் , திலகர் , தயா 

னந்தர் ) ; - ; அரவிந்தர் ; 1946 ; - ; சென்னை ; நவயுகப் 

பிரசுராலயம் . 
65. பாரதியார் ; பிரேமாநந்த குமார் ; பாரதியார் ; பிரேமாநந்த 

குமார் ; மு.ப. 1982 ; 78 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
66. பிராங் லோயிட் ரைட் ; ஜே . ஏ . கறுப்பண்ணன் ; பிராங் 

லோயிட் ரைட் - ரிபல் இன கான்க்ரேட் ; - ; 1964 ; 6 + 276 ; 

கோவை ; கலைக்கதிர் . 
67. பிரேம்சந்த் ; சரஸ்வதி ராமனாத் ; பிரேம்சந்த் ; பிரகாஷ் 

சந்திரகுப்தா ; 1970 ; 71 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
68. பீட்டர் ஜென்ஜர் ; ஜெயா அருணாசலம் ; பீட்டர் ஜென் ஜர் ; 

பைட்டர் பார் பிரீடம் ; பிரங்கிளின் தாமஸ் கல்ட் ; 1957 ; 

4--215 ; சென்னை ; புக்ஸ் இந்தியா . 
69. புகழ்பெற்ற ஏழைகள் ; குண்டூசி கோபால் ; லைவ்ஸ் ஆப் புவர் 

பாய்ஸ் ஜுபிகேம் பேம்ஸ் ; சாரா . கே . போல்டன் ; மு . ப . 

1960 ; 236 ; பம்பாய் ; பெர்ல் பப்ளிகேஷன்ஸ் . 
70. புத்ததேவ போஸ் ; தா . வே . வீராசாமி ; புத்ததேவ போஸ் ; 

அலோகரஞ்சன் தாஸ் குப்தர் ; மு . ப . 1982 ; 180 ; புதுதில்லி ; 

சாகித்திய அக்காதெமி . 
71. புத்தர் பிரான் ; பி . எஸ் . வரதராஜ ஐயர் ; தி . புத்தா ; நியிவ் 

தாகின் தூ ; 1961 ; 104 ; சுல்கத்தா ; கல்கத்தா பல்கலைக் 

கழகம் . 
72. புத்தரது திவ்விய சரித்திரம் ; ( மகா பிநிஷக்ர மனம் அல்லது 

பெருந்துறவு ) ; - ; - ; எட்வின் அர்னால்டு ; 1897 ; 146 ; 
சென்னை ; கமர்ஷியல் பிரஸ்; தழுவல் . 


B16 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


எச் . 


73. புனிதர் பவுலின் வாழ்க்கையும் நிருபங்களும் ; பர்ல் இம்மானு 

வேல் ; - ; டா பா . ஹட்சன் ; 1964; 168 ; சென்னை ; சிஎல்எஸ் 
74. பெரிபுளூஸ் ; சோம சுந்தர தேசிகர் ; - ; டபிள்யூ . 

ஸ்கோப் ; சன . 1933 ; 69 ; - ; எஸ் . எஸ் . தேசிகர் அண்டுசன்ஸ் 
75. பொருளறிவு கண்டறிதலிலும் பொறிகளியற்றுவதிலும் வல்லோர் 

வரலாறு ; பி . டி . ஸ்ரீனிவாச ஐயங்கார் ; - ; கான்ஸ்டன்வேக் 
பீர்ட்டு லாங்க் ; 1920 ; 4 + 81 ; சென்னை ; மாக்மில்லன் அண்டு 
கம்பெனி . 


76. போதனர் ; அ . அ . மணவாளன் ; போதனர் ; டி . வேங்கடாவ 

தானி; மு.ப. 1981 ; 104 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
77. மகரிஷி தேவேந்திரநாத தாகூர் ; கா . மீனாட்சி சுந்தரம் ; 

மகரிஷி தேவேந்திரநாத தாகூர் ; நாராயண சௌதரி ; மு.ப. 

1980 ; 83 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி , 
78. மகா சீர்திருத்தியாகிய லூத்தரும் அவர் வேலையம் ; அருளப்ப 

ஐயர் ; குவிஸ்ட் சாஸ்திரி ; ஜெ . சான்டெக்ரென் ஐயர் ; மு.ப 

செப் . 1917 ; 112 ; பரமக்குடி ; மாணிக்கம்பிரஸ் . 
79. மகாத்மா காந்தி ; எஸ் . சிவசுவாமி ; - ; வின்சென்ட்ஷீன் ; 

1957 ; 248 ; சென்னை ; ஸ்ரீமகள் கம்பெனி . 
30. மகாத்மா காந்தி ; - ; - ; ரோமன் ரோலண்டு ; - ; 144 ; 

சென்னை ; சுதந்திரச்சங்கு காரியாலயம் . 
81. மகாத்மா காந்தி வாழ்க்கை : தி . ஜே . ரங்கனாதன் ; தி லைப் 

ஆப் மகாத்மா காந்தி ; லூயி பிஷர் ; - ; 8 + 680 ; சென்னை ; 

பழனியப்பா பிரதர்ஸ் . 
82. மகாத்மா காந்தி ( வாழ்க்கை வரலாறும் உலகிற்கு விடுத்த செய்தி 

யும் ) ; சரஸ்வதி தங்கையன் ; காந்தி ; லூயிபிஷர் : மு . ப . பிப் . 

1965 ; 6 + 250 ; சென்னை ; தமிழ் வெளியீட்டுக் கழகம் . 
83. மதுவை வென்ற வீரன் மாத்லால்பாட் ; அற்புதம் மாத்யூ டால் 

பாட் - ஆன் ஐரிஷ் காதெலிக் ; எட்டிடோ கெர்டி ; 1957 ; 

4 + 133 ; தூத்துக்குடி ; தமிழ் இலக்கியக் கழகம் . 
84. மனத்தின் மாண்பு ; கே . ஆர் . அரங்காச்சாரி ; எ குட் பைட் ; 

ஜீன் கௌல்ட் ; ஏப் , 1965 ; 250 ; சென்னை ; பழனியப்பா 

பிரதர்ஸ் . 
85. மனிதருள் மாணிக்கம் ; ஏ . ராமஸ்வாமி ; ஜவஹர்லால் நேரு 

தி ஜ்வெல் ஆப் இண்டியா ; மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ; 
- ; 8 + 220 ; மதுரை ; தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி . 


வரிசை 


317 


86. மாணிக்க வாசகர் ; கோ . வன்மீகநாதன் ; மாணிக்கவாசகர் , 

வன்மீகநாதன் ; மு . ப . 1983 ; 87 ; புதுதில்லி ; சாகித்திய 

அக்காதெமி . 
87. மாபெரும் புரட்சி வீரன் ; சிவ . ராமச்சந்திரன் தி கிராண்டு 

ரிபெல் ; டென்னிஸ் கின்செய்டு ; டிச . 1966 ; 427 ; புதுடில்லி: 

என்பிடி . 
88. மார்க்கோ போலோ ; பெ . திருஞானசம்பந்தன் ; மார்க்கோ 

போலோ ; மாரிஸ் காலிஸ் ; 1968 ; 291 ; புதுடில்லி ; என்பிடி . 
89 . மார்க்கோ போலே ; -- ; - ; ஏ . ஜான்சன் ; 1957 ; 126 ; சென்னை ; 

ஓரியண்ட் லாங்மென்ஸ் . 
90. மார்க்ஸையும் எங்கெல்ஸையும் பற்றிய நினைவுக் குறிப்புகள் ; - ; 

- ; - ; 605 ; மாஸ்கோ ; முன்னேற்றப் பதிப்பகம் . 
91. மாஸ்கோ டைரி ; கே . சி . சங்கர நாராயணன் ; தப்ளையிங் 

டோரிகா , எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ப்ரம் எ டையரி , கே . பி . சிவ 
சங்கரமேனன் ; 286 ; சென்னை ; புக்வென்சர் . 


92. மீராபாய் ; எஸ் . கந்தசுவாமி ; மீராபாய் ; உஷா எஸ் . நில்சன் ; 

1977 ; 64 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 


93. முத்துஸ்வாமி தீக்ஷிதர் ; கே . ஸி . தியாகராசன் ; முத்துஸ்வாமி 

தீக்ஷிதர் ; - ; செப் . 1970 ; 10 + 181 ; புதுதில்லி ; என்பிடி. 
94. முதன்மைப் பெற்ற அமெரிக்கப் பெண்மணிகள் ; ஏ . ஆர் 

இந்திரா ; - ; ஐலேசா போர்சீ ; அக் . 1962 ; 466 ; சென்னை ; 

பழனியப்பா பிரதர்ஸ் . 
95. மோட்டார் மன்னன் ஹென்றி போர்டு ; சரஸ்வதி ; ஹென்றி 

போர்டு -எஞ்சினியர் ; ஆல்பிரைட் லூயிஸ் நெய்கன்ட் ; - 


. 


96. யோவான் ஸ்நானகனின் வரலாறு : புஷ்பம் சுந்தர்ராஜ் ; தி 

ஸ்டோரி ஆப் செயின்ட் தி பாப்டிஸ்ட் ; ஜாய்ஸ் காஸ்க்வே ; 

1967 ; 20 ; சென்னை ; ஐஎஸ்பிசி.கே . 
97. ரஞ்சித் சிங் தி . பட்சிராஜன் ; - ; டி . ஆர் . ஸுத் ; மார்ச் 

1972 ; 160 ; புதுடில்லி ; என் பிடி . 
98. ரமணமகரிஷி ; லா சு . ரங்கராஜன் ; - ; கே . சுவாமி 

மிநாதன் ; 
1980 ; 236 ; புதுடில்லி ; என்பிடி . 
99. ரவீந்திரநாத்தாகூர் ; - ; ரவீந்திர நாத்தாகூர் ; மார்ஜரீஸைக்ஸ் ; 

மு.ப. 1957 ; 147 ; பம்பாய் ஓரியண்டல் லாங்மென்ஸ் . 


318 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


100. ராஜபுத்திர வீரர்கள் ; டி . லக்ஷ்மி நாராயண ஐயங்கார் ; - ; 

கர்னல்டாட் முதலியோர் ; மு.ப. ஏப் . 1920 ; 98 ; சென்னை ; 
ஸி . குமாரசாமி நாயுடு அன்சன்ஸ் . 


101. ராஜாராம் மோகன்ராய் ; க . த . திருநாவுக்கரசு ; ராஜாராம் 

மோகன்ராய் ; சௌமியேந்திரநாத்தாகூர் ; 1972 ; 86 ; புது 
டில்லி ; சாகித்திய அக்காதெமி . 


102. ரைட் சகோதரர்கள் ; ஆர்.சொக்கலிங்கம் ; தி ரைட் பிரதர்ஸ் 

ஜேம்ஸ் கி யென் டின் ரெய்னால்டுஸ் ; 1957 ; 204 ; சென்னை 
பழநியப்பா பிரதர்ஸ் . 


103. லட்சுமிநாத பெஸ்பரூவா ; க.த. திருநாவுக்கரசு ; லட்சுமிநாத 
பெஸ்பரூவா ; ஹேம்பரூவா ; 

ஹேம்பரூவா ; 1969 ; 102 ; புதுடில்லி ; 
சாகித்திய அக்காதெமி . 


104 . 


லிண்டன் ஜான்சன் வரலாறு : பி . என் . அப்புசாமி ; லிண்டன் 
ஜான்சன்ஸ் ஸ்டோரி ; பூத் மூனே ; 1964 ; 22 + 329 ; கோவை 
மெர்க்குரி புத்தகக் கம்பெனி. 


105. லூயிஸ் பாஸ்ட்டர் ; - ; - ; மே எவெலின் அட் வுட் ; 1958 ; 

133 ; சென்னை ; ஓரியண்டல் லாங்மென்ஸ் கம்பெனி. 
106 . 

வாழ்வளித்த வள்ளல் ; ஏ . எஸ் . ஞானப்பிரகாசன் ; செயின்ட் 
ஜான் பாஸ்கோ ; ஏ . அப்பிரே ; 1972 ; 16 + 528 ; சென்னை 

சலோசியன் இன்ஸ்டிடியூட் ஆப் கிராபிக் ஆர்ட்ஸ் . 
107. வாழ்விக்க வந்த காந்தி ; ஜெயகாந்தன் ; - ; ரொமெய்ன் 

ரோலந்து ; 1973 , இ.ப. ஏப் . 1978 ; 232 ; சென்னை ; 
கலைஞன் பதிப்பகம் . 


108. விஞ்ஞான மேதைகள் ; (சாமுவேல் நிசென்சன் சித்தரித்தது ) 

பெ . நா . அப்புஸ்வாமி ; ஜியண்ட்ஸ் ஆப் சைன்ஸ் ; பில்ப் 
கேன் ; சூலை 1966 ; 247 + 218 ; சென்னை ; ஹிக்கின் 

பாதம்ஸ் ; 2 பகுதிகள் . 
109 . விதி என்ன செய்யும் ; காசி விசுவநாதன் ; வித் நோ ரெக் 

ரெட்ஸ் ; ஸ்ரீமதி கிருஷ்ணா ஹத்தீலிங் ; 1951 ; 1962 ; 188 ; 
சென்னை ; புக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் . 


110 . 


விதியை வென்ற 

வென்ற வீரர்கள் ; சொக்கலிங்கம் ; - ; 
டொனால்டு கல்ராஸ் பீட்டி ; மு.ப. அக் . 1959 ; 187 ; 
சென்னை ; பழனியப்பா பிரதர்ஸ் . 


வரிசை 


319 


111. வீரேசலிங்கம் ; என் . பார்த்தசாரதி ; வீரேசலிங்கம் ; நார்ல 

வெங்கடேஸ்வர ராவ் ; 1977 ; 101 ; புதுடில்லி ; சாகித்திய 
அக்காதெமி . 
வேதம் வேங்கடராய சாஸ்திரிகள் ; சு . செல்லப்பன் ; வேதம் 
வேங்கடராய சாஸ்திரிகள் ; ( இளைய ) வேதம் வேங்கட 
ராய சாஸ்திரி : மு . ப . 1983 ; 101 ; புதுதில்லி ; சாகித்திய 

அக்காதெமி . 
113. வேத வித்தகர் வியாசர் ; எஸ் . அம்புஜம்மாள் ; தி மாஸ்டர் ; 

கே . எம் . முன்ஷி ; மு . ப . டிச . 1980 ; 354 ; சென்னை ; 

வானதி பதிப்பகம் . 
J14 . ஸ்ரீ அரவிந்தர் ; மிரா . சங்கர நாராயணன் ; ஸ்ரீ அரபிந்தோ ; 

நவஜாதா ; மு . ப . 1976 ; 15 + 171 ; புதுடில்லி ; என்பிடி . 
115. ஸ்ரீ அரவிந்தர் ; பி . கோதண்டராமன் ; ஸ்ரீ அரபிந்தோ ; 
மனோஜ்தாஸ் ; 

1976 ; 108 : புதுடில்லி ; சாகித்திய 
அக்காதெமி . 
116. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ; கே . தாமோதரன் ; ஸ்ரீ சைதன்ய 

மகாபிரபு ; சம்பிதானந்தாதாஸ் ; - ; 16 + 263 ; சென்னை ; 

ஸ்ரீ கௌடியா மடம் . 
117. ஸ்ரீ பாலயோகி மும்முடிவாரம் ; - ; - ; - ; 1966 ; 54; சென்னை ; 

உயர் ஒழுக்க அறிவு பிரசார சபை . 
.118 . ஜகதீஷ் சந்திரபோஸ் ; ஆர் . எஸ் . வெங்கட்ராமன் ; - ; எஸ் . 

என் . பாஸு ; டிச . 1973 ; 114 ; புதுடில்லி ; என்பிடி . 
119. ஜார்ஜ் பெர்னார்டு ஷா ; சேஷாசலம் ; பெர்னார்டு ஷா ; 

இல்பெர்ட் கீத் செஸ்டர்ஸன் ; அக் . 1964 ; 34+ 272 ; 

சென்னை ; சிந்தனைப் பதிப்பகம் . 
120 . ஜார்ஜ் வாஷிங்டன் - மக்களின் தலைவன் ; சி . மோகன 

சுந்தரம் ; ஜியார்ஜ் வாஷிங்டன் - லீடர் ஆப் தி பீப்பிள் ; 
இங்ராம் லாராஜுடுசன் ; 1957 ; 240 ; சென்னை ; புக்ஸ் 

இந்தியா . 
121 . ஜான் கென்னடி அரசியல் வாழ்க்கை ; ந . ராமரத்னம் ; - ; 

ஜேம்ஸ் மாக்கிரகார் பர்னஸ் ; மு . ப . நவ . 1962 ; 15 + 196 ; 

சென்னை ; பழனியப்பா . 
122. ஜியார்ஜி டிமிட்ரரவ் (ஐக்கிய முன்னணி சித்தாந்த சிற்பி ) ; என் . 

கிருஷ்ணசாமி ; -- ; - ; மு . ப . மார்ச் 1962 ; 222 ; சென்னை ; 
என் சி பி எச் ; கே . அனந்தநம்பியார் ( தொகு ) . 


320 


தமிழ் வாழ்க்கைவரலாற்றிலக்கியம் 


| 


123. ஜீவனானந்த தாஸ் ; க . த . திருநாவுக்கரசு ; ஜீவனானந்த , 

தாஸ் ; சிதானந்த . தாஸ் குப்தா ; மு . ப . 1981 ; 76 ; புது 

டில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
124. ஜெயதேவர் ; டி . எஸ் . பார்த்தசாரதி ; ஜெயதேவர் ; சுநீதி 

குமார் சாட்டர்ஜி ; 1983 ; - ; புதுடில்லி ; சாகித்திய 

அக்காதெமி . 
இந்தி 


125. அமீர் ஹம்ஜா ஜங்க் ; ஹகீம் ஷைக்காவுத் சாகிபு + ஹகீம் 

முகம்மது ஷம்சுத்தீன் சாகிபு ; - ; மு . ப . சூன் . 1910 ; 410 ; 

சன் ஆப் இண்டியா பிரஸ் ; 2 பகுதிகள் , 
126. இமம் ஜாபர் ஸாஜக் கிஸ்ஸா ( ஹஜ்ரத் அமீருல் மூமினின் 

மௌலா முஸ்ஸீல் குஷா கிஸ்ஸா ) ; குலாம் அலி சாயபு : 

--- ; 1907 ; 8 ; சென்னை ; சுந்தர விலாச அச்சுக்கூடம் . 
127 . சயித்துன் கிஸ்ஸா ; அப்துல் காதிர் ; - ; - ; 1882 ; 72 ; - ; 

கலைக்கியான முத்திராக்ஷர சாலை . 
128. சர்தார் வல்லப்பாய் படேல் ; துளசி ஜெயராமன் ; - ; விஷ்ணு 

பிரபாகர் ; 1980 ; 75 ; புதுடில்லி ; என்பிடி . 
129 . சர்தார் வல்லபாய் படேல் ; - ; -- ; காசிநாத் திரிவேதி ; மூ . ப . 

1965 ; 32 ; சென்னை ; அருணோதயம் . 
130. துளசிதாசர் ; எஸ் . ரஜத் ; - ; தேவேந்திர சிங் ; 1975 ; 99 ; 

புதுடில்லி ; என்பிடி . 
131 . பாபு அல்லது நானறிந்த காந்தி ; சுப்பையா ; - ; கனச்யா 

மதாஸ் பிர்லா ; 1941 ; 18 + 227 ; சென்னை ; லலிதா அண்ட் .. 

கம்பெனி . 
132 . 

பாரத பெரியார்கள் -4 ; ராஜலட்சுமி ராகவன் ; பாரத் கா 

கவ்ரவ் ; - ; - ; 248 ; புதுடில்லி ; பப்ளிகேஷன் டிவிஷன் . 
133 . முஹம்மது அனிபுகிஸ்ஸா ஜெயினுலா கிஸ்ஸா ; முகம்மது 

இபுறாஹிம் சாயபு ; - ; - ; 1902 ; - ; சென்னை ; வித்வ 

சிரோண்மணி அச்சுக் கூடம் . 
134 . லால் பகதூர் சாஸ்திரி ; சௌரி ; - ; சுமங்கல் பிரகாஷ் 

மே 1967 ; 385 ; சென்னை ; தெபு நி . 
135 . வீரரின் கதைகள் ; சூரி ; வீரோம் கி காஹனியம் ; ராஜேந் 

திர அவஸ்தி ; 1973 ; 64 ; புதுடில்லி ; என்பிடி . 
136 . ஸ்வாமி சமந்த பத்ராசாரியின் திவ்ய சரித்திரம் ; - ; வித்வ. 
ரத்நமாலா ; டி . ஆதிநாயனார் ; மு.ப. ஆக . 1920 ; 

; 19 ; 
சென்னை ; தருமசீலன் அச்சுக்கூடம் . 


வரிசை 


321 


உருது 
138. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ; அப்துல் ஹிமில் ஆமிர் உமரி ; 

உமர் பின் அப்துல் அஜீஸ் ; மாயீல் கைராபதீ ; இ.ப. அக் .. 

1982 ; 102 ; சென்னை ; இஸ்லாமிய நிறுவனம் . 
139 . க அபாவின் சரிதை ; முகம்மது காசீம் ; தாரீக் பைத்ல 

லாஹ்ஷரீப் கஅபா ; - ; மு . ப . 1935 ; இ.ப. 1962 , மூ . ப . 

1979 ; 110 ; மதுரை ; குர் ஆனியா பதிப்பகம் . 
140 . சகபாக்கள் வரலாறு ; குலாம் ரசூல் ; - ; முகமது ஜகாரியா ; 

இ.ப , 1977 ; 423 ; திண்டுக்கல் ; 
141. மஷீகா ஹஸ்ரத் அஹ்மத் ( அலி ) வாழ்வும் வாக்கும் ; சி . எஸ் . 

ஹஸ்ஸன் அபுபக்கர் ; - ; - ; - : 24 ; மேலப்பாளையம் 

முஜாபர் உத்தீன் அஹமீதா , 
142 . வள்ளல் பெருமகன் ( நவாப் சி . அப்துல் ஹக்கீம் சாஹப் அவர்க 

ளின் வாழ்க்கை வரலாறு ) ; சதக்கத்துல்லாஹ; - . ஹாலிஸ் 
அப்துர் ரஸாக் ; மு.ப. சன . 1980 ; 95 : மேல் விஷாரம் ; 
சி . அப்துல் ஹக்கீம் கல்லூரி. 


கன்னடம் 


143 . பசவண்ணர் வாழ்க்கை வரலாறு ; 

சி . சிவசண்முகம் ; 
எம் . சிதானந்த மூர்த்தி ; மு . ப . 1984 ; 212 ; பெங்களூர் 

காவ்யா வெளியீடு . 
144. புரந்தரதாசர் ; டி . பி . சித்தலிங்கய்யா ; புரந்தரதாஸா ; 

வீ . சீத்தாராமய்யா : 1980 ; 178 ; சென்னை ; என் பிடி . 
கிரேக்கம் 
145. மாவீரன் கொரியலேனஸ் ; எஸ் . வேதரத்னம் ; தி லைவஸ்" 

புளூடார்க் ; மு . ப . செப் . 1964 ; 79 ; சென்னை : நாகு 
வெளியீடு . 


காகா 


குஜராத்தி 
146. காந்தி வாழ்க்கைச் சித்திரம் ; ஏ . ராமாஸ்வாமி ; பாபுனி 
ஜன்ஹி ; 

காலேல்கர் - ; 90 ; 

90 ; , தஞ்சாவூர் 
சர்வோதய பிரசுராலயம் . 
147. காந்திஜியின் நினைவுகள் ; ஹரிஹரசர்மா ; - ; சாந்தி 

குமார் ; ஆக . 1966 ; 16 + 248 ; சென்னை ; கலைமகள் 
காரியாலயம் . 
த , வா . வ . - 21 


322 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


- 


148. பாப்பாவின் காந்தி ; ஹரிஹரசர்மா ; காந்திஜி; ஜூகத் 

ராம்தவே ; ஐ . ப . 1962 ; 119 : தஞ்சாவூர் : சர்வோதய 

பிரசுராலயம் . 
149. பாபுஜியின் நினைவுக் கோவை ; த . நா . குமாரசுவாமி 

பாபுஜியின் ஜீவன் பிரசங்கா : மனுட ஹன் காந்தி ; - ; 

2 + 43 : சென்னை ; 
150 . 

விநோபா கண்ட காந்தி ; இராம . கோபிநாதன் 
விநோபா ; மார்ச் 1974 : 170 ; மதுரை தமிழ்நாடு காந்தி 

நினைவு நிதி ; மராத்தி மொழி பெயர்ப்பிலிருந்து . 
செர்மன் 
i51 . லெனினைப் பற்றி எனது நினைவுகள் ; கே . ராமநாதன் ; 

எரின்னெருங்யென் ஆன் லெனின் : க்ளாரா ஜெட்கின் : 
1957 : 125 ; சென்னை ; என்சிபிஎச் : ஆங்கில மொழி 

பெயர்ப்பிலிருந்து . 
தெலுங்கு 
152 . மஹா பதிவிரதைகளின் சரித்திரம் : - ; - சேஷாசல 

நாயுடு ; 1921 ; 116 ; - ; பி . இரத்தின நாயகர் அண்டு 

சன்ஸ் . 
153. ஜெகதேவராயலு மு ஸீகு பலிஜ வம்ஸாவளி ; சி . எஸ் . எச் . 
ஒபிளி சாமி நாயுடு ; 

ராணாதியமன ஜெகதேவ 
ராயலு + சேஷய்யகாரு ; மு . ப . டிச . 1916 ; 9 : கோவை 

இராமச்சந்திர விலாசம் அச்சுக்கூடம் . 
பாரசீகம் 
154 . ஆசாத் பகுத்து ஷா அவர்களுக்குச் சொல்லிய சர்தார் வேஸ் 

கதை என்னும் நான்கு பக்கீர்களுடைய கிஸ்ஸா ; ப . வெ . 
முகம்மது இபுறாகீம் : - ; - ; 1881 ; 264 ; சென்னை ; 

ஸ்ரீலீலா நிலைய அச்சுக்கூடம் . 
155 . நௌபல் நாநக் நாநக் சுந்தர் சரித்திரம் -1 ( நவநீத ஞானன் , 

ஞானசுந்திரி ) ; ஹகீம் ஷைக் தாவுத் சாகிபு + ஹகீம் 
முகம்மது ஷம்சுத்தீன் சாகிபு : - ; - ; 1903 : 404 

சென்னை : ஸன் ஆப் இந்தியா பிரஸ் . 
பிரெஞ்சு 
156. புதுவை அர்ச் அந்தோனியார் சரித்திரம் ; எப் . ஜே . சுபவாக் 

யம் ; செயிண்ட் அந்தோனி ஆப் பதுவா : 1907 ப 
11 + 275 ; ஜாப்னா : 


323 


157. விவேகானந்தர் ஏ . ஜி : வெங்கடாச்சாரி ; 

லைப் ஆப் 
ராமகிருஷ்ணா + லைப் ஆப் விவேகாநந்தா ; ரோமான் 
ரோலண்டு : 1963 ; 213 ; புதுடில்லி : சாகித்திய அக்காதெமி . 


மராத்தி 
158 . பகவான் புத்தர் ; கா . ஸ்ரீ . ஸ்ரீ , - ; தர்மானந்த கோஸம்பி 

மு.ப. 1937 : 458 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
1159 . மாதவ கோவிந்தரானடே ; தி . செல்வகேசராய முதலியார் 

- ; ராமாபாய் ரானடே : மு.ப. ஏப் . 1920 : 210 : சென்னை 
எஸ் பிஸி கே பிரஸ் . 


மலையாளம் 


, 160 . திருத்தொண்டர் சாவருகுரியாக்கோஸ் ஏலியாஸ் அடிகளார் 

- ; ஆன்ஸ்லெம் ; - ப . 1963 : 56 ; நாகர் கோவில் 
அஸிஸி பிரஸ் . 


ரஷ்யன் 


161. இவர்தான் லெனின் ( கட்டுரைகள் , கதைகள் ; குறிப்புகள் ) 
பூ . சோமசுந்தரம் : - ; - 

-- ; மு.ப. 1973 ; 311 ; மாஸ்கோ 
முன்னேற்ற பதிப்பகம் . 
16. கார்ல் மார்க்ஸ் , ஆர் . பி . எஸ் ; - ; பிரெடெரிக் எங்கல்ஸ் 

ஜென்னிமார்க்ஸ் + வி . இ . லெனின் ; மு.ப. 1983 ; 144 
சென்னை ; 

என்சிபிஎச் . 
163 . கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கைச் சுருக்கம் ; - ; - ; இவனோவ் + 
நிகொலாய் ; 

1983 : சென்னை : சோவியத் நாடு 
பிரசுரம் . 
164 . கார்ல் மார்க்ஸ் வாழ்க்கை - வரலாறு : ஆசு , பாரதி ; காரல் 

மார்க்ஸ் : கார்ப் கை பையோகராபியா இவ்ஜெனிஜா 
அக்கிமோவ் 

டியனோவா ; சூலை 1963 ; 14 ) 
சென்னை ; என்சிபிஎச் , 
165. தோழர்லெனின் மனிதர் லெனின் ; ஏ . ஜி . பெருமாள் 

லெனின் காம்ரேட் அண்டுமேன் : - ; மு.ப. 1972 ; 
16 + 208 ; சென்னை ; என் சிபிச் ; ஆங்கில மொழி பெயர்ப்பி 

லிருந்து 
166. நீலக்குறிப்பேடு : பி . சிவகாமசுந்தரி ; - ; 

- ; இ . கஸாகேவிச் 
மு.ப. சன . 1964 ; 6 + 202 ; சென்னை ; என் சி பி எச் . 


னாஸ் 


324 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் .. 


167. பிரம்மசாரியின் டையரி ; ரகுநாதன் ; தி லைப் ஆப் மாப்பு! 

வியிகோ ஜெம்யாகின் ; மாக்ஸிம் கார்க்கி ;. - 1964 ; 992 : 

சென்னை ; என்சிபிஎச் ; ஆங்கில் மொழபெயர்ப்பிலிருந்து . 
168. மெண்டாலீவ் ; எஸ் . எஸ் . ராமசுவாமிப்பிள்ளை ; டிமிட்ரிஜ் 

இவனோவிக் மெனெடெலாவ் ; நிகோலாவிக் ஒலெஜ்பிசார் 

ஜெவஸ்கிஸ் ; 1957 ; 7 + 92 ; சென்னை : ஸ்டார் பிரசுரம் . 
வங்காளம் 
169. கவியின் கதை ; த . நா . சேனாபதி : கவிகதா : லீலா 

மஜும்தார் : - : புதுடில்லி : சாகித்திய அக்காதெமி , 
170 . கவியரசரின் திக்விஜயம் ; சு . கிருஷ்ணமூர்த்தி : - ; ஜோதீஷ் 

சந்திரகோஷ் : மே . 1962 : 216 : - ; நிகல பாரத வங்க பாஷா 

பிரசார் சமிதி . 
வடமொழி - 
171. சங்கர விஜயம் என்று வழங்கும் சங்கரச்சாரியார் சரித்திரம் ; . 

தொழுவூர் வேலாயுத முதலியார் : சங்க்ஷேப சங்கர : 

விஜயம் : - : 1879 : 107 : சென்னை : மிமோரியல் பிரஸ் . 
172. விஸ்வகுணதர்ச சம்பு ; ஆர்.சரோஜா ; விஸ்வகுணதர்சசம்பு ! 

வேங்கடத்வரி : 1968 : 272 : சென்னை : லிப்கோ . 
173. ஸ்ரீமத் சங்கர விஜயம் ; என் . எஸ் . ஆனந்த கிருஷ்ணசாஸ்திரி 

சங்கர திக் விஜயம் : சயன ஆசார்ய வித்யாரண்யா 

1957 : 2 + 140 : சிருங்கேரி : சிருங்கேரி மடம். 
174. ஜகத்குரு சங்கர பகவத் சரித்திரம் ; வல்லபஐயர் : சித்விலா 

சீயம் - ஸ்ரீமாதவீயம் : - : மு .. ப .. அக் . 1917 : 56 : 

சிதம்பரம் ; விநாயக சுந்தர விலாச அச்சுக்கூடம் : தழுவல் 
மொழியறியப்படாதன 
175. அட்மிரல் பெர்ட் ; சிறுவை மோகன சுந்தரம் : 
ஆல்பிரட் ஸ்டீன் பெர்க் : 

செப் . 1962 : 120 : சென்னை : 
புக்ஸ் இண்டியா பிரைவேட் லிமிடெட் . 
176. அபூபகர் ஸித்திக்ரலி ; - : - : - : 1934 : 221 : சென்னை : 
ஜாஜஹான் புக் டிப்போ : 

பா . தாவூத்ஷா + ஏ : என் . 
முஹம்மது யூசுப்பாஜில்- தொகு : மூலம் - அரபு , உருது , 

ஆங்கிலம் . 
177. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சரிதை ; ஆர் . மகாதேவன் ; - ; மே . 

பிளாக்கர் ப்ரீமென் ; ஆக . 1962 ; 111 ; சென்னை ; புக்ஸ் 
இந்தியா . 


325 


புவரிசை 


" 178. ஆறு மகான்களின் கதைகள் ; சரஸ்வதி ராம்நாத் ; - ; 

கோபிநாத் தல்வல்கர் ; மு.ப. 1980 ; 64 ; புதுடில்லி ; என்பிடி 

மூலம் - பஞ்சாபி ? 
* 179 . இக்பால் இலக்கியமும் வாழ்வும் ; த . கோவிந்தன் ; - ; - ; 

1977 ; 143 ; சென்னை ; தமிழ்மணிப் பதிப்பகம் . 
2180. இராஜாஜி வாழ்க்கை வரலாறு -1 ; கி . இராஜேந்திரன்; - ; 

ராஜ்மோஹன் காந்தி ; 1982 ; 518 ; சென்னை ; பாரதி 

பதிப்பகம் . 
181. உமறு பாஷாவின் உத்தம சரித்திரம் ; வி . குலாம்காதிறு 

நாவலர் ; உமர் ; ஜி . டபிள்யூ . எம் . ரெய்னால்ஸ் ; 1899 
1964 ; -; காரைக்கால் ; கே . எஸ் . சையது இப்ராஹிம் 

ராவுத்தர் ; 4 பகுதிகள் . 
* 182 . எமதுபா ; கே . கிருஷ்ணமூர்த்தி ; அவர்மதர் ; வனமாலா 

பரிக் + சுசீலா நாயர் ; 1950 ; 184 ; திருப்பூர் ; சர்வோதய 
பிரசுரம் ; 2 பகுதிகள் ; மூலம் - முதல் பகுதி குஜராத்தி , 

2 ஆம் பகுதி இந்தி . 
183. எல்லைக் காந்தி அப்துல் கப்பார் கான் ; தாவூத்ஷா ; - ; 

1937 ; 165 ; சென்னை ; அல்லயன்ஸ் கம்பெனி . 
284. கடல் கடந்த காந்தி ; அ . சுப்பையா ; - ; கன்ச்யாமதாஸ் 

பிர்லா ; மு . ப . 1942 ; இ . ப . 1964 ; 8 + 105 ; சென்னை ; 

மங்கள நூலகம் . 
- 185. கபீர் ; டி . ஆர் . பஞ்சாபகேசன் ; கபீர் ; பாரஸ்நாத்திவாரி; 

மார்ச் 1972 ; 6 + 92 ; புதுடில்லி ; என்பிடி . 
1186 . கஸ்ஸான் கன்னிகை ; ஹனி ; பாட்ட் ஹாஸ்ஸான் ; ஜெய் 

டான் ; - ; - ; - ; 
1187. காந்தி அண்ணல் அடிச்சுவட்டில் ; ரா . வேங்கடராஜுலு ; 

-; ராஜேந்திர பிரசாத் ; ஆக . 1956 ; 511 ; - ; வேல்புத்தக 

நிலையம் பிரைவேட் லிமிடெட் . 
2188. காந்தி காட்சிகள் ; கோ . கிருஷ்ணமூர்த்தி ; எகிளிம்ப்ஸஸ் 

ஆப் காந்தி ; தத்தாத்ரே ; பாலகிருஷ்ண காலேல்கர் ; சன . 

1950 ; 189 ; - ; ஸர்வோதயப் பிரசுரம் . 
189. காந்தியின் நிளைவுகள் ; ஹரிஹரசர்மா ; சாந்தி குமார் ; 

1966 ; - ; சென்னை ; கலைமகள் காரியாலயம் . 
* 190. -காளிதாச சரித்திரம் ; ஆ . முத்துத்தம்பி பிள்ளை ; 

மூ . ப . 1903 ; 46 ; ஜாப்னா ; நாவலர் பிரஸ் . 


326 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியும் 
191 : - காஷ்மீரத்து , இருவேந்தர் ; இ . கி . நடேச சர்மா ; - ; இராஜ 

தரங்கிணி ; இ.ப. 1932 ; 4 + 156 ; : - ; - . 
192. காஜா நிஜாமுத்தீன் அவ்லியா ; அப்துல் றஸாக் ; - ; - ; 1955 : 

- ; சென்னை ; - . 
193. குடதிசை குணதிசை ஞானப் பெண்மணிகள் ; கே . எஸ் . 

வேங்கடராமன் ; - ; மார்ச் 1968 ; 464 ; புதுடில்லி : 

என்பிடி . 
194. குருகோவிந்த சிங் ; ஆர் . இராமாநுஜாசாரி ; - ; ஹார் 

பின்ஸ் சிங் ; 1966 ; - ; சண்டிகார் ; குருகோவிந்த சிங் நிறு 

வனத்தார் . 
195. குருநானக் ; ஆர் . பார்த்தசாரதி : -- : கோபால் சிங் : ஆக . 

1969 : 11 + 159 : புதுடில்லி : என்பிடி . 
196. சமாதான காவலர்கள் ; கே . ஆர் . ரங்காச்சாரி : சேம்பியன்ஸ் 

ஆப் பீஸ் : எடித் பாட்டர்சன் மேயர் : 1966 : 244 : சென்னை : 
லிப்கோ . 


197. சஹாபாக்களின் வாழ்க்கை ; கே . ஏ . நிஜாமுத்தீன் ஸாஹிப் : 

ஹியாத்துஸ் ஸஹாபா ; ஷாமுஹம்மது யூசுப்சாஹிப் ; - ; 

- ; அதிராமபட்டினம் ; மதரஸதுன் நூர் . 
198. சார்லஸ் ஸ்டெயின் மெட்ஸ் ; சிறுவை மோகன சுந்தரன் : 

- : ஹென்றி தாமஸ் : ஆக . 1962 : 122 : சென்னை : புக்ஸ் 

இந்தியா . 
199. சிந்தனையாளர் பெஞ்சமின் பிராங்ளின் ; அரு . ராமநாதன் : -- 

மார்கரெட் கசின்ஸ் : இ . ப . ஏப் . 1962 : 122 : - சென்னை : 

பிரேமா பிரசுரம் . 
200. சிவானந்தரின் சித்திவிளையாடல்கள் ; எஸ் . விஸ்வநாதன் ; 

: - : - : 13 + 256 : இராசிபுரம் : சிவானந்த யோகாசன 

சாலை . 
201. சிறுதுளி பெருவெள்ளம் ; சி . சீநிவாசன் : - : நைனா, பிரவுன் 

பேக்கர் : மு . ப . 1961 : 151 : - : சோதிநிலையம். 
* 202. சிறைவாழ்க்கை ; தி . எஸ் . ராஜகோபால் ஐயர் : பிரிசன் :: 

டேஸ் : விஜயலட்சுமி பண்டிட் : 1946 ; 145 : சென்னை : 

நவயுக பிரசுராலயம் . 
203. செம்புலிங்கம் கதை ( கொள்ளைக் கூட்டத் தலைவன்) ; - : 

- ஷியூஷாப்கின்ஸ்; ஆ . ப . 1970 ; 4 + 145 ; சென்னை , 
சுவிசேஷ ஊழிய நூல் நிலையம் ! 


வரிசை 


* 327 


204 .: ஞானாமிர்த சரிதைகள் ; ம . பாக்கியம் ஐயர்; - ; - ; 1869; 96 ; 

-- ; ஈவான் லூத் மிஷன் பிரஸ் ; 2 பகுதிகள் ? 
205. டாக்டர் சண்முகம் செட்டியார் ; எஸ் . சங்கரன் ; -- ; நீல்கண் 

பெருமாள் ; நவ . 1960 ; 179 ; - ; அருணா ; பப்ளிகேஷன்ஸ் . 
206. தக் வியதல் அஸ்பியா - பி - தஸ் -கிரதில் அவோலியா, முகமது 

இப்ராகீம் சாகிப் ; - ; - ; மு . ப . சூலை 1914 ;: இ.ப. 1916 ; 

268 ; - ; எம் . ஏ . ஷாகுல் ஹமீது லெப்பை . 
207 . தமீமுல் அன்சாரியவர்களின் கிஸ்ஸா; அப்துல் காதிருசாகிபு 

- ; - ; மு.ப . அக் . 1917 ; 40 ; சென்னை ; முஹமதிய்யாபிரஸ் . 
208. தியாக உள்ளம் ; சீதா திருமலை ; - ; விஷ்ணு பிரபாகர் ; 

மார்ச் 1970 ; 8 + 90 ; மதுரை ; தமிழ்நாடு காந்தி நினைவு ; 

நிதி . 
209. தியாகராஜர் ; லா ; சு . ரங்கராஜன் ; - ; பி . ஸாம்பமூாத்தி ; 

மார்ச் 1968 ; 123 ; புதுடில்லி ; என்பிடி . 
210. திருவண்ணாமலை ; ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமிகள் சரித்திரம்; -- 

- ; நாராயண சாஸ்திரி ; 1975 ; 500 ; கோவை ; சத்குரு. 

சேஷாத்ரி சுவாமிகள் ...... பிரசார் சபா . 
211. தீர்க்கதரிசி ; பா . நடராஜன் ; - ; கலீல் ஜிப்ரான் ; மு . ப.பிப் 

1956 ; 116 ; சென்னை ; பாரிநிலையம் . 
212. தீனபந்து ஆன்ட்ரூஸ் ; சரோஜினி பாக்கியமுத்து ; தீனபந்து 

ஆன்ட்ரூஸ் ; ஐ . டி . எல் . கிளார்க் ; 1971 ; 67 + 55 ; - ; 
213. தெய்வீக வாழ்க்கை ; எம் . சீனிவாசன் ; - ; சிவானந்த 

சரஸ்வதி சுவாமி : 1961 ; - ; ரிசிகேஷ் ; டிவைன் லைப் 

சொசைட்டி . 
214. தென்னாட்டுச் சிரேட்டர்கள் ; கா.ச. துரைசாமி ; - ; - ; 1902 ; 

1904 ; 12 + 376 ; - ; மதராஸ் லிட்டரரி பீரோ ; இரு 

பகுதிகள் . 
215. தொழில் விஞ்ஞானி - ஜி . டி . நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு : 

இரா . கண்ணன் ; - ; பெருமாள் ; 1949 ; 9 + 179 ; கோவை ; 

யு . எம் . எஸ் . பவர்பிரஸ் . 
216. தோரோ ; அ . ச . ஞானசம்பந்தன் ; தொரெயு ; வில்லியம் 

காண்ட்ரி ; 1962 ; 135 ; சென்னை ; ஓரியண்ட்லாங்மென்ஸ் . 
217. நபியே எங்கள் நாயகமே ;. - ; 

- 

- ; 1984 ; - ; சென்னை ; சீதக் 
காதி நூல் வெளியீட்டகம் . 


328 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


218. ; 

நமது தலைவர்கள் ; ஜெயா அருணாசலம் ; - ; பி . டி . 

தாண்டன் ; 1962 ; 6 + 196 : சென்னை ; புக் + இந்தியா . 
219. நற்பணியாற்றிய நபிமணிகள் ( ஸல்) ; அப்துல்ஸமத் ; ப்ராஃபட் 

முஹமத் ( ஸல் ) : அல்லாமா அபுல் ஹஸன் அலீ நத்வீ ; 

24 : சென்னை : இஸ்லாமிக் சென்டர் . 
220 . 

நாராயண வாமன் திலகர் வரலாறு ; சி . வி . சவரிமுத்து ஐயர் : 
பிரம் பிரஹ்மா டு கிறைஸ்ட் : இலக்குமிபாய் திலக் 

அம்மையார் : 1958 : 92 : 
221 . நான் சர்வாதிகாரியானால் ( உத்தமர் காந்தி வாழ்க்கையில் 

உணர்வூட்டும் நிகழ்ச்சிகள் ) ; சி . துரைராஜன் : - : விஷ்ணு 
பிரபாகர் ?: மார்ச் 1970 : 8 + 114 : மதுரை : தமிழ்நாடு 

காந்தி நினைவு நிதி . 
222 . நான் மகாத்மா அல்லவே ; ( காந்தி வாழ்க்கையில் உணர் 

வூட்டும் நிகழ்ச்சிகள் ) : தி . சேஷாத்திரி : ஷை : க்ஷ : மார்ச் 

1970 : 8 + 116 : மதுரை : தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி . 
223. நெல்சன் ; ஏ . ராமசாமி கவுண்டர் : - : வில்லியம் கிளார்க் 

ரஸ்ஸல் : 1974 : 119 : சேலம் : ஆர் . கண்ணப்பன் . 
224 , நேரு வழக்கு விசாரணைகள் ; சய . ஞானவடிவேலன் : 

ராம் கோபால் : மு.ப. மார்ச் 1965 : 33 + 235 : புதுடில்லி : 

என்பிடி . 
225 , பாபு : ஆர் . ஐயாசாமி : - : எப் . சி . பிரைய்ட்டாஸ் : 1970 : 

127 : புதுடில்லி : என்பிடி ; 2 பகுதிகள் . 
226. பாபூ என் தாய் ; கோ . கிருஷ்ணமூர்த்தி : - : மனுகாந்தி : மு . 

ப . சன . 1950 : 89 : திருப்பூர் : சர்வோதயப் பிரசுராலயம் . 
227 . பாரிசால் கொடுமைகள் ( பாபு சுரேந்திரநாத் பானர்ஜியின் 

வரலாறு ) ; எஸ் . எஸ் . வெங்கட்ரமணய்யர் : - ; ஏ . ரஸுல்: 

1906 : 63 : செனன்ன ; சுதேசமித்திரன் பவர்பிரஸ் , 
228 . பிரெடரிக் எங்கல்ஸ் வாழ்க்கை வரலாறு ; ஆர் . எச் . நாதன் : 

பிரெடரிக் எங்கல்ஸ் : இ . ஸ்டெப்பனோவா : மு.ப. மே . 

1973 , 236 : சென்னை : என் சி பி எச் . 
229. பிளேட்டோவின் சாக்ரடீஸ் ; ச . கு . கணபதி ஐயர் : 

1959 : - : 


230. புதுநாடு கண்ட பெரியார்கள் ; வி . எஸ் . ராகவன் : - : 

மு.ப. 1960 : மறு.ப. சூன் . 1961 : 4 + 77 : சென்னை : 
சி எல்எஸ் . 


329 


231. பைலுஸ்ஸலாம் பீஸிரதிகிலுரு அலை ஹஸ்ஸலாம் ; - ; - ; 

மு.ப. சூலை 1920 ; 48 ; சென்னை ; தரும சீலன் ஆபீஸ் ; 

மூலம் - அரபு ; பார்ஸி , இந்தி . 
232. போரைப்பற்றிய அனுபவங்கள் ; அனவிரத விநாயகம்பிள்ளை 

- ; அ . மாபற் அம்மையார் ; அக் . 1918 ; 22 ; சென்னை ; 

எஸ்பிஸிகே பிரஸ் . 
233. மகாத்மா காந்தி ; ஏ.ஜி. வேங்கடாச்சாரி ; - ; ஜவஹர்லால் 

நேரு : அக் . 1969 ; 390 ; - ; கல்ச்சரல் புக்ஸ் . 
234. மகாத்மா காந்தி ; வெங்களத்தூர் சாமிநாதசர்மா ; - ; 
எஸ . ராதாகிருஷ்ணன் ; 

சன . * 1941 ; 15 + 382 ; 
சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . 
235. மகாராஜா ஸ்ரீஸ்வாதித் திருநாள் ; செம்மங்குடி ரா.ஸ்ரீநிவாச 

அய்யர் ; - ; - ; 1981 ; - ; புதுடில்லி ; என்பிடி . 
235.3 மருத்துவ மன்னர்கள் ; - ; - : கிலேப்ப சேட்டில் ; பிப் .1955 ; 

230 ; சென்னை ; யுனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் . 
236. முதுபெரும் கிழவர் மூவர் ; தா . சிங்காரவேலு + நா . பழனி 

யப்பன் ; - ; - ; மு.ப. அக் . 1961 ; ! 122 ; சென்னை ; பாரி 

நிலையம் . 
237. மெய்யடியார்கள் ; வி . ஏ . தேவசேனாபதி ; - ; தி . எம் . பி . 

மகாதேவன் ; ஆக . 1959 ; 154 ; சென்னை , தி ஸதர்ன்லாங்கு 

வேஜ் புக் டிரஸ்ட் , 
238. யாக்ஞவல்கியம் ; பி.சி. புன்னைவனநாத முதலியார் ; லைப் 

அண்டு டீச்சிங்ஸ் ஆப் சேஜ் யாக்ஞவல்க்யா ; சித்தாந்த 
தத்வபூஷண் ; மு.ப. 1921 , இ.ப. 1926 ; 103 ; மதுரை ; 

பி.என் . சிதம்பர முதலியார் அண்டுசன்ஸ் . 
239. யுக புருஷ ஸ்ரீகான்ஜி சுவாமிகள் ; பரத சக்ரவர்த்தி ஜெயின் 

சாஸ்த்ரி; - ; -- ; 6 + 79 ; சென்னை ; ஸ்ரீகுந்த குந்த 

கஹான் திகம்பர் ஜைன் தீர்த்த சுரக்ஷா டிரஸ்ட் . 
240. ரவீந்திரநாத்தாகூர் வாழ்க்கையும் கவிதையும் ; கே . சந்திர 

சேகரன் ; - ; - ; 1944 ; - ; சென்னை ; 
241. ராமகிருஷ்ண சரித்ராமிர்தம் ; நா . அ ; - ; - ; 1919 : 128 ; 

சேலம் ; சுந்தரவதனி அச்சுக்கூடம் . 
242. ரூஸ்வெல்ட் ஓர் - ஆராய்ச்சி , சி.சு. செல்லப்பா; - ; ஜான் 

குந்தர் ; - ; 320 : - ; 


330 ) 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
243. லார்ட் கிளைவ் சரித்திரம் ; கதிர்வேலு பிள்ளை : 

1871 ; இ.ப. 1880 ; 80 ; சென்னை ; எம் எஸ் அண்டு வி எல் 
சொசைட்டி . 

எமில் - 
244. லிங்கன் ; எஸ் . கே . பால சுப்பிரமணியம் ; 

லட்விக் ; மு.ப. நவ . 1955 ; 286 ; சென்னை ; சங்கப்பலகை . 
245. லெனின் வாழ்க்கை 

வாழ்க்கை குறிப்புகள் ; நம்பி ; - ; நதேஷ்தா . 
கே . குரூப்ஸ்கயா ; ஆக . 1956 ; 12 + 372 ; - ; புதுமைப் பதிப் 

பகம் பிரைவேட் லிமிடெட் . 
246. லைப் அண்டு கிரேட்னஸ் ஆப் தியாகராஜா ; - ; - ; - ; 1960 ; 

24 ; - : ஸ்ரீமீரா வித்யாலயம் ; முதனூலுடன் . 
247. வால்மீகி சரித்திரம் ; பி.எம் . சீனிவாசராகவாச்சாரியார் ; 

- ; - ; மு.ப. மார்ச் 1904 ; 40 ; சென்னை ; கலாரத்னாகரம் : 

அச்சுக்கூடம் . 
248. வாழ்க நீ எம்மான் ; வி.எம் . சேதுராமன் ; - ; - ; 1969 ; 16 + 

128 ; சென்னை ; கவியரசன் பதிப்பகம் . 
249. விக்டோரியா சக்கரவர்த்தினியின் சரித்திரம் ; ஜெ.எஸ் 

பீட்டர் ; - ; - ; மு . ப . 1893 ; 46; சென்னை ; எஸ்பிஸிகே 

பிரஸ் . 
250. விந்தை மனிதர் கேரு ; நா.பக்கிரிசாமி ; - ; பி.டி.தாண்டன் ; 

மு.ப. 1962 ; 188 ; சென்னை ; புக்ஸ் இந்தியா. 
251. வீராதி வீரன் அலெக்சாண்டர் ; மு . றா . மு . முஹம்மது 

முஸ்தபா ; - ; புளூடார்க் ; செப் . 1957 ; 2+ 160 ; சென்னை ; 

யூனிவர்ஸல் பப்ளிஷர்ஸ் . 
252. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய ஸ்வாமிகள் சரித்திரம் ; தி.பக்தவத் 

சலம் + வி . வேங்கடசீனிவாசன் ; லார்டுகௌ ரங்கா , எஸ் . 

கோஷா ; 1912 ; 32 + 329 ; சென்னை ; - . 
253. ஸ்ரீ சத்திய சாய்பாபா ; கு . ராமகிருஷ்ணன் ; - ; சந்தியநாதன் ; 

-1964 ; 69 ; சென்னை ; பி.ஜி. சச்சிதானந்தம் . 
254 . மகா பக்த விஜயம் ; கன்னையதர்சர் : - ; - ; 1905 ; - ; - ; 

நாதமுனிநாயுடு ; 4 பகுதிகள் . 
255. ஸ்ரீராமாநுஜ வைபவம் , கே . எஸ் : திருநாராயண ஐயங்கார் 

- : - : சூலை 1963 : 16 + 234 : - : ஸ்ரீவேம்பய்யர் சாசுவத 

தர்மசாஸன் வெளியீடு . 
256. ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் - ( பக்தர்களின் அனுபவங்கள் ) . 

என் , பி . பழனியப்பன் : - : தி.வி. கமலசாமி + பி.கே : 


வரிசை 


331 . 


ரங்கராவ் ( தொகு ) - : - : உடுமலைப்பேட்டை : தி . வி . 

ராதாகிருஷ்ண செட்டியார் . ( 2.தொகுதிகள் ) 
257. ஸுஞானி ; எறும்பி அப்பா சுவாமிகள் : - : 

- : - : மு.ப. ஏப் . 
1917 : 42 : சென்னை : ஸ்ரீ சுப்பிரமணிய விலாச அச்சுக் 

கூடம் . 
258. ஜனாதிபதி நிக்ஸன் ; காங்கேயன் : - : - : ஏர்ல் மாஸோ : 

ஸ்டீம்பென் ஹெஸ் : 1969 : 310 : சென்னை : ஹிக்கின் 

பாதம்ஸ் . 
259. ஜார்ஜ் ஸ்டீவின்சன் என்னும் இருப்புப்பாதை சிற்பசாஸ்திரி 

சரித்திர சங்கிரகம் ; வ . கிருஷ்ணமா சாரியார் : 
ஸ்மைல்ஸ் : மு.ப. 1868. நா.ப. 1898 : 79 : சென்னை : கெ . 

கூ . அ . சங்கத்தாரது அச்சுக்கூடம் . 
260. ஹரிநாராயண ஆப்தே ; என் . ஆர் . இராசகோபாலன் : - : 

கரந்தீகர் : அக் . 1972 : 6+ 123 : புதுடில்லி : என்பிடி . 
261. ஹிந்துல்வொலி அதாயிர்ற சூல் காஜா முகிஈனுத்தீன் ஜிஷ்தி 

ஆண்டவர்கள் காரண சரித்திரம் ; பு.ஹாபிலுமல்ல வீகாஜா 
முகம்மது ஆலீம் சாஹிபு : - : - : மு.ப. சூன் 1920 : 91 : 
திருவள்ளுவர் : ஸ்ரீ காந்தி பூஷண அச்சுக்கூடம் . 


262. ஹல்ரத் ஹஸன் பஸரீர ( லி ) மவுலானா அக்லாக் ஹுசைன்; 

எம் . அப்துல் பத்தாஹ் பாகவி ஜுஹுரி: - : மு.ப. 
ஆக . 1980 : 72 : சென்னை : திரீயெம் பப்ளிஷர்ஸ் . 


மொழிபெயர்ப்பு - தன் வரலாற்று வரிசை 


ஆங்கிலம் 


1. இந்திய விடுதலை வெற்றி - ஒரு சுயசரிதை ; ஏ.ஜி. வேங்கடாச் 

சாரி : இண்டியா வின்ஸ் ) பிரீடம் : மௌலானா அபுல்கலாம் 
ஆஜாத் : மு.ப. 1961 : 8 + 311 : சென்னை : ஒரியண்ட் லாங் 

மென்ஸ் . 
2. உழைப்பால் உயர்ந்தவர் ; ரா . கிருஷ்ணசாமி : - : வால்ட்டர் 

பி . கிரைஸ்லர் : மு.ப. 1962 : 319 : சென்னை : புக்ஸ் இந்தியா 
3. என் கதை ; கே . என் . சுப்பிரமண்யம் : தி ஸ்டோரி ஆப் மை 

லைப் : ஹெலன் கெல்லர் : 1957 : 150 : பாம்பே : பியர்ல் 
பப்ளிகேஷ்ன்ஸ் . 


00 


332 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
என் பதவி கால நினைவுகள் ; ஆர் . கண்ணன் : மெமரிஸ் ஆப் 
மை ஓர்கிங் லைப் : மோக்ஷ குண்டம் விஸ்வேஸ்வரையர் : 
1960: 22 + 361 : ண்டஸ்டிரியல் லேபர் வெல்பேர் 

அசோசியேசன் . 
5 . என் வாழ்க்கைக் கதை ; ஆர் . வேங்கடராஜுலு : 

ஸ்டோரி ஆப் மை லைப் : காந்தி : - : 8 + 265 : மதுரை தமிழ் 

நாடு காந்தி நனைவு நிதி . 
6. சிறையில் தவம் ; பி . திருகூட சுந்தரம் பிள்ளை : ஜெயில் 

டையரி : ராஜகோபாலாசாரி : 1949 : - : சென்னை : தமிழ்ப் 

பண்ணை லிமெடட் . 
7. பெஞ்சமின் ப்ராங்களின் தன் வரலாறு ; கா . அப்பாத்துரை : 

ஆடோ பையோகிரபி : பெஞ்சமின் ப்ராங்க்லின் : 1952 : 416 : 
சென்னை : கழகம் . 
மூன்றாவது கண் ; ஜி . ஸி . சேகரன் : தேர்டு ஐ : தி லோப் 
ஸாங்ரம்பா (சிரில் எச் . ஹாஸ்கின்ஸ் ) : மு . ப . பிப் . 1964 : 

8 + 348 : சென்னை : அமுத நிலையம் . 
9. விவசாயப் புரட்சி ; வி . கார்த்திகேயன் : வைஸ் பிரசிடெண்ட் 

இன் சார்ஜ் ஆப் ரெவலு யூஸன் : மர்ரே டி . லிங்கன் 
( டேவிட் கார்ப்பிடம் சொல்லியபடி ) : மு . ப . மார்ச் 1965 : 

10 + 454 : சென்னை : தமிழ் வெளியீட்டுக் கழகம் . 
10. ஜவஹர்லால் நேரு சுய சரித்திரம் ; வ . ரா . ஆட்டோ பையோ 

கிரபி : ஜவஹர்லால் நேரு : 1936 : 14 + 1043 : சென்னை : 

சங்கு கணேசன் . 
11. ஜவஹர்லால் நேரு சுய சரிதை ; ஜெயா அருணாசலம் ஷ : 

க்ஷ : 1957 : - : சென்னை : புக்ஸ் இந்தியா . 
இந்தி 
12. என் வரலாறு ; ஜி . வான்மிக நாதன் : ஆத்ம கதா : ராஜேந்திர 

பிரசாத் : 1962 : 15 + 1040 : சென்னை : அமுதநிலையம் . 
13. நேரு தம்மைக் குறித்துத் தம் சொற்களில் ; அ.லெ.நடராஜன் : 

நேருஜி அப்னீகி பாஷாமே : ராம்நாராயண் சௌத்ரி : மு.ப. 
ஆக . 1978 : 19 + 269 : வேதாரண்யம் : குருகுலம் வெளியீடு : 

ஆங்கில மொழிபெயர்ப்பிலிருந்து . 
14. ராகுல சாங்கிருத்யாயன் சுய சரிதை ( பாலிய பருவம் ) ; ஏ . ஜி 

எத்திராஜுலு : - : ராகுல சாங்கிருத்தியாயன் : மு.ப. சன . 
1974 : 152 : சென்னை : என் சி பி எச் : 


வரிசை - 


333 : 


15. ராகுல சாங்கிருத்யாயன் சுய சரிதை ( வாலிப பருவம் ) ; ஏ . ஜி . 

எத்திராஜுலு: - : ராகுல சாங்கிருத்தியாயன் : - : - : 

சென்னை : என் சி பி எச் . 
16. ராகுல சாங்கிருத்யாயன் சுய சரிதை - புதிய ஒளி ( 1915 : 1922 ) . 

ஏ.ஜி. எத்திராஜுலு : - : ராகுல சாங்கிருத்யாயன் ; மு . ப . 

ஆக . 1980 : 260 : சென்னை : என் சி பி எச் . 
17. ராகுல சாங்கிருத்தியாயள் சுய சரிதை அரசியல் நுழைவு ; ஏ.ஜி. 

எத்திராஜுலு : - : ராகுல சாங்கிருத்தியாயன் : மு.ப .1983 : 
சென்னை : என் சிபி எச் . 


சுய 


குஜராத்தி 
18. என் சரிதம் ; ( காந்தியடிகள் எழுதிய சரிதத்தின் 
சுருக்கம் ) : கா . ஸ்ரீ . ஸ்ரீ : சத்யன பிரயோ : 

: அதாவ ஆத்ம 
கதா : மோகன் தாஸ்கரம் சந்த் காந்தி : இ.ப. 1949 : 8 + 311 
சென்னை : அல்லயன்ஸ் கம்பெனி. 


19. சத்திய சோதளை ( மகாத்மா காந்தி எழுதியது ) 

ரா . கிருஷ்ணமூர்த்தி : ஷ : ஷை : 1927 : 1932 : 484 + 398 : 

சென்னை : எஸ் . கணேசன் : 2 பகுதிகள் . 
20. மகாத்மா காந்திஜியின் சுய சரிதம் ; எல் , கிருஷ்ணசாமி பாரதி ! 

க்ஷ : க்ஷ : மு . ப . சன . 1955 : இ . ப . மார்ச் 1957 : 15 + 349 : 

மதுரை : தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி . 
21. மகாத்மா காந்திஜியின் சுய சரிதை ; ரா . வேங்கடராஜுலு: 
ஷ ; க்ஷ ; மு.ப. 1960 , 

நா . ப . 1968 ; 

511 ; மதுரை ; 
தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி . 
செர்மன் 
22. ஆல்பர்ட் சுவிட்சரின் சுயசரிதம் ; கே . என் . சுப்பிரமண்யம் ; 

அயுஸ்மெயினெம் அண்டு டென்கென் ; ஆல்பர்ட் சுவிட்சர் ; 
1958 ; 19 + 196 ; 

சென்னை ; ஒரியண்ட் லாங்மென்ஸ் 
கம்பெனி. 
தெலுங்கு 
23. கந்து கூல வீரேசலிங்கம் ( சுயசரிதைச் சுருக்கம் ) ; பா . பால 

சுப்பிரமணியம் ; - : வீரேசலிங்கம் ( சுருக்கம் - கொடவடி 

கன்டி குடும்பராவு ) : ஆக . 1973 : 7 + 203 : புதுடில்லி ; என் பிடி , 
ரஷ்யன் 
24. எனது குழந்தைப் பருவம் ; நம்பி : - : மாக்ஸிம் கார்க்கி : 1957 : 


33 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


25 .. இளம் பிராயத்திலே ; கார்த்தி : டெஸ்டனோ : ஓட்ரேரி 

செஸ்ட்வோ ஜூனோஸ்ட் : டால்ஸ்டாய்: - : 408 : சென்னை : 
என் சி பி எச் . 


26: துப்பறியும் அதிகாரியின் குறிப்புகள் ; க . சுப்பிரமணியம் : - : 

லெவ்ஷெய்னின் : இ . ப . 222 : மாஸ்கோ : முன்னேற்றப் பதிப் 


பகம் . 


சன .. 


27 , ராணுவ வாழ்க்கை ; வி . எஸ் . வேங்கடேசன் : - : லியேர் 
டால்ஸ்டமய் : மு . 

1966 : 3 + 244 : சென்னை : 
காவிரிப் புத்தக நிலையம் . 
28. லியோனித் பிரெஷ்னெவ் ( இலட்சிய வாழ்வும் பணியும் ) ; - : 

லியோனித் பிரெஷ்னெவ் - லைப் அண்டு வொர்க் டெடிகேட் 
டுய கிரேட் காஸ் : லியோனித் பிரெஷ்னெவ் : மு . ப . ஆக . 
1971 : 8 + 252 : சென்னை : என் சி பி எச் . 


29. யான் பெற்ற பயிற்சிகள் ; ஆ . ராமநாதன் : 

கார்க்கி : 1957 : - : 


மாக்ஸிம் 


வங்காளம் 


i 


30 : இளமைப்பருவம் ; த . நா . சேனாபதி : - : ரவீந்திரநாத் 
• தாகூர் : 

- : 128 : சென்னை : அல்லயன்ஸ் கம்பெனி . 
மொழி யறியப்படாதன 
31. இந்தியாவில் புனித யாத்திரை ( சுயசரிதையின் ஒரு பகுதி ) , 

அ . அவ்வையன் : - : ரால்ப் ரிச்சர்டு கெய்த்தான் : மு ... ப . 

சன . 1975+ 145 , மதுரை : தமிழநாடு காந்தி நினைவு நிதி . 
32 , என்னுடைய பசி இந்தியாவின் பசி ; பி . ஆர் . குசேலராம் : - : 

விஷ்ணு பிரபாகர் : மார்ச் 1970 : 2+ 10 : மதுரை : தமிழ்நாடு 

காந்தி நினைவு நிதி . 
33. எனது வாழ்வும் பணியும் ; - : - : விவேகானந்தர் : நவ . 1956: 

52: சென்னை : ஸ்ரீ ராமகிருஷ்ணமடம் . 
34. தூக்குமேடைக் குறிப்பு : எம் . இஸ்மத் பாஷா : - ; ஜுலிஸ் 

பூசிக் : மு.ப . அக் . 1949. ஐ.ப. அக் . 1977 : 159 : சென்னை ; 

தமிழ்ப்புத்தகாலயம் . 
35. மகாத்மா காந்தி நாட்கள் - சத்யாகிரகம் , ஆர். வெங்கராஜுலு + 

ஜெயமணி சுப்பிரமணியம் : - ; காந்தி ; 16+ 799 ; 
சென்னை ; காந்தி நூல் வெளியீட்டுக் கழகம் . 


1 


ஆசிரியர் அகரவரிசை 


அக்சய்தீன், 1545 

அரங்காச்சாரியார் , ஆர் 1748 
அசலாம்பிகை அம்மாள் 239,643 அரசப்பன் , சி . 434 
அண்ணல் தாங்கோ , மு .1477 
அண்ணாமலை , கோ . நீ . 1185 அரசு, 278 , 296, 450 , 531 , 615 , 

752 , 853 , 855 , 981 , 1052 , 
“ அண்ணாமலை , பெ.கா. 434 

1053 , 1248 , 1406 , 1411,1437 
அண்ணாமலை , வலம்புரி 245 , 

1553 , 1569 , 1618 
498 
அண்ணாமலை , வே . 289 , 1067 அரசுநாராயணசாமி 1270 
அந்தனி ஜான் அழகரசன் , வே . அரசுமணி 622 , 1034 , 1284 , 1616 
903 

1628 , 1661 
அந்தோனி முத்து நாயக்கர் 1316 அரிகரமையர் . ஆர் , 1154 , 1359 " 
அப்துல் கரீம் , அ .448 . 

அருண் 28 , 873 , 1396 , 1510 
அப்துல் காதிர் 228 , 603 

அருணகிரிநாதர் , எஸ்.எஸ் . 219 

258 , 1013 , 1014 , 1066 , 1580 
அப்துல்மஜீத் ஜீபி , அ.த. 1789 
அப்துல் மஜீது , மு . 794 

அருணாசலக் கவிராயர் 187 
அப்துல் ரகுமான 1622 

அருணாசலக் கவுண்டர் 211 , 340 
அப்துல் வஹ்ஹாப் , எம் . 700 , 

அருணாசலம் , சபா , 481 
1072 

அருணாசலம் , மு . 532 , 857 
அப்துல் ஜப்பார் 1050 

அருணாசலம் பிள்ளை , பி .355 
அப்துல்ஹை பாகவி 1505 

அருணாசல முதலியார் , 944 
அப்துற்றஹீம் . எம்.ஆர்.எம் .45 , அருணை வடிவேல் முதலியார் சி . 
175 , 315 , 361 , 620 , 1044 , 

489 
1416 , 1481 , 1522 , 1544 , அருள் செல்வநாயகம் , 1632 
1572 

அருள் தங்கையா ஐயா , ஆ . 1313 
.அப்பாத்துரை , கா . 134 , 141 அருள்தாஸ் , அ .872 

161 , 291 , 374 , 516 , 584 , 900 அலி , காரை ஏ.எம் 392 
919 , 1495 

அவினாசிலிங்கம் , தி.சு. 1148 
அப்பராவ் , எஸ் . 709 

அழகப்பன் , ஆறு . 98 , 762 
அப்புஸ்வாமி , பெ.நா. 2 10,616 அழகரடிகள் 1412 
அம்பி 525 

அழகிய நம்பி 541 
அம்புஜம்மாள் 349 

அழகிரிசாமி , கு .438 , 1142 
அம்மன் சத்திய நாதன் 1719 அறவாணன் , க.ப. 712 
அமிர்தலிங்கம் , த . 891 

அறிவொளி, அ . 636 
அமிழ்தன் , காஞ்சி . 1340 அறிவொளி, தி.நா. 281 
அமீர்கலி , என்.ஏ. 1582 அன்பரசன் , மு . 446 
அமுதன் , பூவை , 332 , 673 , 1450 அன்பழகன் , க . 783 , 860 
அய்யாமுத்து , கோவை . 246 , அன்பானந்தம் , சி . 1407 
479 , 1147 

அன்புப்பழம் நீ 708 
அயோத்திதாஸ் , ஸி . 964 அன்புமணி , வே . தா . 1178 
அரங்கசாமி , பழநி , 155 அன்னிகிளார்க் 748 
அரங்கசாமிப்பிள்ளை , மே.பெ. அன்னி பீட்டர் 201. 1663 
114 

அனந்தநாயகி , டி.என் . 1125 
அரங்கநாதச் செட்டியார் , சா . அனந்தநாராயணசாமி உபாத்தி 
கி . 62 

தியாயர் 621 


336 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியக் 
அனந்தாச்சாரி , ஆக்கூர் 1141 , இராமச்சந்திர தீக்ஷிதர் , வீ . ரா 
1573 , 1711 , 1757 

1486 . 
அளந்தையர் , எல் . 921 

இராமச்சந்திரன் எஸ் . 611 
அனவரத விநாயகம் பிள்ளை, இராமச்சந்திரன் , க . 1187 . 

எஸ் . 86 , 356 , 383 , 856 இராமச்சந்திரன் , கே.என் . 101 
ஆண்டியப்பப்பிள்ளை , கே .410 இராமசாமி , அ . 229 , 548 , 
ஆபிரகாம் தவப்பாண்டியன் 782 | இராமசாமி , உடுமலை. பி . வி . 
ஆர்.பி.கே. 1218 

737 . 
ஆர்.வி 79 . 

ராமசாமி , சு . 1256 . 
ஆயிது , நாஞ்சில் ஆ . 753 , 1266 இராமசாமி , விருதை 928 . 
ஆரியங்காவுப் பிள்ளை 1327 

ராமசாமிப் புலவர் சு . க . 280 
ஆழி 285 , 1627 

741 , 795 , 797 , 799 , 800 , 
ஆறுமுகச் செட்டியார் . இ . மு . 805-809,820-850 , 1031 
8634 

இராமசாமி முதலியார் , ஆரணி : 
ஆறுமுகம் .90 

தி . 1209 
ஆறுமுகம் , த .934 

இராமசுப்பிர மணிய நாவலர் 
ஆறுமுகம் , நா .946 . 

1721 
ஆறுமுகம் பிள்ளை , கு .1002 

ராமசுவாமி ரா . சி : 727 . 
ஆறுமுகம் பிள்ளை , த . வே .211 
ஆறுமுகம் பிள்ளை , பூ . 913,932 . 

இராமசுவாமி ஐயர் , வையை 

1417 
ஆறுமுகனார் , கு .1644 . 
ஆனந்தன் , நியூஸ் 338 

இராமநாதன் , ம . 111 , 118 , 419 

1499 
இஞ்ஞாசியார் சுவாமிகள் 82 
இ.பி.சி , 1475 

இராமநாதன் செட்டியார் , லெ . 
இயாகப்பிள்ளை , எம் . எஸ் . 936 

ப . கரு . 16 
இரத்தினசாமி ஐயர் , சு . 1493. இராமலிங்க முதலியார் , கீ . 1575 
இரத்தினம் , எஸ்.டி. 599 . 

இராமஸ்வாமி ஐயர் 1380 
இரத்தினம் , கா.பொ. 343 , இராமாநந்த அடிகள் 169 
ராகவன் , வி.எஸ்.வி. 1445 , ராமாநுஜன் , தி . 796 , 1560 
1784 . 

ராமாநுஜா சாரியார் , கே . 606 , 
இராகவையங்கார் , மு . 634,717, இராஜ கோபால் பிள்ளை 627 
731 , 1680 . 

இராஜு முதலியார் , தி , மு . 69 
இராகவையங்கார் , ரா . 922 , இலக்குவன் , அரு . 32 
1064 . 

இளங்கவின் மதுரை 866 , 1029 
இராசகோபால் , முகவை 80 

ளங்குமரன் , இரா . 14 , 463 ,. 
இராசமாணிக்கம் , மா . 249 , 507 , 

454 , 555 , 1035 , 1136 , 1222 ,, 
722 , 1069 , 1140 , 1309 , 1347 , 

1230,1394 , 1421 , 1476 
1494 

ளங்குமரன் , மா . ரா . 142 
இராசமாணிக்கம் , மு . 10 இளங்கோ 457 
இராசமாணிக்கம் , தி 1444 இளங்கோவன் சி . 366 
இராசமாணிக்கம் , வேலா 1383 இளங்கோவன் , மா . ரா . 755 
இராசக்கண்ணு , மு . 747 , 1404 |இளஞ்செழியன் 1622 
இராசு , ஜே . எஸ் . 20 . 

இளமதி , சி . 1171 
இராசேந்திரன் ம . வீ . 211 இளமுருகு பொற்செல்வி 412 
இராதாமணாளன் , கே.ஜி. 547 இளவரசு , சோம் . 861 
இராமகிருஷ்ணன் , எஸ் . 1738 . 

இளவழகன் . ப . 139 , 1296 
இராமச்சந்திரச் செட்டியார் , சி . இறையடியான் , காரை , 500 
எம் . 663 , -1707 . 

இஸ்மாயில் , எம்.எம். 1504 


ஆசிரியர் அகர வரிசை 


337 


ஈசுவர ஐயர் , எம் . வி . 209 கந்தசாமி , ந . 1244 
1260 

கந்தசாமிபிள்ளை , ச.மு. 238 , 
ஈசுவரமூர்த்தியா பிள்ளை மு . 240 

பொ . 231 , 554 , 911 , 1551 கந்தசாமி முதலியார் , சிதம் 
ஈழவேந்தன் 352 , 730 , 1549 , 

பரம் , குருநாத . 509 
உதயமூர்த்தி , எம் . எஸ் . 801 

கந்தசாமி முதலியார் , வே . 
உமாபதி 978 

1038 
உமாபதி சிவாசாரியர் 726,938 
உலக ஊழியன் 1062 

கந்தையாபிள்ளை , ந . சி . 3 
உலகநாதப்பிள்ளை 1468 , 1470 கபூர் , ர . அ . 1448 

கமலவதனம் , பி . எஸ் . 851 
உலகநாதன் , மு . 792 
உவின் பிரெட் 537 , 

கமலா , எஸ் . 1619 

கமலா , வி . எஸ் . 889 
உவைஸ் , மா . மு . 745 

கர்ணன் 1508 
ஊடுருவி 322 , 371 
ஊரன் அடிகள் 236 , 1588 

கருணானந்தம் 776 

கருப்பையாப்பாவலர் 1607 
எதிராஜ், நா , 623 , 1161 ; 1324 

கல்கி 906 , 1121 , 1245 , 1375 ... 
எபாசர் 1281 

1440 , 1509 
எல்லார்வி 63 , 192 , 420 , 429 , 

கல்யாண் 1732 
718 , 1269 , 1496 , 1532 

கல்யாண சுந்தரம் , ஆர் . 893 
எலிசபெத் சொர்ணம் அப்பா 

கல்யாண சுந்தரன் , காஞ்சி 
சாமி 1206 

257 
எலியா வேதநாயகம் 342 
எழிலன் 206 

கல்யாண ஸுந்தரம் ஐயர் , 
எஸ் . வி . எஸ் . 1144 , 

ஆர் . 1589 
ஏகாம்பரம் , டி . ஜி . 1355 கலியபெருமாள் , தி . சு . 120 , 
ஏகாம்பரமுதலியார் , புரசை 122 , 124-127 , 130 , 331 , 1074 , 
* 1070 

1088 , 1096 , 1098 , 1109 , 1110 , 
ஐயர் , எஸ் . ஏ . 1620 

1255 
ஐயர் , வ , வே சு . 536 , 605 , கலியாண சுந்தரமுதலியார் , 
1160 , 1274 

பூவை . 728 
ஐயன் பெருமாள் கோனார் கலியாணசுந்தரயதீந்திரர் 724 . 
1585 . 

கலைச் செல்வன் , காஞ்சி 421 ,. 
கண்ணதாசன் 223 ; 604 

547 
கண்ணப்பமுதலியார் , பாலூர் கலைச்செல்வன் , நாகி . 547 
585 , 1287 , 1684 

கவியழகன் 865 , 867 
கண்ணப்பர் , சிவ . 444 

கன்னியப்பன் , சிவ . 97 , 145 
கண்ணம்மாள் , டி . 814 

கனகசபாபதி முதலியார் , வீ 
கண்ணன் , கோ .1295 

950 , 951 
கண்ணன் , வி , வி . 1615 

கனகரத்தின உபாத்தியார் 188 
கண்ணன் , ஜே . வி . 1568 
கணபதி , ரா . 38 , 704 ; 1741 

கனகராஜையர் , நர் . 817 , 818 

819 
கணபதி ஐயர் , ச . கு . 367 கனகலிங்கம் 347 
கணபதிப்பிள்ளை , சி . 732 
கணபதிப்பிள்ளை , மு . 269 

கனி , ஆர் . பி . எம் . 84 , 222 , 
கணபதியா பிள்ளை 211 

1257 , 1385 , 1782 
கணேசன் , பி . சி . 59 , 298-306 கஸ்தூரி ரங்கய்யர் , ஏ . எஸ் . 
868 , 1336 

1531 
கணேசையர் , சி . 270 

காதிறுகனி , ம . 502 
த.வ. வ -22 


4 . 


ப 


1338 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


காந்தி அண்ணாமலை , அரூ . குமரன் 749 
697 , 1530 

குமரேச பிள்ளை , சி . 87 
கார்மேகக் கோனார் , ஆர் . குமரேசன் . எஸ் . 1593 
1065 

குமாரசாமிப் புலவர் , அ . 812 
காளியப்பா , டி . எம் . 201 குயில் , பாவலர் 102 
கிரிஜா . எம் . வி . 1649 

குருசாமி , குத்துசி 37 
கிருட்டிணமாச்சாரியார் 147 , 

குருசாமி , மா . பா . 719 , 1595 , 
149 

1596 
கிருபானந்த வாரியார் 480 , குருசாமி ஐயர் , எம் . ஏ . 1478 
1686 

குழந்தை 295 
கிருஷ்ணசாமி ஐயர் 411 குழந்தைநாதன் , 427 , 560 
கிருஷ்ணசாமிப் பாவலர் 361 

குற்றாலம் 1027 
கிருஷ்ணசாமி ரெட்டியார் , கேதாரிராவ் , என் . ஆர் . 1547 
என் . 1195 

கைலாசபிள்ளை , த . 186 
கிருஷ்ணசாமி ஷர்மா , எஸ் . கோதண்டபாணி , பொன் , 
671 , 766 

1178 
கிருஷ்ணமாச்சாரியார் , ஆர் . கோதண்டராமஐயர் , டி . எஸ் . 
55 

921 
கிருஷ்ணமாசாரியார் , பி.ஆர் . கோதண்ட ராமன் , ப . 61 . 
556 

297 , 1252 , 1293 
கிருஷ்ணமாசாரியார் , வி . 359 

கோதண்டராமன் , பி . 1188 , 
1224 , 1225 , 1760 

1189 
கிருஷ்ணமூர்த்தி , ஆர் . 173 கோபால கிருஷ்ண பிள்ளை 
கிருஷ்ணமூர்த்தி , கோ . 399 

நாகை , சி . 1728 
கிருஷ்ணய்யர் , மாந்தை , சா . கோபால கிருஷ்ண பிள்ளை 
1699 

ஸி . 1036 
கிருஷ்ணராவ் , எம் . ஆர் . 1608 கோபால கிருஷ்ணன் , கல்வி 
கிருஷ்ணவேணி , எஸ் . 459 

42 , 93 , 
கிருஷ்ணவேணி , கா . 376 

கோமதி சங்கர ஐயர் , வி . எஸ் 
கிருஷ்ணன் , நாகர்கோவில் , 193 ,. 194 , 
693 , 1754 

கோமதி ஸ்வாமிநாதன் 27 , 
கிருஷ்ணன்பாலா , 646 

1163 
கிருஷ்ண ஸ்வாமி சர்மா 462 , 

கோமேதக வேலு 650,660 
1054 

கோமேஸ் , ஜி . 52 
கீரன் , மனசை . ப . 1573 

கோவிந்தசாமி ராவ் 1145 
குகஸ்ரீ ரசபதியடிகள் 887 கோவிந்தசாமி , மு . 1040 
குட்டியப்பன் , வி . ஆர் . 1176 கோவிந்த மூப்பனார் , பெ .583 
குணங்குடிதாசன் 744 

கோவிந்தராசமுதலியார் , கா . 
குணசேகர் 1344 , 1401 

ரா . 180 , 181 , 183 , 184 
குப்புச்சாமி , பாகூர் , சு . 1571 கோவிந்தராஐ ஐயங்கார் . 
குப்புச்சாமி , வி . 212 

மோ , வெ . 593 
குப்புச்சாமிப்பிள்ளை , சிவ கோவிந்தராஜ தாஸர் , பூ . ஆ . 
1578 

966 
குப்புச்சாமி வர்மா , கோ . ந . கோவிந்தன் இ . ஆர் . 1717 
1220 

கோவிந்தன் , கா , 96 , 577 , 582 
குப்புஸ்வாமி ஐயர் , அ s 1015 880 , 961 , 1039 , 
குமர குருதாச சுவாமிகள் , 

கோவேந்தன் , த . 351 , 373 
பாம்பன் . 70 

கௌசிகன் 757 , 1453 , 1535 


-- 


-ஆசிரியர் அகர வரிசை 


339 


- 


சக்தி சீனிவாசன் 1261 

சம்பந்தம் 1449 , 1537 , 1542 
"சக்திதாசன் சுப்பிரமணியன் 

1597 , 1642 
1236 

சம்பந்தம் , என் , எஸ் . 897 
சகுந்தலா பாரதி 348 

சம்பந்தம் , கூ . 64 
சங்கரக் குமாரு , டி . வி . 1253 சம்பந்த முதலியார் , பம்மல் . 
சங்கர நாராயணன் , கா . 1042 1514 
சங்கரலிங்கம் , தி . மு . 1558 சம்பந்தன் 164 
சங்கரன் , எஸ் . 814 , 1414 , 1528 சம்பந்தன் , மா . சு . 935 
-சங்கரனார் , அம்பை , இரா . சமரபுரி முதலியார் , பூ . 713 
1082 , 1463 , 1584 

சரசுவதி எம் எஸ் , 60 
சச்சிதானந்தன் , ச . 1235 , 1705 சரசுவதி அமுதன் 676 
சசிவல்லி , வ . சு . செ . 775 சரவணப் பெருமாளையர் , க . 
சஞ்சீவி , ந 1398 , 1454 , 1648 971 
சடகோப ராமானுஜாசாரி சரவண பவானந்தர் 1221 , 
யார் . வை . மு . 179 

1464 
சண்முகசுந்தரம் , மு .. 483 சரவண முதலியார் , அ . மு . 91 
- சண்முக சுந்தரம் , ல . 768 சரஸ்வதி ராமநாத் 190 , 408 , 
சண்முக சுப்பிரமணியம் , மா . 612 

178 , 549 , 565 , 638 , 1177 . சரோஜா சண்முகம் 1474 , 
1456 , 1540 

1629 
சண்முகம் ஆர் , 314 , 435 , 699 சவரிமுத்து . அ . 106 
1393 , 1662 

சாண்ட்மார் ஐயர் , ஆர் . 1236 
சண்முகம் , எம் . எஸ் . பி . 551 சாம்ப சிவம் 135 
சண்முகம் , எஸ் . 1301 

சாம்பசிவன் , ச . 54 , 456 , 885 , 
சண்முகம் , டி . கே . 802 

1134-1136 
சண்முகம் , ர . 215 , 1423 சாம்பமூர்த்தி , எஸ் . 1736 
1425 , 1427 , 1488 

சாமண்டிதாசு , தி . ச . 1679 
சண்முகம் பிள்ளை , கே.பி. 160 சாமிதாஸ் பிள்ளை , 48 , 931 , 
சண்முகம் பிள்ளை , மு . 1460 

1318 
சதாசிவப் பண்டாரத்தார் , சாமி தில்லை நடேச 
டி . வி . 862 

செட்டியார் , மெ : ப . 804 
சதாசிவம் , எஸ் . 497 , 1334 சாமிநாத சர்மா , வெ . 88 , 406 
சதாசிவம் , செ . 453 

482 , 484 , 486 , 496 , 610 , 925 , 
சதாசிவம் , மு . 337 

1146 , 1153 , 1272 , 1538 , 1546 , 
சதாசிவம் பிள்ளை , அ . 1264 1722 , 1746 
சதானந்த சுவாமிகள் , நன்னி சாமிநாதன் , செல்வ . 283 
லம் 907 , 1638 

சாமிநாதையர் , உ . வே . 
சதானந்தம் , நா . 888 

465 , 568 , 1157 , 1158 , 1381 , 
சந்தான லக்ஷ்மி , 119 , 123 , 128 1625 , 1715 

129 , 131 , 132 , 1076 , 1085 சாமி வடிவு , ஆக்கூர் 1436 
1086 , 1099 , 1101 . 

சாயுபு மரைக்காயர் , மு . 499 
சந்திரசேகரன் 385 

500 
சந்திரகேசரன் . கி . 1609 

சாரண பாஸ்கரனார் 1516 
சந்திரமோகன் 656 

சாலி , ஜே . எம் . 26 , 286 , 317 , 
சந்திரன் வீ . 166 
சபரிராஜன் மீ.லி. 472 

504 , 1263 , 1304 , 1660 
சபாபதிப்பிள்ளை , ஏ . ரா . 976 சாவித்திரி சுப்பிரமணியம் 661 
சபாதி முதலியார் , புரசை 958 சிங்கார வேலனார் 1004 


340 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


அ . 1332 


சிங்காரவேலு , அ . 177 , 648 சீனிவாசன் , ர .1639 
சித்பவானந்தர் 321 , 705 , 1693 சுகி சுப்பிரமணியன் , டி.என் . 
1720 , 1733 

659 , 1165 , 1326 
சிதம்பர சுவாமிகள் 642 சுத்தானந்த பாரதியார் 39 , 66 - 
சிதம்பரநாதச் செட்டியார் , 92 , 437, 452 , 1022 , 1137 , 1286 - 

11311 , 1333 , 1366 ; 1559 , 1665 .. 
சிதம்பரம் , இராம , 81 

1718 
சிதம்பரம் பிள்ளை , வ.உ. 

சுந்தரதாசு 1695 
1025 , 1560a , 1590 

சுந்தரபாகவதர் , எம் 1432 
சிதம்பர ராமலிங்க பிள்ளை , சுந்தரம் , ப.மீ. 1247 
வி . 1557 

சுந்தரம் , பி எஸ் 955 
சிதம்பரனார் , அ . 4 

சுந்தரம் , வெள்ளையாம்பட்டும் 
சிதம்பரனார் , சாமி 883 , 1479 895 , 917 
சியாமளா அருணாசலம் 40 சுந்தரம் , ஜே.ஜி. 791 
சிரத்தானந்தர் 702 

சுந்தரம்பிள்ளை , குருமலை 
சிவகாமசுந்தரி , சு . 1586 

1737 , 1762 
சிவசங்கரன் 25 

சுந்தர மாணிக்கம் 

பிள்ளை , 
சிவசண்முகம் , தி.வி. 990 

வி .1539 
சிவசாமி ச . 1370 

சுந்தரமூர்த்தி , சைதை 487 
சிவஞான சம்பந்த முதலியார் , சுந்தரராகவன் , கே . 988 ,. 
மணி 720 

1376 , 1418 , 1701 
சிவஞானம் , ம . பொ . 378,394 சுந்தரராசன் , ந.ரா. 1405 
395 , 407 , 881 , 1587 , 1651 

சுந்தரராஜன் , வே.ரா. 1276 , 
சிவஞானம் பிள்ளை , கே .689 , 1277 
948 

சுந்தர வடிவேலு , நெ.து. 892 , 
சிவஞானம் பிள்ளை , சே 

1041. 1156 , 1300 
சிவநேசன் , செங்கை 886 சுந்தரேச ஐயர் 1292 
சிவபாதசுந்தரம் , சோ 72,573 சுந்தா 1361 
723 , 1431 

சுப்பையர் , ஆர் . 1419 
சிவமுத்து மயிலை 207,430,977 சுப்பிரமணிய ஐயர் 696 , 1756 , 
சிவராமன் , ஏ.என் 613 

சுப்பிரமணிய ஐயர் , எம்.எஸ் . 
சிவராமன் , நீ 117 

152 , 564 , 613 , 629 , 703 , 772 ;. 
சிவலிங்கனார் , ஆ 1325 

901 , 1021 , 1024 , 1058 , 1172 , 
சிவானந்த சுவாமி 904 

1204 ; 1234 , 1399 , 1455 , 1536 , 
சிற்றரசு , சி.பி. 315 , 339 , 763 , 1543 , 1548 , 1562 , 1643 , 1645 , 
1443 

1654 , 1666 , 1759 
சின்ன அண்ணாமலை 1271 சுப்பிரமணிய ஐயர் , ஏ.வி. 559 
சின்னசாமி , அரு . 16 

சுப்பிரமணிய சர்மா , நெ . ரா . 
சின்னப்பாபிள்ளை , கா.மு .387 233 , 404 
சின்னையாபிள்ளை , ரெ .1712 சுப்பிரமணிய பாரதி , அ .1183 
சீதாராமன் , பி.வி. 1687 சுப்பிரமணிய பிள்ளை , இ . மு . 
சீதாலட்சுமி குமாரசாமி 1517 293 , 854 , 1168-1170 , 1351 , 
சீதாலக்ஷ்மி , எஸ் , 1060 

1645 
சீனிவாசப்பிள்ளை 472 , 1190 சுப்பிரமணிய பிள்ளை , கா 29 
சீனிவாசன் , 

அரங்க , 505 , 254 , 255 , 291 , 665 , 688 , 711 , 
1415 , 15811 

725 , 912, 937 , 1197 , 1389 
சீனிவாசன் , எஸ் .211 

சுப்பிரமணிய முதலியார் சி . 
சீனிவாசன் , மின்னூர் 1149 கே . 721 , 1710 


ஆசிரியர் அகர வரிசை 


341 


--சுப்பிரமணியன் , நெல்லை 329 சேனாபதி , த . நா . 357 
சுப்பிரமணியன் , பி.வி .1739 சேஷகிரி சாஸ்திரி , எம் . 784 
சுப்பிரமணியன் , லோ . 654 சேஷாத்திரி ஐயங்கார் ; கே.பி. 
சுப்பிரமணியா சாரியர் , 

1524 
சித்தூர் 381 

சொக்கலிங்கச் செட்டியார் 
சுப்பு ஆறுமுகம் 431 

1056 , 1487 
- சுப்ரமணிய ஐயர் , ஏ , 1776 சொக்கலிங்கம் , எஸ்.என் . 
சுப்ரமணிய ஐயர் , காஞ்சி 592 1282 
சுப்ரமணிய சிவம் 1216 , 1725 சொக்கலிங்கம் , டி.எஸ் , 353 , 
-சுப்ரமண்யன் , அ.வெ. 458 

490 
சுப்ரமண்யன் , ஆர் . எஸ் . 914 சொக்கலிங்கம் , பா . 449 
சுப்ரமண்யன் , ந . 1610 

சொக்கலிங்கம் பிள்ளை , ஏ . 
சுப்றமண்ய ஐயர் , பி . ஏ 1788 1668 
சுவாமிநாத ஐயர் , டி.ஏ , 466 சோ 495 
சுவாமிநாதன் 279 

சோமசுந்தர அடியவர் 6 
சுவாமிநாதன் , சி .80 

சோமசுந்தர தேசிகர் , ச . 734 , 
சூரியநாராயண சாஸ்திரியார் , 810 , 811 

வி.கோ. 813 , 1703 சோமசுந்தர பாரதியார் , ச . 
செங்கல்வராய பிள்ளை , வ.சு 967 
74 , 686 , 954 

சோமசுந்தரம் , அரு . 11 , 275 , 
செங்குட்டுவன் 1349 

457 , 675 , 1341,1408,1450 , 
செங்குந்தசங்கப் புலவர் 368 

1577 
செட்டியார் , ஏ.சி. 326 

சோமசுந்தர மணியக்காரர் 274 
செட்டியார் , பி.எஸ் , 109 சோமசுந்தரனார் , பி.மா .68 
செட்டியார் , வி.ஆர்.எம் 422 சோமசுந்தரனார் , பொ . வே 
செந்தமிழ்ச் செல்வன் 19 

1201 
செந்திநாதன் , கனக 428 சோமலெ 1202 , 1635 
செந்தில் நாயக அடிகள் 242 

ஞானஒளி 1677 
செந்துறை முத்து 77 , 253 , 287 ஞானசம்பந்தன் , அ . ச . 979 
316,695,870,943 , 956 , 1020 , ஞானப்பிரகாசம் , எஸ் 630 , 
1621 , 1652 

1678 
செபரத்தினம் , கா . 1599 ஞானபூர்ணி , வ.சு.செ 775 
செல்லம்மாள் பாரதி 1249 

ஞானமணி , சி 344 
செல்லையா , சி . 189 

ஞான வடிவேலன் 1774 
செல்வக் கேசவராய முதலி ஞானி 1624 

யார் , திருமணம் 1 , 402 , 968 , டெய்சி இராசையா 1785 
1438 

டேவிட் ஐயர் , ஜே.வி. 176 
செல்வநாயகம் , டி . ரி . 853 , டேவிட்பிள்ளை , ஏ.ஆர் 1026 , 
16.0 

1773 
செல்வம் , கோ . 1297 

தங்கம்மாள் பாரதி 43 
செல்வராசன் , பு . 816 

தங்கராசனார் , டி ஜி . 521 
" செல்வராஜ், எம் . ஜி . 197 , தங்கவேலர் , மா . 21 
செல்வராஜ், வ . 1017 

தட்சிணாமூர்த்தி , வை . 288 
சேசையா , மா . 736 , 1162 தண்டபாணி , தி . 13 481,1464 , 
1667 

1574 , 1600 
சேதுப்பிள்ளை , ரா.பி. 503 |தண்டபாணி சுவாமிகள் 71 , 
522 

1308 
சேரன் 140 , 546 

தண்டபாணி செட்டியார் 947 


342 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
தண்டாயுதம் , இரா . 757 தி.ஜ.ர. 995 , 1233 , 1275 
தணலன் , ரா . 651 

தீர்த்தப்பிள்ளை 962 
தணிகை நாயகம் , வ.சு.செ 775 துரைசாமி , க.ச. 1009 , 1010 
தபிதாபாபு 1606 

துரைசாமிபிள்ளை , விகே . 33 . 
தமிழ்ச் செல்வன் , மா.ர. 100 துரைசாமி முதலியார் , மா .. 
தமிழ்த்துரை , எஸ் . எஸ் . 232 1386 
தமிழ்ப்புத்தன் 327 , 1007,1227 துளசிதாஸ் , ருத்ர 618 
தமிழ்முடி 550 , 1239 , 1429 தெய்வசிகாமணி , நெ.சி. 
தமிழ்வாணன் 18 , 512 , 1442 

1238 , 1617 
தயானந்தன் பிரான்சிஸ் , சி . 

தேவ தாசையர் , ஏ . 1768 
52 , 1594 

தேவதாஸ் , எஸ் , 896 
தருமன் , நாகை 22 , 24 , 423 

தேவநேசன் , டி.ட பிள்யூ 771 
தனக்கோடி , கா.சி. 1765 

தேவநேசன் , தா.வி. 773 , 
தனசாமி செட்டியார் , தி . இரா . 

1673 
779 . 

தேவமூர்த்தி 878 , 983 
தன்சேகரன் , இரா 198 தேவர் , எஸ் . எஸ் . 1601 
தனுஷ்கோடி ,முருக 492,1210 தேவராசன் எம் . ஏ . 78 
தாவுத்ஷா , பா . 1048 

நடராஜ சாஸ்திரி வி . சூ . 1611 
தானியல் , எஸ்.ஜி. 631 

நடராஜன் அ . லெ . 154,174 , 225 
திருகூட சுந்தரம் , பொ . 1112 , 360 , 372 , 537 , 539,574,706 , 
1614 

1047 , 1186 , 1452 
திருச்சிற்றம்பலம் பிள்ளை , ச , 
159 , 330 , 1428 

நடராஜன் எஸ் . 9 , 418 , 662 , 

1321 , 1354 
திருஞானசம்பந்த முதலியார் , 
மணி 370 , 1626 

நடராஜன் , சு . 451 
திருதீய்பிரமதந்திர ஸ்வதந்திர் நடராஜன் , தி . கு . 1622 
ஸ்வாமி 540 

நடராஜன் , நா . 1229 
திருநாராயணதாஸர் , ஏ.கு. 

நடராஜன் , வீ . ப . 789 , 1492 
1211 

நடராஜன் , வே , 910 
திருநாவுக்கரசு , இர . 1214 

நடேசமுதலியார் , சை . தி . 69 
திருநாவுக்கரசு , பால . 1279 

நமச்சிவாயசெட்டி , எஸ் . ஆர் . 
திருநாவுக்கரசு, மணி 530,1030 

1003 , 1057 
1306 , 1307 

நமச்சிவாயம் , மு . 417 , 493 , 664 . 
திருநாவுக்கரசு , மறை 975 , 

நமச்சிவாயம்பிள்ளை , மாயூரம் 
1409 

987 , 1199 
திருநாவுக்கரசு , மு . 1631 நமச்சிவாயமுதலியார் , கா . 939 
திருநாவுக்கரசு , விசு . 1203 நமசிவாயம் பிள்ளை 1199 
திருமலை , தி.டி. 163 , 474 நரசிம்மலுநாயுடு , 44 
திருமலை முத்துஸ்வாமி 403 

நரசிம்மஸ்வாமி , பி . வி . 1691 
திருமூலன் 1563 

நரசிம்மையர் , வி . வி . 1310 
திரு.வி.க. 390 , 1129 
திருவேங்கடஸ்வாமி முதலி 

நல்லசிவன் , 989 
யார் , கே.ர 716 , 1006 , 1073 , 

நல்லாக்கண்ணு . ஆர் . 1267 
1697 

நவ நீத கிருட்டிணன் , அ . க . 56 
திருவேங்கடா சாரியர் 244 

738 , 754 , 785 , 1462 , 1469 
தில்லைநாயகம் , வே . 1579 நவீனன் 23 
திலகவதிபால் 94 

நஜன் , 312 , 996 , 1367 


ஆசிரியர் அகரவரிசை 


345 


நாகசண்முகம் , 30 , 103 , 401 |பட்டுச்சாமி ஓதுவார் , தி , 311 
491 , 566 , 601 , 639 , 1692 , 698 பண்டாரம் நம்பியார் , ஈ . 864 
940 1259 , 1371 , 1392 , 1498 , 1180 . 

1501 , 1550 , 1567 , 1676 , 1685 பத்மநாபன் , ஆர் . 793 , 1704 
நாகசாமி , என் 1292 

பத்மநாபன் , என் . ஆர் . 250 , 
நாகநாத ஐயர் , பி . என் . 1213 683 
நாகப்ப செட்டியார் , மெய்வழி பத்மநாபன் , கா . அ . ஷ . 952 
415 

பத்மநாபன் , ரா . அ . 1302 
நாகரத்தினம் , 1657 

பதுமாவதி அம்மாள் , தி . 1555 
நாகராஜன் , 552 

பரணீதரன் , 467 
நாகராஜன் , நா . கி . 1613 பரதன் ம . செ . 963 
நாகலிங்கம் . அ . 982 

பரந்தாமன் 248 
நாகலிங்கம்பிள்ளை , சி . 687 பரமசிவானந்தம் , அ , மு . 1576 
நாச்சியப்பன் , நாரா . 386 பழநியப்ப ஐயா , காரைக்குடி 
நாமக்கல் கவிஞர் 1019 , 1150 மேலமடம் , 1466 
நாயுடு , அ . கி 440 

பழநியப்பன் , க . 1598 
நாரணதுரைக் கண்ணன் , 199 , பழநியாண்டி , ஆர் . 1461 

247 , 1084 , 1205 , 1523 பழனிசாமி , இரா . 439 
நாராயண ஐயங்கார் கே . எஸ் . பழனியப்பன் , சாமி 1228 , 1.350 
1726 

பழனியப்பன் , ந . 104 
நாராயணசாமி , அ . 994 , 1400/பாண்டியன் , ச . 396 
நாராயணசாமி ஐயர் , ஆர் . 1368 பாண்டியன் டி . பி . 266 
1503 , 1637 

பாண்டுரங்கன் , கி . 1305 
நாராயணசாமிமுதலியார் சி . கு . பாணன் 871 
227 , 442 , 1200 

பாத்திமா , எம் . ஆர் . எம் . 265 , 
நாராயண ரெட்டியார் , எஸ் . 1483 
1638 

பார்த்தசாரதி ஆர் . தி , 803 
நாராயண வேலுப்பிள்ளை , எம் . பார்த்தசசரதி , எஸ் . கே . 942 
608 , 1011, 1068 

பார்த்தசாரதி டி . 41 
நாராயணன் , அறந்தை 264 , பார்த்தசாரதி பி . எம் . 1729 
1184 

பார்த்தசாரதி ஐயங்கார் , டி 
நாராயணன் , பா . 1331 

ஸி . 1709 
நிக்கோலஸ் சுவாமிகள் , ஜே . பார்த்திபன் , வெ . 677 
எம் . 1314 

பாரதிதாசன் , 1268 
நீலகண்டன் , கே . டி . 781 பாரதிபித்தன் , சொ . 202-204 
நீலம் , எஸ் , 1743 

பால்வண்ணனார் 282 
நீலமணி , கே . பி . 146 

பாலகிருஷ்ணன் , ரா . 1397 , 1592 
நீலாம்பிகையம்மையார் , தி . 65 /பாலசுந்தர நாயகர் 391 
364 , 386 , 1471 

பாலசுந்தரம்பிள்ளை, தி . எஸ் . 
நோவாஞானாதிக்கசாஸ்திரி 1674 1764 
பக்கீர் எம் . எம் . 1457 

பாலசுப்பிரமணியம் , மா . 290 , 
பக்கீர் மொஹிதீன் 1049 , 1458 1193 
பக்தவத்சலம் 1688 

பாலசுப்பிரமணியம் வா . சி . 1061 
பக்தவத்சலம் , டி . 213,515 , 1192 பாலசுப்பிரமணியன் , இராம . 
பகீரதன் 89. 1573 

1377 
பசுபதி ம . வே . 325 

பாலசுப்பிரமணியன் எம் . 957 
பசுபதிசுவாமிகள் , ம . 1194 பாலசுப்பிரமணியன் சி . 1339 
பஞ்சுபாகவதர் , 1734 

பாலசுப்பிரமணியன் , ப . நா . 64 


344 . 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


பாலதண்டாயுதம் கே . 1767 மரகதவேலுமுதலியார் கி . நா .. 
பாஸ்கர் 292 

998 
பாஸ்கரத்தொண்டைமான் மலர் மன்னன் 655 
தொ . மு . 780 , 1521 

மவ்லானா எம் கே . ஈ . 1046 . 
பாஷ்யம் அ . சா . 1063 

மறைமலையடிகள் 740,1433,1434 
பாஷ்யம் பூ . ஆ . 185 

மறைமலையான் அ . 108 , 1345 
பிச்சைக்கண்ணு . ந . 894 

1346 
பிரபாபங்காரு 99 

மன்னர்மன்னன் 710 , 1291 
பிரபுசங்கர் 617 

மஸ்கரன் ஹாஸ் எம் . பி . 88 
பிரான்சிஸ்முராயிஸ் 47 

மஹதி 309 
பிரான்சிஸ்ருவியர்ஐயர் 1317 

மஹேசகுமாரசர்மா 1640 
பிரென் 334 

மாணிக்கவாசகம் தி . 1430 
பிலோ இருதயநாத் 226 

மாணிக்கவாசகம்பிள்ளை டி.பி. 
பிள்ளை லோகார்ய ஜீயர் 1508 

1775 
பி . ஸ்ரீ . 75 , 168 , 234 , 377 , 485 , 
1141 , 1242 , 1641 , 1724 

மாணிக்கவாசகனார் 1143 
பீட்டர் ஜே . எஸ் . 1447 

மாதவையர் , அ . 774 
புத்தகப்பித்தன் 1758 

மாயாண்டிபாரதி கா . 1128 
புரவலன் 205 , 1353 

1138 
புலியூர்க் கேசிகன் 95 

மாரிசாமி , எஸ் . எஸ் , 1175 
பூவண்ணன் 545 , 574 , 111 மாரிமுத்து 400 , 969 
பூவராகம்பிள்ளை ஆ . 1312 மாரிமுத்து அ . 1658 
பெருமாள் 449 

மாருதிதாசன் 182 
பெருமாள் தே . பா . 455 , 681 மாஜினி 1790 
1155 

மிராண்டா எம் . எக்ஸ் 447 
பைதான் சாஸ்திரியார் ஹ . 167 மீரான் , ஏ . எம் . 652 
பொன்முனியப்பன் 133 

மீனாட்சிசுந்தரம் தி . டி . 1696 
பொன்னரசு . இரா . 58 

மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 
பொன்னீலன் 1766 

953 , 974 
பொன்னு , இரா . 1681 

மீனாட்சிசுந்தரன் தெ . பொ .443 
பொன்னுசாமி , செ . 626 

j முகம்மது முஸ்தபா 267,272,1051 
பொன்னுசாமி நாயக்கர் 1159 

முகம்மது முஸ்தபா எம் . ஆர்.எம் 
பொன்னுசாமி பிள்ளை , வ , 544 1322 
மகாதேவன் , டி . எம் . பி . 1488 முகம்மது ஹுசேன் நயினார் 679 
மகாலிங்க சாஸ்திரி , ய . 1507 
மகாலிங்கையா , டி . எஸ் . 985 

முத்து ஐயர் , எஸ் .. 
மங்கையர்க்கரசி 1465 

முத்துக் கிருட்டிண நாட்டார் சி . 
மணமங்களர் பி . 73 

307 , 1207 , 1217 
மணவாளன் கா . சே . 1683 

முத்துக்குமாரசாமிப் பிள்ளை 
மணி , பெ . சு . 882 
மணி , மா . வெ . 640 

முத்துக்குமாரசுவாமி முதலியார் 
மணி வி . எஸ் . 345 , 1363 

மயிலை , சிவ . 1055 
மணிசேகரன் , கோவி 714 1071 முத்துச்சாமி இ . சு . 1854 
மணிமொழி 413 

முத்துச்சாமி க . 324 
மணியன் 454 , 1151 , 1623 முத்துசாமிபிள்ளை அ . 1262 
மணிஜி 1770 

முத்துசாமிபிள்ளை ஏ . 508 
மதுரைநாயகன் இரா . மா . 311 முத்துதம்பிபிள்ளை ஆ . 271 , 
மயில்வாகனன் 208 

508 


மு . 533 


ஆசிரியர் அகர வரிசை 


345 


முத்துப்பிள்ளை சி . 1472 ராமசாமி ஆழி . வே .195 
முத்துராமலிங்கம் ஈ .1059 ராமசாமி சி . கே . 1426 
முத்தையா நா . 268 , 1251 ராமசாமிச்செட்டியார் , ராம.உ. 
முத்தையா பா , 1294 

735 
முத்தையா , வடவை எஸ் . 320 ராமநாதன் அரு . 116 , 657 
முத்தையாபுலவர் 1672 ராமமூர்த்தி நெ . சு . 1008 
முருகதாசஅடிகள் தி . செ . 144 |ராமரத்னம் ந . 393 
முருகுசுந்தரம் தி . 1622 

ராமன் ஜி . கே . 992 
முருகேசமுதலியார் வ . சொ . ராமஸ்வாமி ப . 918 , 1362 1497 
1032 , 1512 

ராமசுவாமிநாயுடு , காஞ்சிபுரம் 
முல்லைமுத்தையா 294,318 , 750 , 382 

787 , 852 , 899 , 1046 , 1241 , ராமாநுசதாசர் துளசி , 1323 
1265 , 1289 1671 

ராமனுஜகவிராயர் டி . கே . 1372 
முறைசைகிழார் 1581 

ராமானுஜம் ஐயர் எஸ்.கே .1730 
முனுசாமிமுதலியார் 997 ராவ் பி . எஸ் . ஆர் . 1127 
முனிசாமிமுதலியார் சி . 1212 ராவ் யு . ஆர் . 1126 
முஹம்மது அப்துல்காதிர்சாகிப் ராவ் வி . கே . அர் . வி . 707 
எஸ் . எஸ் . 1506 

ராஜகோபாலன் , கொடுமுடி 
முஹம்மது இப்ராஹீம் சாஹிப் , 1298 
பி , எஸ் . கே . 1319 

ராஜகோபாலன் தி . எஸ் . 1682 
முஹம்மதுசாகிப் 945 

ராஜநாராயணன் கி . 1441 
முஹம்மது யூசுப் சாஹிப் ஏ . ராஜம்கிருஷ்ணன் 757 
என் . 1480 

ராஜரத்னம் பிள்ளை தி . ஏ . 403 
மூர்த்தி , பி . கே . 927 

672 , 756 , 1713 
மெய்கண்டார் 1237 

ராஜவேலு கு . 1552 
மெய்யப்பன் ச . 905 

ராஜன் தி . சே . சௌ . 1570 
மெர்வின் 328 

ராஜாராம் கு . 
மெர்வின் இ . எஸ் . 1490 ராஜாஜி 1000 , 1752 
மேனுவல் பி . 13 

ராஜேந்திரன் பி . எல் . 143 , 369 , 
மோகன் இரா . 1515 

1023 , 1157, 1360 , 1364 , 1669 
மோகனசுந்தரன் , சிறுவை ( 765 ருக்மணி ஆர் . எஸ் . 153 
யதுகிரி அம்மாள் 1243 , 1292 ருக்மணிகிருஷ்ணசாமி 425 
யூசுப் ஏ . எம் . 1384 

ரேனியல்தேவப் பிரசாத் 1215 
யோவான்தேவசகாயம் 624,1755| ரோஜ்றி , எஸ் . 153 
ரகமி 1664 

லட்சுமணன் , கே . எஸ் . 216 
ரகுநாதன் கா , அ . ஷ . 952 602 , 680 , 1283 , 1491 
ரங்கநாதன் ஏ . ஆர் . 170 லட்சுமி நாராயணன் ய . 319 
ரங்கநாதன் மு . 760 

லலிதாம்பாள் , சு . 150 , 436 , 469 
ரங்கராகவன் கே . 988 , 1701 லக்ஷ்மணன் , வி . 1700 
ரங்கராஜன் வீ . 635 

லக்ஷிமி அம்மாள் , ர . 1388 
ரசம் 1278 , 1541 

லியாகத் தலமன்பா , எம் . 1219 
ரம்போலாமாஸ்கரேனஸ் , எம் . லீலாதிரவியம் 121 

362 , 523 , 790 , 1656 லேனாதமிழ்வாணன் , 1769 
ரமணி கே . எஸ் . வி . 1689 வடிவழகிய நம்பிதாஸர் 337 
ரஹ்மான் ரியாஜி 991 

வடிவேல் முதலியார் 746 
ராமகிருஷ்ணன் ரா . 701 , 1735 வடிவேலன் , இரா . 1223 , 1459 
ராமகிருஷ்ணானந்தா 241 வடிவேலு . ஜி . ஏ . 162 


க . 417 


346 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
வரதராசன் , மு .113 , 445 , 476 , வெள்ளிமலை , க . 1001 
915 , 980 , 1191 

வெற்றிவீரன் , 107 
வரதராஜுலு , பி . 1787 வேங்கடகிருஷ்ணய்யங்கார் , தி . 

764 
வரதராஜையங்கார் , 1636 
வரதராஜையங்கார் , உறையூர் வேங்கடசாமி , மயிலை . 
எஸ் . எவி . 1708 

572 
வரதாச்சாரி , கே . ஸி . 1016 வேங்கடசாமி , மு . 1356 
வ . ரா . 1365 

( வேங்கடசாமி நாட்டார் , ந.மு. 
வலம்புரிஜான் 1561 

397 , 1037 
வழித்துணைராமன் , எஸ் . 1650 வேங்கடசுப்புப்பிள்ளை , அ . 778 
வள்ளியப்பா , அழ . 678 , 1337 , வேங்கடராம ஐயங்கார் , டி . 
1338 

1633 
வாசுதேவன் , 715 

வேங்கடராம ஐயர் அ . வா . 6 ? 5 
வாசுதேவன் , திருச்சி 1280 வேங்கடராம ஐயர் , கே . 1634 
வாமதேவமுருகப்பட்டாரகர் , 384 வேங்கடராமன் , எஸ் : ஆர் . 151 
வாழைவளவன் , 877 

வேங்கடராமையா , கா . ம . 742 . 
விக்டோரியா , ஜே . எம் . 1647 வேங்கடாசலம் , தண் . கி . 31 , 
விசுவநாதம் , கி .ஆ . பெ . 350 , 607 , 682 , 691 
1045 

வேணு , ஏ . எஸ் . 1330 
விசுவநாதன் , எதிரொலி 252 , வேணுகோபாலப்பிள்ளை , 137 
260 , 739 , 1556 

வேணுகோபாலப்பிள்ளை , பி . 
விசுவநாதன் , சீனி 1240 
விசுவநாதன் , சு . 506 , 984 வேணுகோபாலப்பிள்ளை , மே . 
வித்தகன் 230 

வீ . 1122 , 1358 
விந்தன் , 335 

வேதநாயகம் சாஸ்திரியார் , 277 
விநாயக ஓதுவார் , 1513 

405 , 1675 
விநாயகம் , மீ 751 

வேதா , 644 
விமலானந்தம் , மது . ச . 256 வேதாசலம் , அ . 217 , 1520 , 1525 
விருத்தாசலம் , சொ . 393 வேந்தன் , இரா . 375 
வில்வம் , ஏ . கே . 8 

வேல்முருகன் , க . பா . 667 , 1727 
விவேகானந்தர் , எஸ் . வி . 563 வேலன் , என் . கே . 57 , 136 ,. 
விஜயபானு , ஏ . கே . 518 , 1473 475 , 519 , 798 , 859 , 1285 
விஜயேந்திரன் , சிலோன் 1254 வேலாயுதம் , என் . ஏ . 433 , 884 
வீரராகவன் 1198 

வேலாயுதமுதலியார் , எஸ் . 1179 
வீரராகவன் , தோ . ந . 1374 வேலாயுதமுதலியார் , தொழு 
வீராச்சாமி உபாத்தியாயர் , வூர் , 986 , 1379 

1731,1077,1084 , 1087 , 1089 |வேலாயுதனார் , மு . த . 1382 
வெங்கட்ராம் , எம் : வி . 1075 , வேலு , குருவிக்கரம்பை 527 
1095 , 1097 , 1100 , 1102 , - வேலுச்சாமி , ந . 416 , 469 
1108 , 1111-1116 , 1118-1120 வேலூரான் , 619 
வெங்கட்ராவ் , ஆ . கே . 542 வைத்தண்ணா 514 
வெங்கட்ராவ் , கே . 1396 வைத்தமாநிதி , 363 
வெங்கடசாமியார் 354 

வைத்தியநாத ஐயர் , ஜி . 1166 - . 
வெங்கட தாஸர் , சித்தூர் , 1702 வைத்தியநாதன் , எச் .1700,1716 
வெங்கடராமஐயர் . கே . - 358 வைத்தியநாதன் , 
வெங்கடஸ்ரீநிவாஸன் , வி . 515 , 

குறிஞ்சி , 

ஞான .777 
1688 

வைத்தியலிங்கனார் , கோ . 690 , 
வெங்கடேசன் , சித்தூர் , 1771 

926 


ஆசிரியர் அகர வரிசை 

347 
வையாபுரிப் பிள்ளை , எஸ் . 786 ஜயராமன் , துளசி 477 
வைரமுத்து , 461 

ஜெயா அருணாசலம் 1288 
ஸ்ரீ ஆச்சாரியார் , 1292 

ஜேயெம் 191 
ஸ்ரீநிவாச ஐயங்கார் , சி . ஆர் . ஜோசப் , ஜி . வி . வி . 632 
993 , 1706 

ஹேமா சௌந்தரராஜன் , 156 
ஸ்ரீநிவாசன் டி . ஆர் . 323 
ஸ்ரீநிவாசாச்சாரியார் , பி . 1452a 

தன் வரலாற்றாசிரியர் 
ஸ்ரீநிவாசையங்கார் , சு . 1208 அகிலன் , 8 
ஸ்ரீநிவாஸ வரதன் , ரா . 694 அம்புஜம்மாள் , எஸ் . 33 
ஸ்ரீநிவாஸன் டி . எஸ் . 1690 அய்யாமுத்து , கோவை , அ . 18 
ஸ்ரீநிவாஸாசாரியார் , பு . க . 376 அருள் , எப் . வி . 21 
ஸ்ரீபால் , டி . எஸ் . 172 , 

ஆனந்தரங்கம்பிள்ளை 37 
ஸ்ரீனிவாச இராமானுஜதாசர் இராமலிங்கம்பிள்ளை , வெ . 9 
1303 

இலக்குவனார் 13 
ஸ்ரீனிவாசரங்காசாரியார் , சி . இளங்கண்ணன் 5 
ஆர் . 1320 

ஏ . வி . எம் . 20 
ஸ்ரீனிவாசராவ் , 398 , 569 , 633 , கண்ணதாசன் 15 , 42 
-743 , 999 

கருணாநிதி மு . 35 
ஸ்ரீனிவாசன் , மு.ப. 1534 கரையாளர் எல் . எஸ் . 29 
ஸ்ரீனிவாசன் , வி . ஜி . 1612 கலியாணசுந்தரனார் , திரு . வி . 
ஸ்வாமி , துர்க்காதாஸ் , எஸ் . 

30 
கே . 171 , 869 , 1650 

கன்னையா , பி . ஏ . 12 
ஸன் ஐயர் , எஸ் . 259 

கிருபானந்த வாரியார் 43 
ஸுப்பராமதீக்ஷிதர் 1591 கிருஷ்ணப்பிள்ளை எ . 
ஸையித் இப்ராஹீம் 15 , 34 குமாரஸ்வாமி ராஜா , பி . எஸ் . 6 

- 36 , 158 , 158 , 220 , 221 , சண்முகம் , அவ்வை , தி . க . 16 
251 , - 263 , 273 , 310 , 365 , சண்முகம் , ப . 2. ! 
470, 898 , 902 , 1139, 1232 , சம்பந்தமுதலியார் , பம்மல் 11 , 
1413,1465,1482 , 1484 , 1485 , 31 
1526,1659,1747,1749-1751 , சாமிநாதையர் , உ . வே . 10 
1779-1781 , 1783 

சிதம்பரனார் , வ . உ . 29 
ஷண்முகம்பிள்ளை , கே . பி . 605 சிவத்தியாநந்தர் 26 
ஷெரீப் , கா . மு . 1583 

சித்தானந்த பாரதியார் 3 
ஜகந்நாதன் , கி . வா . 346 , 409 , தங்கம்மாள் பாரதி 38 

529 , 570 , 788 , 1258 , 1519 தங்கையன் சீ . 28 
ஜம்புநாதன் எம் . ஆர் . 1456 தண்டபாணி சுவாமிகள் 24 
ஜம்புநாதன் , கே . எஸ் , 468 , 1744 திருநாவுக்கரசு , க . த . ( பதி ) 39. 
ஜம்புநாதன் , ஜே . எஸ் . 478 நாகலிங்க முனிவர் , காஞ்சி 40 
ஜம்புலிங்கம்பிள்ளை , சே . வே . நெடுஞ்செழியன் , இரா . 2 
526 , 1511 

பக்தவத்ஸலம் , எம் . 17 
ஜமால் 923 , 1402 

பரமசிவானந்தம் , அ . மு . 7 
ஜெகசிற்பியன் 653 

பாரதி 44 
ஜெகத் ரட்சகன் , சா . 628 ம . பொ . சி . 19 
ஜெகதீசன் , சு . 138 

யோவான் தேவசகாயம் ( பதி 
ஜெகவீரபாண்டியன் 2 , 1226 , 25 
1653 

ராணிமைந்தன் 32 
ஜெயமணி சுப்பிரமணியம் 1173, ராமநாத் , டி . வி . 41 
1174 

ராஜன் , தி . சே . சௌ . 34 
ஜெயராமன் , டி . எஸ் . 284 வைரமுத்து 4 


ஆ . 36 


- 348 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ஸ்ரீநிவாசசாஸ்திரி வ . ச . 14 காசிவிசுவநாதன் 109 
ஜெயகாந்தன் 23 

கார்த்திகேயன் , வி - தன் . 9 

காளைஹஸனலிப்புலவர் 2 , 4 
மொழிபெயர்ப்பாளர் வரிசை * 

கா . ஸ்ரீ . ஸ்ரீ 158 , தன் . 18 

கிருஷ்ணசாமி 49 
அசோகமித்திரன் 60 

கிருஷ்ணசாமி என் . 123 
அப்துல் காதிர் 128 

கிருஷ்ணசாமி , ரா - தன் . 2 
அப்துல் காதிரு சாகிபு 207 

கிருஷ்ணசாமி பாரதி , எல் - தன் . 
அப்துல் றஸாக் 192 

20 
அப்துல் ஸமத் 219 
அப்துல் ஹிமில் ஆமிர் உமரி 138 

கிருஷ்ணமாச்சாரியார் 62 
அப்பாத்துரை : கா . - தன் 4 

கிருஷ்ணமாசாரியர் , வ . 259 
அப்பாஸ் , எம் . ஏ . 45 

கிருஷ்ணமூர்த்தி , கே . 182 
அப்புசாமி , பி . என் , 104 , 108 

கிருஷ்ணமூர்த்தி கோ . 188 , 226 
அம்புஜம்மாள் , எஸ் . 114 . 

கிருஷ்ணமூர்த்தி , சு . 170 
அரங்காச்சாரி , கே . ஆர் . 84 

குசேலராம் , பி . ஆர்- தன் . 32 
அருணாசலம் , டி . ஆர் . 27 

குண்டூசிகோபால் 69 
அருணாசலம் , தி . ஆர் . 57 

குமாரசுவாமி , த . நா . 36 , 149 
அருளப்ப ஐயர் 78 

குலாம் அலிசாயபு 127 
அவ்வையன் அ - தன் . 31 

குலாம் காதிறு நாவலர் வி . 181 
அற்புதம் 83 

குலாம் ரசூல் 140 
அனவரதவிநாயகம்பிள்ளை 232 கொரனோலியஸ் ஐயர் , றே . 50 
ஆண்டியப்பன் தே . 40 

கோதண்டராமன் , பி . 116 
ஆர் . பி . எஸ் . 162 

கோபிநாத் , ஆர் . 18 , 34 
ஆனந்தகிருஷ்ண சாஸ்திரி 173 கோவிந்தசாமி ராஜா 37 

கோபிநாதன் , இராம . 150 
இந்திரா , ஏ . ஆர் . 94 
இராகவன் , வி . எஸ் . 230 

கோவேந்தன் , த . 179 
இராசகோபாலன் என் . ஆர் . 

சங்கரநாராயணன் கே . சி . 33 , 
260 
இராமானுஜசாரி, ஆர் . 194 

சங்கரநாராயணன் மிரா . 115 
இராஜவேலு , கு . 39 , 54 

சங்கரன் எஸ் . 205 
இராஜேந்திரன் கி . 180 

சதக்கத்துல்லாஹ் 142 
இஸ்மத் பாஷா எம் . - தன் . 34 சந்திரசேகரன் கே . 240 
எத்திராஜுலு ஏ . ஜி - தன் . 14- சரஸ்வதி 95 
17 

சரஸ்வதி தங்கையன் , 82 
எறும்பி அப்பா சுவாமிகள் 257 சரஸ்வதி ராம்நாத் 67 , 178 
ஐயாசாமி ஆர் . 225 

சரோஜா ஆர் . 172 
ஒபிளிசாமி நாயுடு 153 

சரோஜினி பாக்கியமுத்து 212 
கண்ணன் , இரா . 215 , தன் -4 

சவரிமுத்து ஐயர் சி . வி .220 

சாம்பசிவன் 46 
கணபதி , ஆர் . 42 
கணபதி ஐயர் , ச . கு . 229 

சாமிநாத சர்மா வெ . 234 
கதிர்வேலுபிள்ளை 243 

சிங்காரவேலு தா . 236 
கந்தசுவாமி , எஸ் . 92 

சிட்டி 19 
கறுப்பண்ணன் , ஜே . ஏ. 66 

சித்தலிங்கய்யா , டி . பி . 143 
கன்னையதாசர் 254 

சிவகாமசுந்தரி , பி . 166 
காங்கேயன் 258 

சிவசண்முகம் சி . 143 
எண்ணுக்குமுன் உள்ள தன் . எனும் குறிப்பு தன்வரலாற்றைச் 
சுட்டும் . 


91 


சிரியர் அகர வரிசை 


349 


சிவசுவாமி எஸ் . 79 

துளசிஜெயராமன் 129 
சீதா திருமலை 208 

தேவசேனாபதி வி . ஏ . 237 
சீநிவாசராகவன் அ . 55 நடராஜன் அ.லெ.- தன் . 13 
சீநிவாசன் சி . 201 

நடராஜன் கே . எம் . 24 
சீனிவாசராகவாச்சாரியார் 247 நடராஜன் பா , 211 
சீனிவாசன் எம் . 213 

நடேசசர்மா இ.கி. 191 
சீனிவாசன் ஏ . 29 

நம்பி 245 , தன் . 24 
சுப்பராய ஐயர் , வாணியம்பாடி நா . அ . 241 
15 

நாகமுத்தையா 25 
சுப்பராயன் ஏ . எஸ் . 53 

நாகராஜன் கே . எஸ் . 35 
சுப்பிரமண்யம் கே . என் - தன் . 3 , நாதன் ஆர் . எச் . 228 
22 

நாராயணன் , ஆர் . 7 
சுப்பிரமணியம் க . - தன் . 26 நிஜாமுத்தீன் ஸாஹிப் கே . ஏ . 
சுப்பையா 132 

197 
சுப்பையா அ . 184 

பக்கிரிசாமி நா . 250 
சுபவாக்யம் எப் . ஜே . 156 பக்தவத்சலம் தி . 252 
சூரி 136 

பஞ்சாபகேசன் டி . ஆர் . 185 . 
செட்டியார் வி . ஆர் . எமி . 44 பட்சிராஜன் தி . 97 
செல்லப்பன் சு . 113 

பரணீதரன் 13 
செல்லப்பா சி . சு . 242 

பரதசக்கரவர்த்தி ஜெயின் 
செல்வகேசவராய 

முதலியார் சாஸ்த்ரி 239 
159 

பழனியப்பன் என் . பி . 256 
சேகரன் ஜி . ஸி.- தன் .8 பழனியப்பன் நா . 236 
சேதுராமன் வி . எம் . 248 பாக்கியம் ஐயர் ம . 204 
சேனாபதி த . நா . 169 , தன் . 30 பாத்திமா எம் . ஆர் . எம் . 58 : 
சேஷாசலம் 120 

பார்த்தசாரதி ஆர் . 195 
சேஷாத்திரி தி . 222 

பார்த்தசாரதி டி . எஸ் . 125 
சொக்கலிங்கம் ஆர் . 102 பார்த்தசாரதி நா . 59 , 112 
சொக்கலிங்கம் பா . 110 

பாரதி ஆசு . 164 
சோமசுந்தரதேசிகர் 74 

பால் இம்மானுவேல் 73 
சோமசுந்தரம் பூ . 161 

பாலசுப்பிரமணியம் - தன் . 53 . 
சௌரி 135 

பாலசுப்பிரமணியம் எஸ் . கே . 
ஞானசம்பந்தன் அ . ச . 216 

244 
ஞானப்பிரகாசன் ஏ . எஸ் . 106 பீட்டர் ஜெ . எஸ் . 249 
ஞான வடிவேலன் சுப . 224 - புன்னைவனநாத முதலியார் பில் 
தர்மராஜன் நா .22 

சி . 238 
தாமோதரன் கே . 117 

புஷ்பம் சுந்தர்ராஜ் 96 
தாவூத்ஷா 183 

பெருமாள் ஏ . ஜி . 165 
தியாகராஜன் ஜ .9 

மகாதேவன் ஆர் . 177 
திருகூடசுந்தரம்பிள்ளை பி.- மகாதேவன் தி . கே . 6 
தன் .6 

மணவாளன் அ . அ . 76 
திருஞானசம்பந்தன் பெ . 63 , 88 மீனா , ஆர் . 51 
திருநாராயண ஐயங்கார் கே . மீனாட்சிசுந்தரம் கா . 77 
எஸ் . 255 

முகம்மது இப்ராகீம் சாகிப் 206 . 
திருநாவுக்கரசு , க.த. 101 , 103 , முகம்மது இபுறாகீம் ப . வெ .154 
124 

முகம்மது இபுறாஹிம் சாயுபு 131 
துரைசாமி , கா . ச . 214 

முகம்மது காசீம் 139 
துரைராஜன் சி . 221 

முகம்மது மதீனா 3 


350 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் , 


முத்துத்தம்பிபிள்ளை 190 வேங்கடராமன்கே . எஸ் . 193 
முல்லை சக்தி 32 

வேங்கடராஜுலு, ரா . 187 தன் . 
முஹம்மது முஸ்தபா , மு . றா . 5 , 21 , 35 
மு 251 

வேங்கடாச்சாரி ஏ . ஜி .233 
முஹமது இஸ்மாயில் சாஹெப் 1 வேதரத்னம் 145 
மோகன சுந்தரம் சி . 121 வேலாயுதமுதலியார் , தொழு 
மோகன சுந்தரம் சிறுவை 175 

வூர் 171 
ரகுநாதன் 167 

ஸ்ரீநிவாசையர் , செம்மங்குடி 
ரங்கநாதன் ஏ . ஆர் . 28 

ரா . 235 
ரங்கநாதன் தி . ஜே . 821 ஸ்ரீநிவாச ஐயங்கார் பி . டி .75 
ரங்கராஜன் லா . சு . 61 , 91 , 209 ஜமதக்னி 56 
ரங்காச்சாரி கே . ஆர் . 52 , 196 ஜாப் , கி . வி . 41 
ரஜத் , எஸ் . 131 

ஜானகி பி . வி . 26 
ராகவன் வி . எஸ் . வி . 11 , 38 

ஜெயகாந்தன் 107 தன் . 23 
ராமகிருஷ்ணன் கு . 253 ஜெயமணி சுப்பிரமணியம் - தன் 
ராமச்சந்திரன் சிவ . 87 

35 
ராமசாமிகவுண்டர் ஏ . 223 

ஜயா அருணாசலம் 68 , 218 , 
ராமசுவாமிப்பிள்ளை எஸ் . எஸ் . 

தன் . 11 
168 

ஜோசப்டேவிட் 10 
ராமநாதன் அரு . 199 

ஹகீம்ஷைக்காவுத் சாகிபு 126 
ராமநாதன் அ . - தன் . 29 ஹமீத் கே . பி . எஸ் . 31 
ராமநாதன் கே . 151 

ஹரிஹரசர்மா 147 , 148 , 189 
ராமரத்னம் பி . 122 

ஹனி 186 
ராமஸ்வாமி ஓ . 6 , 85,146 ஹஸ்ஸன் அபுபக்கர் 141 
ராஜகோபாலஐயர் தி . எஸ் .202 ஹஸிலுமல்ல வீகாஷா முகம்மது 
ராஜலட்சுமீராகவன் 133 

ஆலிம் சாஹிபு 261 
ராஜாமணி ஏ . ஆர் . 68 
லக்ஷ்மி நாராயண ஐயங்கார் டி . 

மூலநூலாசிரியர் வரிசை 
-100 

அப்பிரே ஏ . 106 
வரதராஜஐயர் பி . எஸ் . 71 

அரவிந்தர் 64 
வ . ரா.-தன்- 10 

அல்லாமா அபுல்ஹாசன் அலீ 
வல்லப ஐயர் 174 
வன்மீகநாதன் கோ . 86 , தன் -12 அலுவாலியா பி . கே . 25 

நத்வீ .219 
வாசுதேவன் , கே . ஆர் . 30 அலோகரஞ்சன் தாஸ் குப்தா 70 
விஸ்வநாதன் எஸ் . 200 
விஸ்வநாதன் , டி . ஆர் . 25 

ஆஞ்சனேயலு 43 
வீராசாமி தா , வே . 70 

ஆதிநாயனார் , டி . 137 
வெங்கட்ரமணய்யா எஸ் . எஸ் . ஆர்ம்ஸ்ட்ராங் ஸ்பெர்ரி 35 

ஆர்தர்பார்கெர் , திருமதிஜே . 41 
227 
வெங்கட்ராமன் ஆர் . எஸ் . 119 ஆல்பிரைட்லூயிஸ்நெய்கன்ட் 95 

ஆல்பிரட்ஸ்டீன்பெர்க் 175 
வெங்கட்ராமன் கே . எஸ் . 17 
வெங்கடாச்சாரி ஏ . ஜி . 111,157 ஆனந்தகுமாரசுவாமி , கே 36 

ஆனந்த் அஜீத் 47 
தன் 1 
வெங்கடேசன் வி . எஸ் . - தன் இங்க்ராம்லாராஜுடுசன் 121 

ஆஸ்கார் ஒயில்ட் 44 
27 
வேங்கடகிருஷ்ணையங்கார் தி . இல்பெர்ட்கீத்செஸ்டர்சன் 120 

ராஜதரங்கிணி 191 
23 

இலக்குமிபாய்திலக் அம்மையார் 
வேங்கடசீனிவாசன் வி . 252 

220 


ஆசிரியர் அகர வரிசை 

35 / 
இவ்ஜெனிஜா அக்கிமோவ்னாஸ் சுமங்கல் பிரகாஷ் 135 
டிபனோவா 164 

சுவாமிநாதன் கே . 98 
எட்டிடோகெர்டி 83 

சௌமியேந்திரநாத்தாகூர் 101 
எட்வின் அர்னால்டு 72 

டாட் , கர்னல் 100 
எடித் பாட்டர்சன் மேயர் 196 டென்னிஸ் கின்செய்டு 87 
--எமில் லட்விக் 244 

டொனால்டுகல்ராஸ் பீட்டி 110 
எல்வின் 19 

தத்தாத்ரே 188 
ஏர்ல் மாஸோ 258 

தர்மானந்தகோஸம்பி . 158 
ஜலேபி போர்சீ 94 

தாண்டன் பி.டி 218 , 250 
கரந்தீகர் 260 

திலீப்குமார் முகர்ஜி 48 
கலீல் ஜிப்ரான் 211 

தேவேந்திரசிங் 131 
கனச்யா மதாஸ் பிர்லா 132,184 நம்பியார் ஓ . கே . 49 
கஸாகேவிச், இ . 166 

நவஜாதா 115 
கஹ்வஜா அகமது அப்பாஸ் 13 நாராயண சாஸ்திரி 210 
காகா காலேல்கர் 146 

நாராயண சௌதுரி 77 
காசிநாத் திரிவேதி 130 

நிகோலாவிக் ஒலெஜ் பிசார் 
காந்தி , மோகன்தாஸ் கரம்சந்த் ஜெவஸ்கிஸ் 168 
85 

நியிவ் தாகின் தூ 71 
கான்ஸ்டன் வேக் மீர்ட்டுலாங்க் நில்சன் , உஷா , எஸ் . 92 
75 

நீல்கண் பெருமாள் 205 
கிரீக் ; எச் . பீ .. 62 

நைனா பிரவுன் பேக்கர் 201 
கிருஷ்ண சந்திர பாணிகிராகி 40 படூர் கர் . தி.வி. 47 
கிருஷ்ண மூர்த்தி , கே . 63 பத்மினி சென் குப்தா 55 
கிருஷ்ணா ஹத்தீலிங் 109 பார்த்தசாரதி . ஆர் . 16 
கிலேப்ப சேட்டில் 235a 

பாரஸ்நாத் திவாரி 185 
கிளார்க் ஐ . டி . எல் . 212 பால கிருஷ்ண காலேல்கர் 188 . 
கிளார்க் , கிலென்வுட் ஜி . 53 பாஸு , எஸ் . என் . 119 
குரூப்ஸ்கயா , நதேஷ்தா , கே . பிரகாஷ் சந்திரகுப்தா 67 
245 

பிரங்கிளின் தாமஸ் கல்ட் 68 
கோபால்சிங் 195 

பிரடெரிக் 162 
கோபிநாத் தல்வல்கர் 178 பிராங்லூதர் மோட் 7 
கோ.ஷா , எஸ் . 252 

பிராஞ்சபே , ஆர்.பி. 37 
சங்கரமேனன் டி . ஸி . 39 பிரான்ஸிஸ் வாட்சன் 26 
சந்தியநாதன் 253 

பிரேமா நந்தகுமார் 9,46 
சம்பிதானந்தாதாஸ் 117 பிரைய்ட்டாஸ் , எப்.சி .225 
சரளாதேவி மஜும்தார் 24 பிலிப்கேன் 108 
சாந்திகுமார் 147 

புளூடார்க் 145 , 25 ! 
சாம்வேல் எலியட்மாரிசன் 32 

பூத் மூனே 105 
.சான்டெக்ரான் ஐயர் ஜெ . 78 பெடோசெயர் , பி.என் . 29 
சித்தாந்த தத்வ பூஷண் 238 பெருமாள் 215 
-சிதானந்ததாஸ்குப்தா 124 போல்டன் சாரா . கே . 69 
--சிதானந்த மூர்த்தி எம் . 143 மகாதேவன் , டி.எம்.பி. 237 
சிவசங்கரமேனன் கே . பி . 91 மசேவ் ( பிரபாகர் ) 23,24 
சிவானந்தசரஸ்வதி 213 மணியார் 59 
சீதாராமையா 144 

மனுகாந்தி 226 
சுசீலாநாயர் 182 

மனோஜ்தாஸ் 116 
சுநீதிகுமார் சாட்டர்ஜி 125 மஹா ஸ்வேதா தேவி 54 
-சுபோத்சந்திரசென் குப்தா 60 மாக்ஸிம் கார்க்கி 167 


352 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியக் 


மாபற் அம்மையார் , அ .232 ஸ்மைல்ஸ் 259 
மாயில் கைராபதீ 138 

ஸாம்ப மூர்த்தி பி . 209 
மார்கரெட்கசின்ஸ் 199 

ஸுத் டி . ஆர் . 97 
மார்ஜரீ ஸைக்ஸ் 99 

ஷா முஹம்மது - யூசுப்சாஹிப் 
மாரிஸ் பிரௌன் 26 

197 
முகமது ஜகாரியா 140 

ஷியூ ஷாப்கின்ஸ் 203 
முன்ஷி , கே . எம் . 114 

ஜவஹர்லால் நேரு 6 , 233 
மே எவெலின் அட்வுட் 105 

ஜாய்ஸ் காஸ்க்வே 96 
மே பிளாக்கர் ப்ரீமென் 177 

ஜார்ஜ் கே . எம் . 33 
பீசியாங் 45 

நான்குந்தர் 242 
ரதன் ஜஸ்கர் , எஸ் . என் . 61 

ஜான்சன் ஏ . 89 
ரஸ்கின் பாண் 30 

ஜீன் கௌல்ட் 84 
ராதா கிருஷ்ணன் 11,21,38,234 ஜெய்டான் 186 
ராம்கோபால் 224 

ஜென்னிமார்க் 162 
ராமச்சந்திரன் , ஜி . 27 

ஜேம்ஸ்கி யென்டின் ரெய் 
ராமன் , ஏ.எஸ் . 28 

னால்டுஸ் 102 
ராமாபாய் ரானடே 159 

ஜேம்ஸ் மாக்கிரகார்பர்னஸ் 122 
ராஜேந்திர அவஸ்தி 136 

ஜோதீஷ் சந்திரகோஷ் 170 
ராஜேந்திர பிரசாத் 187 

ஹட்சன் , டா . பா . 73 
ரெய்னான்ல்டு , ஜி.டபிள் யூ , எம் ஹார்பின்ஸ் சிங் 194 
181 

ஹார்னர் , ஐ . பி . 36 
ரொமெய்ன் ரோலண்ட் 80 , 

ஹாலிஸ் அப்துர் ரஸாக் 142 
107 , 111 , 157 

ஹிரண்மயி பானர்ஜி 18 
லூயிபிஷர் 57 , 81 , 82 

ஹென்றி தாமஸ் 198 
லீலா மஜும்தார் 169 

ஹேம்பரூவா 103 
லெனின் , வி.இ. 162 
இலாவேல் தாமஸ் 52 

தன்வரலாற்றாளர் 
வன்மீகநாதன் 86 

அபுல்கலம் ஆஜாத் ! 
வனமாலா பரீக் 182 

ஆல்பர்ட்சுவிட்சர் 22 
வித்யாரண்யா 173 

காந்தி , மோகன்தாஸ் கரம்சந்த் 
வில்லியம் காண்ட்ரி 216 

5 , 18-21 , 35 
வில்லியம் கிளார்க் ரஸ்ஸல் 223 கிரைஸ்லர் , வால்ட்டர் , பி ..- 2 
விவேகானந்தர் 20 . 

டால்ஸ்டாய் 27 
வின்சென்ட் ஷீன் 79 

பெஞ்சமின் ப்ராங்களின் 7 
விஷ்ணுபிரபாகர் 129 , 208 , 221 , மாக்ஸிம் கார்க்கி 24 , 29 . 
222 

ரவீந்திரநாத்தாகூர் 30 
விஜயலட்சுமி பண்டிட் 202 ராகுலசாங்கிருத்யாயன் 147 
விஜயலட்சமி , எஸ் . 51 

ரால்ப்ரிச்சர்டுகெய்த்தான் -131 
வெங்கட்ரமணய்யர் , எஸ் . எஸ் . ராஜாஜி 6 
227 

ராஜேந்திரபிரசாத் 12 
வெங்கடேஸ்வரராவ் நார்ல 112 | லிங்கன் , மர்ரே , டி . 9 
வேங்கடத்வரி 172 

லியோனித்பிரெஷ்னெவ் 28 
வேங்கடாவதானி டி . 76 

லெவ்ஷெய்னின் 26 
வைக்வேன் புரூக்ஸ் 8 

விவேகானந்தர் 33 
ஸ்டெப்பனோவா இ . 228 

விஸ்வேஸ்வரையர் 4 
ஸ்தோ சி . பி . 22 

விஷ்ணுபிரபாகர் 32 
வீரேசலிங்கம் 23 


நூற்றலைவர் அகர வரிசை 


353 


ஜவஹர்லால்நேரு 10 , 11 , 13 
ஜுலிஸ்பூசிக் 34 


ஹாஸ்கின் , சிரில் , எச் . 8 
ஹெலன் கெல்லர் 3 


நூற்றலைவர் அகரவரிசை " 


அக்பர் 1 , 159 

அருணாசலம் ச . 732 
அகத்தியர் 2 , 3 , 862 

அருணாசல முதலியார் கி . 40 
அகுஸ்தீன்பெரேரா 5 

அருளானந்தர் 82 
அச்சுதானந்தர் 6 

அல்பான்சஸ் ராட்ரிட்ஜ்சஸ் 
அசோகன் 7 

1315 
அண்ணாதுரை , சி .என் . 19-24 அல்போன்ஸ் ஜோசப் ஹாஸ் 83 
59 , 99-108 , 139 , 140 , 446. 549 அலீ இப்னு ஸீனா 902 
737 , 860 , 1074 , 1343-1346 . அலெக்சாந்தர் 1449 , மொ . 257 
1422 

அலெக்ஸாண்டர் பிளெமிங் 119 
அண்ணாமலைரெட்டியார் 505 அலெக்ஸாந்தர் டூமாஸ் 392 
அந்தனி ஜான் , வே . 903 . அழகப்பசெட்டியார் 89 , 560 , 
அந்தோனியார் 1314 , மொ . 156 

1577 
அப்துல் கபூர்கான் 341 

அழகரடிகள் 90 , 934 
அப்துல்சமத் 354 

அழகிரிசாமி 257 
அப்துல் ஹக்கீம் , மொ . 142 

அவ்வையார் 86 , 376-383 
அபூபக்கர் 36 , 272 

அன்பழகன் க . 783 
அபூபகர் ஸித்திக்ரலி, மொ .176 அன்னாள் சத்தியநாதன் அம் 
அம்பேத்கார் 37 , 138 , 990 , 1096 , மாள் 147 
1769 , மொ . 49 

அன்னிபெஸண்ட் 148-151 , 1076 . 
அமிர்தநாதசுவாமியார் 44 1439 
அமீர்ஹம்ஜாஜங்க் , மொ . 126 அஸ்ஹாபுஸ்ஸுஃப்ஃபா 157 
அய்யாப்பிள்ளை 48 

அஜ்மீர் காஜா 158 
அய்யூபி 1659 

ஆண்ட்ரூ கார்னீஜி 561 
அரசஞ்சண்முகனார் 54 

ஆண்ட்ரூஸ் சி . எப் . 635 , 945 , 
அரங்கசாமி ஐயங்கார் 55 

1120 , மொ . 212 
அரசு , அ . பொ . 1061 

ஆண்டாள் 168 
அரதத்தாசாரியர் 1557 

ஆதித்தனார் 46 
அரவிந்தர் 61 , 1075 , 1382, மொ . ஆபிரகாம் லிங்கன் 174 , 175,358 , 
115 , 116 

782 மொ . 244 
அரியநாதர் , தளவாய் 900 , 901 ஆய் அண்டிரன் 1578 
அரிஸ்டாடில் 646 

ஆராயஷ் மஹபில் மொ . 1 
அரிஜன ஐயங்கார் 64 

ஆல்பிரட் நோபல் 177 
அருணகிரிநாதர் 68-75 , 1686 

ஆல்பெர்ட் சுவைட்சர் 178 , 749 
அருணாசலக் கவிராயர் 76 , 235 

ஆவுடையப்பன் 

செட்டியார் 
அருணாசல ஞானதேசிக சுவாமி 

பி .12 
கள் சித . 1194 

ஆறுமுக நாவலர் 187-189 


முழுமை வரலாறுகளின் தலைவர் மட்டுமே இங்குக் கொடுக் 
கப்பட்டுள்ளனர் . மொ.- எனும் குறியீடு , மொழிபெயர்ப்பு 
நூல் என்பதைச் சுட்டும் . தன் வரலாறுகளின் தலைவர் 
களைத் தன் வரலாற்றாசிரியர் அகரவரிசைகளில் காண்க . 
த . வா . வ . - 23 


354 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


ஆறுமுக மெய்ஞ்ஞான சிவா இராஜாஜி 246-248 , 1058 , 1109 ,. 
சாரியார் 1727 

1121 , 1240 , 1534 , 1535 

மொ . 180 
ஆனந்த குமாரசாமி 352 
ஆஜாத் 190 , 1504 

இராஜேந்திர பிரசாத் 629 , 
இக்பால் 84 , 191 , மொ , 179 1081 , 1234 , 1469 , 1536 , 1537 , 
இங்கர்சால் 647 

176 
இடி அமீன் 26 , 617 

இருதய சிநேகிதன் 913 
இந்திராகாந்தி 197 , 205 , 215- இரெட்டியபட்டி சுவாமிகள் 
217 , 1077 , மொ . 13 

1575 
இப்ராஹிம் சுல்தான் மொ . 2 இல்யாஸ் 1205 
இப்னு கல்தூன் 220 

ஈசாக்கு ஆபிரஹாம் 266 
இமாம் அஃலம் அபூஹனீபா 191 ஈசுவர சந்திர வித்யாசாகர் 
இமாம் ஹுசைன் 923 

1082 , மொ . 18 
இயேசுநாதர் 223-226 , 321 , 357 உமர் 273 , 1779 
இரட்டைப்புலவர் 227 

உமர் பின் கத்தாய் 1749 
இரவிவர்மா 230 , 374 , 375 

உமறுப்புலவர் 274 , மொ . 181 
இரவீந்திரநாத்தாகூர் 39 , 296 , உமாமகேசுவரனார் 885 
443, 445 , 457 , 905 , 906 , 1520 , உலோச்சனார் 324 
1552 , மொ . 17 , 99 , 169 , 170 , 
240 

உ . வே . சா . 325 , 346 , 750 , 787, 

788 , 921 , 1376 
இராசமாணிக்கம் எம் . சி . 336 

உவைஸ்கரனீ 1780 
இராசராசசோழன் 674 , 1444 , உஸ்மான் 1750 

1468 
ராதாகிருஷ்ணன் எஸ் . 759 , எட்வர்ட் அரசர் 330 

ஊற்றுமலைப் புலவர் 369 
1083 , 1525 

எட்வர்டு ஜென்னர் 331 
இராமகிருஷ்ணர் 537 , 1078 , எதிராஜ சுரேந்திரநாத் ஆர்யா 

1216 , 1527 , 1720-1722 மொ . 333 
15 , 20 , 241 

எம் . ஜி . ஆர் . 338 , 628 , 877 , 
இராமகிருஷ்ணானந்தர் 701 1299 , 1563 
இராமச்சந்திரனார் ம . 570 , 571 எமர்ஸன் 648 
இராமசாமி அவதானிகள் 1388 எமிலிஜோலா 339 
இராமநாதன் சேர் . பொன் . 730 எலியா தேவசிகாமணி 342 
இராமநாதன் செட்டியார் கரு . என் . எஸ் . கே . 431-433 

வெ . சுப , 1070 
இராமநாதன் செட்டியார் , லெ . ஏழாம் எட்வர்ட் 359 

ஏகநாதர் 356 
ப . கரு . 861 , 1352 
இராமலிங்கர் 66 , 67 , 236-240 , ஐசன் ஹோவர் 45 

ஐசக் நியூட்டன் 121 
643 , 930 , 1079 , 1586-1588 
இராமலிங்கனார் கீ . 166 

ஐதர் அலீ 361 
இராமன் சி . வி . 122 , 611 

ஐந்தாம் ஜார்ஜ் 1419 
ராமாநுஜர் 241 , 243, 244 , ஐயர் வ . வே . சு . 363 , 1569 , 
337 , 1529 , 1704 , 1724-1720 , 

1570 , 1665 
மொ . 16 , 255 

ஐன்ஸ்டீன் 110 , 120 , 134 , 366 , 
இராமானந்த அடிகள் 242 

649 , மொ . 22 
இராஜாதேசிங்கு 245 

ஒட்டக்கூத்தர் 367-368 , 442 
இராஜாராம்மோகன்ராய் 1080 , க அபா , மொ . 138 
1533 , மொ . 101 

கச்சியப்பர் 384 


நூற்றலைவர் அகர வரிசை 


355 


கட்டபொம்மன் 385 , 407 , 1116- கால்டு வெல் ஐயர் 503 
1226 , 1643 , 1650-1653 

காளத்தி வள்ளல் 1154 
கண்ணதாசன் 1227 

காளிதாசர் 458 , 508-511 , மொ . 
கண்ணப்பர் 389 

190 
கதிரேசன் 

செட்டியார் 1201- கான்ஜீ சுவாமி , மொ . 239 
1203 

கிட்டப்பா , எஸ் . ஜி . 1711 
கதிரைவேற்பிள்ளை 390 , 391 

கிரிதாரி பிரசாத் 512 
கதீஜா 1781 

கிருஷ்ண சுவாமி ஐயர் , வி 1609 
கபார்கான் 396 , மொ . 183 

கிருஷ்ண சைதன்ய சுவாமிகள் 
கபிலர் 397 

515 
கபீர்தாஸ் 398 , 399 , மொ . 23 , கிருஷ்ண தேவராயர் 516 
• 184 

கிருஷ்ணபிள்ளை 521 
கம்பர் 400-405 , 438-440 

கிருஷ்ணமேனன் 517 
கமலஹாசன் 575 

கிருஷ்ணையர் 465 
கமால் அத்தாதுர்க் 406 

கிளைவ் , மொ . 243 
கர்தார்சிங் 408 

கிறீன் 525 
கர்பீல்ட் 1772 

குகதாச சபா ரத்தின முதலியார் 
கரிகால் வளவன் 409 , 961 

526 
கருடமுத்து பிள்ளை 410 குணங்குடிமஸ்தான் 744 , 746 
கருணானந்த சித்தர் 411 

குத்தூசி குருசாமி 527 
கருணா நிதி மு . 8 , 327 , 412 , குத்புல் ஹிந்த் 1782 
421 , ^423 , 424 , 870 , 1360 ; | குமணன் 528-530 
1561 

குமரகுருதாசர் 1235 , 1705 
கல்கி 343 , 1361 

குமரகுருபரர் 531 , 953 
கலிலீயோ 418 

குமரப்பா , டாக்டர் 751 
கவிமணி 449 , 450 , 452-455 , குமரன் , திருப்பூர் 955 , 956 1098 
1022 , 1027 

குமாரசாமி , வி.என் . 1517 
கன்பூசியஸ் 650 

குமாரசுவாமிப் புலவர் 533 
கஸ்தூரிபா 152 , 153 , 467-469 , குமாரன் ஆசான் , மொ .33 
1084 , மொ . 182 

குர்ட்ஸ் 535 
கஸ்ஸாலீ 470 

குருநானக் 539 , 1086 , மொ . 195 
காட்டே , எஸ் . வி . , மொ . 56 குரூப்ஸ் காயா 1297 
- காந்திஜி 293 , 413 , 473 , 474- குலசேகரர் 543 

487 , 548 , 881 , 1017 , 1059 , குலோத்துங்க சோழன் 544 
1063 , 1103 ; 1126,1148 , 1368- குழந்தையானந்த சுவாமி 1689 
1373. 1415 , 1423 , 1440 , 1502. குன்றக்குடி அடிகளார் 551 
1503 , 1597 , மொ . 6 , 24 , 27 , கெமால் பாஷா 552 
51 , 57,79-82 , 107 , 132 , 146- கெரிபால்டி 553 
150 , 184 , 187-189 , 221 , 222 , கென்னடி , ஜான் . எப் . 58,295 
225 , 226 , 232 , 233 , 248 கேசவசுதர் , மொ . 34 
காப்பர் பீல்டு , ஜேம்ஸ் , ஏ .1776 கேசியெம் 1266 
காமராசர் 60 , 115 , 490-495 , கைலாசம் பிள்ளை 554 
636 , 664 , 888 , 892 , 928 , 1085 , கொரியலேனஸ் , மொ , 145 
1210 , 1424 , மெர் . 28 

கொலம்பசு 386 , 557 , 558,1764 , 
கார்ல் மார்க்ஸ் 496 , 497 , 651 , மொ . 32 , 35 
மொ . 29 , 162-164 

கோசிமின் 1790 
பாரைக்காலம்மையார் 498 , 501 கோதைநாயகி 562 


356 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


கோபால கிருஷ்ண கோகலே ( சவரியார் 1316 

199 , 564-567 , 1087 , மொ .37 |சவாராய பிள்ளை 624 
கோபால கிருஷ்ண பாரதியார் சன்யாட்சென் 1746 
568 

சாஅதி 652 , 1385 
கோரா கும்பர் 569 

சாக்ரடீஸ் 1748 
கோவிந்தசிங் 536 , மொ . 194 சாகிர் உசைன் 753 , 764 , 1238 
கோவிந்த ரானடே 1104 , 1438 |சாகுல் ஹமீத் 1384 
கௌதம புத்தர் 81 , 294 , 572 சாங்குசித்த சிவலிங்க நாயனார் 
574 , 626 , 640 , 1282 , 1283 , 627 
1362 , மொ . 36 , 38 , 71 , 72 , சாம்ஸன் 630 
158 

சாமிக்கண்ணு பிள்ளை எல்.டி. 
சங்கரதாஸ் சுவாமிகள் 802 340 
சங்கரர் 170-171 , 641 , 1690 சாமுவேல் பவுல் ஐயர் 
மெர் . 171-174 

சாமுவேல் வேதநாயகம் அசரியா 
சங்கராச்சாரியார் 1706 , 1754 

632 
சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளி சாயிபாபா 1691 , 1741 , மொ .42 
மலை 1589 

253 
சண்முக சுந்தர முதலியார் , சார்லஸ் ஸ்டெயின் மெட்ஸ் 
வல்லை 713 

மொ . 198 
சண்முகநாத கவிராயர் 529 சாரங்கதேவர் 633 
சண்முகம் , அவ்வை , தி.க. 85 சாரதாதேவியார் 38 , 154,1693 , 
சண்முகம் , வள்ளல் 1581 

1694 , 1735 
சண்முகம் செட்டியார் , ஆர் . சாரநாதர் , வி . 422 
கே . 109 , 752 , மொ . 205 

சாவர்கர் 1115 
சத்தியநாத ஐயர் , ஆர் . 176,748 சாவருகுரியாக் கோஸ் ஏலியாஸ் 
சத்திய பால தேவி 600 

மொ . 160 
சத்திய மூர்த்தி 41 , 889 , 994 , சான்சிராணி 1119 
1088 

சிக்மண்ட் பிராய்டு 10 , 656 
சந்திர குப்தர் 606 

சிங்கார வேலர் , ம.வெ. 1401 
சந்திர சேகரேந்திர சரசுவதி சித்தரஞ்சன் தாஸ் 639 , 1021 , 

சங்கராச்சாரியார் 1042 , 1736 1090, 1554 
சந்து மேனன் , மொ . 39 சிதம்பர சுவாமிகள் , திருப்போ 
சபாரத்தின முதலியார் 526 

ரூர் 957 , 958 
சம்பந்தர் 607 

சிவஞான முனிவர் 665 
சமந்த பத்ரா சாரியர் 137 

சிவஞான யோகிகள் 666 , 974 , 
சர்ச்சில் 623 , 1669 

1694 
சர்தார் வல்லபாய் படேல் 250 , சிவப்பிரகாசர் 668 
613-615 , 1114 , 1568 , 1743 , சிவம் , மு.ச. 1223 , 1459 
மொ . 129 , 130 

சிவானந்த மவுன சுவாமிகள் 
சரத்சந்திரர் 618 , 619 

963 
சரபோஜி 434 

சிவானந்தர் 702 , மொ . 200 
சரளாதாசர் மொ . 40 

சிவாஜி 602 , 670 , 671 , 1091 ;; 
சரோஜினிதேவி 436 , 459 , 1089 , 1450 மொ . 47 

1749 
சல்மான் பார்சி ரலியல்லாஹு சிறிய புஷ்பம் 729 

சிவாஜி கணேசன் 669 , 1043 
அன்ஹு 1783 

சீகன் பால்க் 1215 
சவர்க்கார் 1644 

சீதக்காதி 267 , 679 , 1583 
சவராலுநாயகர் 444 

சீனிவாச சாஸ்திரியார் 1367 


நூற்றலைவர் அகர வரிசை 


357 


சீனிவாச ராகவையங்கார் 988 , சேதுப்பிள்ளை , 

ரா . பி . 738 , 
1701 

754 
சுத்தானந்த பாரதி 460 சேஷகிரி சாஸ்திரி 784 
சுந்தர்சிங் , மொ . 41 

சேஷாத்திரி சுவாமிகள் திரு 
சுந்தரசுவாமிகள் , கோடக 

வண்ணாமலை , மொ . 210 
நல்லூர் 559 . 

சைதன்யர் 515,1688 , மொ . 48 , 
-சுந்தரம் ஐயங்கார் , டி.வி. 276 

111 , 252 , 
சுந்தரமுத்தம்மாள் 685 

சொக்கலிங்க ஐயா 735 
சுந்தர மூர்த்தி சுவாமிகள் 686 , சொக்கலிங்கம் 165 , 1355 
693 , 1132 , 1695 , 1707 

சோக்ரதர் 1752 
சுந்தரவடிவேலு , நெ.து. 416 

சோசப் 1778 
சுப்பிரமணிய ஐயர் , ஜி . 1737 

சோமசுந்தர நாயகர் 740 
சுப்பிரமணிய சிவா 694 

சோமசுந்தர பாரதியார் 1134 . 
-சுப்பிரமணிய பிள்ளை , இ.மு. 

1136 , 1137 
355 , 854 

சோமாசி மாற நாயனார் 1753 
சுப்பிரமணிய பிள்ளை , கா . 

சௌகாமேளசுவாமி 743 
1351 

ஞானியார் 746 , 747 
சுப்பிரமணிய பிள்ளை , தி.செ. ஞானியாரடி.கள் 667 , 1404 
1551 ) 

டாடா 767 
சுப்பிரமணிய பிள்ளை , வ . த . டால்ஸ்டாய் 766 , 1112 , 1522 . 

டார்வின் 123 , 653 
954 

1544 
சுப்பிரமணிய முதலியார் , சி.கே 
637 , 663 

டி . கே . சி . 768. 1144 , 1441 , 
சுப்பிரமணிய முதலியார் , 

1521 , 
வெள்ளக்கால் 780 

டேவிட் 769 , 770 

டேனியல் பிள்ளை 513 
சுப்பையா , வ . 464 
சுபலக்ஷ்மி 576 

தஞ்சை நாயக்கர் 772 

தண்டபாணி சுவாமிகள் 1558 
சுரதா 739 
சுரேந்திரநாத் பானர்ஜி 

தம்புச் செட்டியார் 778 , 779 

699 , 
1094 , மொ . 227 

தமிழ்முடி 1239 
சுவாதித்திருநாள் , மொ . 235 

தமீமுல் அன்சாரி , மொ . 207 
சூசையப்பாராவ் 709 

தருமாம்பாள் அம்மையார் , 

எஸ் . 959 
சூரிய நாராயண சாஸ்திரி வி.கோ 
1610 , 1611 

தலாய் லாமா , மொ . 52 
செங்கல்வராய பிள்ளை , வ.சு. 

தவமணி இராசன் 897 
775 

தளிக் 898 
செங்குட்டுவன் 731 

தனிநாயக அடிகள் 865 
செங்கோர் 712 

தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் 904 
செம்புலிங்கம் , மொ . 203 

தாண்டவராய சுவாமிகள் 907 , 
செய்குத்தம்பிப் பாவலர் , கா.ப. 

1698 
87 

தாதாபாய் நௌரோஜி 908 , 
செயதேவர் 1771 , மொ . 125 

1097 
செயப்பிரகாஷ் நாராயண் 

தாம்சன் 451 , 1559 
1298 , 1774 

தாமஸ் ஆல்வா எடிசன் 124 , 

மொ . 53 
செல்வப்பிள்ளை , வி.டி. 1357 

தாமோதரம் பிள்ளை , சி . வை . 
சேக்கிழார் 721-728 

672 , 1713 
( சேக்ஸ்பியர் 711 

தாயம்மையார் 911 


358 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


972 , 


தாயுமானவர். 912-917 நமச்சிவாயர் 538 
தாரா சங்கர் பந்தோபாத் நரேந்திரதேவா 162 
யாயர் மொ . 54 

நஸ்ரல் ஜவாஹிர் , மொ . 3 
தாரிக் பின் ஜியாத் 365 

நாமதேவர் 1709 
தாருதத் , மொ , 55 

நாயக்கமாதேவி 1128 
தான்பரீன் 918 

நாயுடு , ஜி . டி . 328 , 1033 , 1763 
தானாஜி 919 

நாராயண ஐயர் , ப . 1213 
தித்தன் 922 

நாராயண குரு 896 , 946 
தியாகராசச் செட்டியார் 426 , 

நாராயணவாமன் திலகர் , மொ .. 
427 

220 
யாகராஜர் 195 , 926 , 927 , 
1699, 1700 , 1734 , மொ . 209 , நிக்கோலா டெஸ்லா 125 

நானாலால் , மொ . 59 
246 

நிக்ஸன் 258 
திருஞான சம்பந்தர் 675 , 937- நியெட்ஸே 655 

942 , 1130 
திருநாவுக்கரசர் 29-32 , 

நிஜலிங்க சக்கையர் 1159 

நீலகண்டபிரம்மச்சாரி 1302 
947-951 , 1311 

நீலாம்பிகையம்மையார் 
திருநாவுக்கரச முதலியார் , 

1164 
மணி , 1626 

நெப்போலியன் 1166 , 1167 , 1451 
திருவரங்கம் பிள்ளை , வ . 463 , நெல்சன் 9 , மொ . 223 

975 
திருவள்ளுவர் 933 , 964-971 , 

நேத்தாஜி 683 , 684 , 697 , 698 , 

1093 , 1171-1175 , 1530,1553 : 
1003 
திரு . வி . க . 260 , 852 , 977-984, 

1620 , 1662 
1099 

பக்தவத்சலம் 1340 
திருவிசை நல்லூர் ஐயர் 985 

பகத்சிங் 264 , 1001 , 1100 , 1184 
துக்காராம் 997 

பகதூர் வெள்ளை 1185 
துர்க்காவதி நாட்டு மகாராணி 

பங்கிம்சந்திரர் 1101 , 1188 , 1189 , 
998 

மொ . 60 
துரைக்கண்ணன் , நாரண . 345 , 

பச்சையப்ப முதலியார் - 472 , 
1566 

1190-1192 , 1584 
துரைசாமி , ஒளவை . 281 

பசவண்ணர் , மொ .. 143 
துளசிதாசர் 999 , மொ . 131 

பசவேசர் 1583 
தெண்டபாணிப் பிள்ளை , நா . 

பட்டினத்தார் 986 , 987 , 1195 
1712 

1199 
தெரேசா 146 , 155 , 156 , 1029 படிக்காசுப்புலவர் : 200 
தேநோபிலி அடிகள் 866 

பத்கண்டே , மொ . 61 
தேவசகாயம் பிள்ளை 1026 

பத்தாம்பத்திநாதர் 1218 
தேவேந்திரநாத தாகூர் , மொ . பத்திரகிரியார் 887 
77 

பர்ச்மெனிசின் 1317 
தொல்காப்பியர் 654 

பல்லாக்குவலியுல்லாஹ் 1219 
தோரோ , மொ . 216 

பலபத்திரநாயகர் , கா.கோ .1290+ 
நக்கீரர் 1036-1040 

பவுல் , மொ .73 

பன்றிமலைசுவாமிகள் 256 , 1696 ,. 
நடேசனார் , சி . 929 

1729 , 1730 
நம்பியாண்டார் நம்பி 1056 , 1262 பாகவதர் எம் . கே . டி . 335 
நம்மாழ்வார் 1057 

பாணபட்டர் , மொ . 63 
நமச்சிவாய முதலியார் , கா .488 பாத்திமா 1232 , 1322 


நூற்றலைவர் அகர வரிசை 


359 


பார்த்தல் சிக்கின்பாக் 1236 பெரியார் 232 , 776 ; 883 ; 1147 , 
- பார்வதி அம்மையார் 1055 

1296 , 1300 , 1326-1331 , 
பாரதியார் 43 , 252 , 278 , 347 , 1354 , 1565 

348 , 437 , 441 , 461 , 676 , |பேரடே 1342 
695 , 696 , 1023 , 1024 , 1092 , போதனர் , மொ . 70 
1233 , 1242-1256 , 1261 , போப் , ஜி . யு . 1313 
1293 , 1356 , 1365 , 1427 , 1560 , மகாதேவதேசாய் 1105 
1602 , மொ . 46 , 65 

மகாலிங்கம் 1442 
பாரதிதாசன் 351 , 1241 , 1265 , மகாவீரர் 1186 
1295 

மங்கம்மாள் 223 
பாரி 1585 

மங்கையர்க்கரசி 1386 
பால் 1028 

மச்சேந்திரநாதசுவாமி 1387 
பாலகங்காதரதிலகர் 1102 , 1259 , மணிஐயர் 1418 
1396 , 1546-1548 

மணியசிவனார் 1703 
பாலயோகி , மொ . 118 

மணிவாசகர் 91 , 976 , 1133 ,. 
பி . எஸ் . ஆர் . 1267 

1389 , 1428-1435 , 1576,1710 
பிசிராந்தையார் 1268 

மொ . 86 
பிடாரம் கிருஷ்ணப்பா 1269 மத்வாச்சார்யர் 1391 
பிரபுல்லசந்திரரே 1272 மதன்மோகன் மாளவியா 1106; 
பிராங்லோயிட்ரைட் , மொ . 66 1392 , 1393 
பிராபெல் 1181 , 1182 

ம . பொ . சி . 344 , 662 , 755 , 876 , 
பிரெடரிக் எங்கல்ஸ் , மொ . 228 890 , 891 , 1363 
பிரேம்சந்த் , மொ . 67 

மருதுபாண்டியர் 1398-1400 , 
பிலால் 1751 

1454 
பிலே 504 

மறைமலையடிகள் 1407-1412 
பிலோமினா49 , 50 

மன்றோ 1532 
பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் மன்ஸுர்ஹல்லாஜ் 1413 
1633 

மஸ்தான் சாஹிப் , காரைக்கால் 
பிளாரன்ஸ்நைட்டிங்கேல் 364 , 499 , 500 , 502 
1179 , 1272 

மஷிகாஹஸ்ரத் அஹ்மத் , மொ . 
பிளேட்டோ 657 

141 
பீட்டர்ஜென்ஜர் , மொ . 68 மாக்கியவல்லி 658 
புக்கர் வாஷிங்டன் 1160 , 1274 மாட்வியிகோஜெம்யாகின் , 
புத்ததேவபோஸ் , மொ . 70 

மொ . 167 
புதுமைப்பித்தன் 1289 , 1671 மாண்டெயின் 658 
புரந்தரதாசர் 1303 , மொ . 144 

மாணிக்கநாயக்கர் , பா.வே , 859 
புரூஸ்லீ 

மாத்தால்பாட் , மொ . 83 

மாதவகோவிந்தரானடே , மொ . 
பூலித்தேவர் 869 , 1648 

159 
பெஞ்சமின் பிராங்க்லின் 126 , மாம்பழக்கவிச்சிங்கநாவலர் 1221 
1320 , மொ . 199 

மார்க்கோபோலோ , 1445 , மொ . 
பெத்ததாசர் , 1323 

88 
பெர்ட் , அட்மிரல் , மொ . 175 

மார்க்ஸ் 116 
பெர்ட்ராண்ட்ரசல் 1348 

மார்ட்டின் லூதர்கிங் 94 , 1446 , 

1447 
பெர்னாட்ஷா 113 , 141 , 1324 , மாறனேர் நம்பி 1452 
1350 , மொ . 120 . 

மாஸ்கரேனஸ் 447 
பெரிபுளூஸ் , மொ . 74 

மாஜினி 1465 


360 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


மிகிர்சென் 1161 

ராம்மனோகர்லோகியா 760 
மில்லர் 756 

ராமதாசர் 1209 
மீராபாய் , மொ . 92 

ராமதீர்த்தர் 703 , 1742 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளை , தெ . ராமாபாய் சரசுவதி 1206 
பொ . 142 , 1311 , 1377 , 1378 |ராமானுஜதாசர் , 

அரியக்குடி 
1715 

62 , 63 
முகம்மது அலி 317 , 1660 ராய் , எம் . என் . 135 
முகமது அலி சௌகார் 1506 ராஸின் 1366 
முகமது நபி 309 , 310 , 945 , 1045 |ராஷ்விஹாரி கோஷ் 761 

1050 , 1319 , 1402 , 1458 , ராஜமாணிக்கம் பிள்ளை 1532 
1485 , மொ . 219 

ராஜமையர் 1531 
முகியீனுத்தீன் ஜிஷ்தி , மொ .261 ரூதர் போர்டு 128 
முத்தப்ப செட்டியார் 1229 ரூஸ்வெல்ட் , மொ . 242 
முத்துசாமி ஐயர் , டி . 466 ரூஸோ 660 , 1538 
முத்துராமலிங்கத்தேவர் , உ . ரெட்டி , சி . ஆர் . மொ . 43 
932 , 1002 

ரைட்சகோதரர்கள் 129 , மொ . 
முத்துராமலிங்கத்தேசிகர் 1466 102 
முத்துலெட்சுமிரெட்டியார் 1364 லட்சுமிநாதபெஸ்பரூவா , மொ . 
முத்துஸ்வாமிதீக்ஷிதர் ; மொ , 93 103 
முத்தையாசெட்டியார் 98 , 762 லாடகுரு 1539 
முத்தை 
தையாபாகவதர் 420 , 1716 லாரென்ஸ் 1000 
மு . வ . 757 , 1149 , 1339 , 1515 லால்பகதூர்சாஸ்திரி 471 , 1110 , 
மூன்றாம் குலோத்துங்கன் 1486 1237 , 1271 , 1541 , 1542 , 
மெண்டாலீவ் , மொ . 168 

மொ . 135 
மெய்கண்டசிவம் 1487 

லாலாலஜபதிராய் 1111 , 1543 
மெய்வழிச்சாலை ஆண்டவர் 415 / லிண்டன் ஜான்சன் , மொ . 104 
மேரிகியூரி 127 

லிவிங்ஸ்ற்றோன் 765 
" மைசூர்சௌடையா 1496 

லூத்தர் , மொ . 78 
மொரார்ஜிதேசாய் 1498 லூயிபாஸ்டியர் 130 ; 514 மொ . 
மோசஸ் 1500 

105 
மோதிலால் நேரு 925 , 1107 , லெனின் 360 , 1545 , மொ . 151 , 
1501 

161 , 165 , 245 
மௌலானா இல்யாஸ் 1505 லோயேலா இஞ்ஞாசியார் 51 , 
யக்ஞஸ்வாமி 1507 

வ . உ . சி . 394 , 395 , 638,710 , 
யதீந்திரர் 1508 

899 , 1053 , 1113 , 1150 , 1549 
யாக்ஞவல்கியா, மொ . 238 

1550 , 1623 , 1645-1647 
யாசிர் அராஃபாத் 1263 

வசந்தையார் 1555 
யூசுப் சுலைகா 1516 

வரதராசுலுநாயுடு , 

பி . 163 , 
யோவான் ஸ்நானகன் , மொ .96 1025 , 1560a 
ரங்காசாரி 758 

வ . ரா . 117 
ரஞ்சித்சிங் மொ . 97 

வல்லபதேவர் 1731 
ரமணர் , 1108 , 1187 , 1519 , 1717 , வள்ளியப்பா , அழ . 545 . 
1718 , மொ . 98 

வாஞ்சிநாதன் 1664 
ரஜனிகாந்த் 1740 

வால்ட்டிஸ்னி 1627 
ராக்லண்ட் , டி . ஜி.மொ. 50 வால்டேர் .661 
ராகவேந்திரர் 542 , 1396 , 1719 வால்மீகி , மொ . 247 
ராணாஅமர்சிங் 1524 

வாலம் , ஹா . கி . 256 
ராபியா பஸ்ரீ 1526 

வாஸ்கோடகாமா , 1601 


நூற்றலைவர் அகரவரிசை 


361 


வாஸுதேவ ஐயங்கார் , கெடி ஸ்காட்டர் , ஐடா . எஸ் . 1679 
யாலம் 556 

ஸ்டாலின் 1448 , 1532 , 1738 , 
விக்கிரமாதித்தன் 625 

1739 
விக்டோரியா 1420 , 1603 , -1608 , ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்கா 52 

மொ . 249 . 
விசுவநாதம் , திருச்சி 935 

ஷண்முக முதலியார் , கா . அ . 
விசுவேசுவரய்யா 319 

952 
விட்மன் . 1286 

ஷாஹ் முகமது அப்துல் காதர் 
விடயபுரம் மகான் 1732 

1789 
விபினசந்திர பாலர் 1714 ஜகதீச சந்திர போஸ் 131 , 
விபுலானந்த அடிகள் 1630-1632 

மொ . 119 
வியாசர் , மொ . 114 

ஜம்னாலால் பஜாஜ் 1596 
வில்லியம் எவர்ட் கிலாட்ஸ் ஜயா சுவாமி நாத பண்டிதர் 
டன் 1634 

1513 ) 
விவேகானந்தர் 677 , 704-707 , 

ஜவகர்லால் நேரு , 42 , 214 , 298 ; 
882 , 894 , 1095 , 1636-1640 , 

308 , 318 , 546 , 547 , 1060 , 
1708 , 1733 , மொ . 157 

1118 , 1165 , 1176-1178 , 
வினோபா பாவே 163 , 164 , 

1205 , 1414 , 1425 , 1426 , 
1641 , 1642 

1455 , 1770 , 1756-1758 , 

1770 , மொ . 12 , 21 , 30 , 
வீரமாமுனிவர் 791 , 864 , 1117 , 

85 , 224 , 250 
1656--1658 
வீரவாகு வேதநாயகம் ஐயர் 

ஜார்ஜ் வாஷிங்டன் , மொ . 121 
1663 

ஜார்ஜ் ஸ்டீவன்சன் , மொ . 259 
வீரேசலிங்கம் , மொ . 112 

ஜான் பாஸ்கோ . மொ . 106 
வெள்ளி வீதி 1667 

ஜான் மரிவியான்னி கூரே 
வேங்கடசாமி நாட்டார் , 

தார்ஸ் 1761 
ந . மு . 910 , 1062 

ஜியார்ஜ் டிமிட்ராவ் , மொ . 123 
வேங்கட ராம பிள்ளை 1670 வா 924 , 1766 , 1767 
வேதசகாயம் பிள்ளை 1672 ஜீவானந்த தாஸ் , மொ . 124 
வேத நாயக சாஸ்திரி 771 , ஜெர்மானம்மாள் 53 

773 , 1162 , 1673-1675 ஜேம்ஸ் ஆலன் 1775 
வேதநாயகம் பிள்ளை 867 , ஜேம்ஸ் வாட் 132 
1464 , 1479 , 1492 , 1676 

ஜேன் கிரே 1777 
வேதம் வெங்கடராய சாஸ்திரி ஹரிநாரயண் ஆப்தே , மொ .260 
மொ . 113 . 

ஹஸன் பஸரீ 262 
வைகுண்ட சுவாமிகள் 1681 

ஹிட்லர் 167 , 393 
வைத்திய நாத சிவன் 193 , 194 ஹிராடாடஸ் 1784 
வைத்திய நாத பாகவதர் 718 

ஹெலன் கெல்லர் 92 , 1785 , 
வைத்திய நாதர் 1380 , 1381 , மொ . 8 
1417 

ஹெலிநாம்பாள் அம்மையார் 
ஸ்ரீதரஸ்வாமி 1697 

1786 
ஸ்ரீபால் , டி . எஸ் . 1765 ஹென்றி போர்டு 1787 , மொ .95 
ஸ்ரீராமா நந்தர் 1723 

ஹென்றி லுஸ்ட் லோசி 1788 


த - வ . வ . - 24 


362 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றில்க்கியம் 


பின்னிணைப்பு 


45 


வாழ்க்கை வரலாறுகள் 
1. அமரச்சிறுவன் ; அண்ணாமலை ; மு.ப. 1984 - 88 ; சென்னை 

பம்மி பதிப்பகம் ( அமர்சிங் ) 
2. அறிவியல் பெருமணிகள் ; மலையமான் ; மு.ப. டிச , 

1984 : 
11 ; சென்னை ; ஒளிப்பதிப்பகம் . 
3. அன்பின் அண்ணல் கதை ( புனித 

பிரான்சிஸ் அசிசியார் 
வரலாறு ) ; கவியழகன் ; மு.ப. டிச . 1983 ; 115 ; மதுரை ; 

வைரவன் பதிப்பகம் . 
4. அன்னை இந்திரா ஒரு வெள்ளைப் புறா ; சு . வேல்முருகன் 

மு.ப. டிச . 1984 ; 175 ; விழுப்புரம் ; முத்துப்பதிப்பகம் . 
5. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் வரலாறு : தபஸ்யானந்தா ; 

சென்னை ; ராமகிருஷ்ணமடம் . 
6. இசையாய் இன் தமிழாய்; சி.சுந்தரமூர்த்தி + வி . நாகேந்திரன் 

(பதி ) ; உடுமலைப் பேட்டை ; சுந்தர ஓதுவாமூர்த்தி நினைவு 

விழாக்குழு . ( சுந்தர ஒதுவா மூர்த்தி ) 
7. இந்திய மன்னர்கள் கதைகள் ; மயில் வாகனன் ; மு.ப. டிச . 

1977 ; நா . ப . சன . 1984 ; 64 ; சென்னை ; முத்தையா நிலையம் 
8. இரட்டைப் புலவரும் படிக்காசுப் புலவரும் ; சம்பந்தம் ; மு.ப 

டிச . 1984 , 108 ; சென்னை ; விசாலாட்சி பதிப்பகம் . 
9 . றைவர் திருமகன் ; நா . ரா . நாச்சியப்பன் ; சென்னை , 

தமிழாலயம் ( இயேசு ) . 
10 , இஸ்லாமிய வரலாற்றுக் கதைகள் ; எம் . ஏ . ரஹ்மான் ; மு.ப 

1972 ; இ.ப. 1983 ; 80 ; சென்னை ; நர்மதா . 
11. உலகம் போற்றும் இந்திரா ; ச . மெய்யப்பன் ; மு.ப. 1984 ; 

8 + 168 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
12. உலக விஞ்ஞானிகள் ; வெற்றிச் செல்வன் ; மு . ப . டிச . 1984 ; 
304 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
13. ஊன்றுகோல் ; முடியரசன் ; 1983 ; 144 ; மேலைச் சிவபுரி ; 

பண்டிதமணி நூற்றாண்டு விழா வெளியீடு ; மு . கதிரேசஞ் 

செட்டியார் . ( காப்பியம் ) 
14. ஏழையின் சிரிப்பில் இறைவன் ; அந்தோணி ராஜராஜன் ( பதி ) 

சென்னை ; ராஜராஜன் பதிப்பகம் ( அன்னை தெரசா ) 


பின்னிணைப்பு 


363 


15. கருணை மிகு வள்ளல் அருள் நிறை சரிதம் ; மி . கே , வெங் 

கடராமன் ; காஞ்சி ; சு . மங்கையர்க்கரசி ( ரெட்டியபட்டி 

சுவாமிகள் ) காப்பியம் . 
16. குருபரம்பரை வைபவம் ; எதிராஜ ராமா நுஜ தாஸர் . 
17. சமாதானச் சான்றோர்கள் ; மெர்வின் ; மு.ப . அக் . 1984; 100 

சென்னை ; கௌரி பப்ளிகேஷன்ஸ் . 
18. சுதந்திரச் சிற்பி , ஜோதிர் லதா கிரிஜா ; 71 ; நாகப்பட்டினம் ; 

இமயப்பதிப்பகம் ( பாரதி ) 
19. சுந்தரத் தென்றல் ; த . வாசுதேவன் ; மு.ப. அக் . 1984 ; 268 , 

ஸ்ரீ அர்ச்சனா பதிப்பகம் ( திரு . வி . க . ) . 
20. சுவாமி தாயுமானவர் ; கு . ஆறுமுகனார் ; மு.ப. ஏப் . 1985; 

80 ; காரைக்குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
21. சேதுபதிகள் வரலாறு ; சிரஞ்சீவி ; சென்னை ; அபிராமி பப்ளி 

கேஷன்ஸ் . 
22. தமிழ்த் தென்றல் திரு . வி . க ; டி . எம் . சௌந்தரராஜன் ; 

சென்னை ; வள்ளி புத்தக நிலையம் . 
23. தமிழ் போற்றும் கிறிஸ் துவர் ; இளங்கவின் ; மு.ப. டிச . 1984 

183 ; மதுரை ; வைரவன் பதிப்பகம் . 
24. தியாகி திருப்பூர்க்குமரன் ; எஸ் . வி . ரமணி ; மு.ப. ஆக . 1984 

64 ; சென்னை ; டி . எஸ் . புத்தகமாளிகை . 
25. திரு . வி . க . ஓர் இலக்கியம் ; எஸ் . டி . காசிராஜன் ; மு.ப. டிச 

1983 ; 14+ 132 ; சிதம்பரம் ; மணிவாசகர் நூலகம் . 
26. திரு . வி . க . ஒரு திரிவேணி ; கே . ராமநாதன் ; மு . ப . மே ; 

1983 ; 13 + 132 ; சென்னை ; என்சிபிஎச் . 
27. நடிகர் திலகம் சிவாஜிகணேசன் வாழ்க்கை வரலாறு ; 

ந.வேலுசாமி ; மு.ப. 1983 ; 152 ; சென்னை ; தமிழ்மணி 

புத்தகப் பண்ணை . 
28. நாதனைப் பாடிய நால்வர் ; மிழலைத் தொண்டன் ; மு.ப. 

டிச . 1984 ; 360 ; சென்னை ; ரேவதி பதிப்பகம் . 
29. நீலாவதி இராமசுப்பிரமணியம் வாழ்க்கை வரலாறு ; எஸ்.ஏ. 

கே . கே . ராஜு ; மு.ப. அக் . 1983 ; 168 ; கும்பகோணம் . 

ஆசிரியர் . 
30. பகவான் ஸ்ரீரமணர் ; ரமணாஸ்ரமம் ; 1979 ; திருவண்ணா 

மலை ; ரமணாஸ்ரம புத்தக நிலையம் . 


364 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


31. பசும் பொன் முத்துராமலிங்கத் தேவர் ; கு . ஆறுமுகனார் ; 

மு.ப். ஏப் . 1985 ; 108 ; காரைக்குடி ; பொன்முடி பதிப்பகம் . 
32. பாபா : சத்தியசாய் -1 ; ரா , கணபதி + எச் . ராமமூர்த்தி ; 

சென்னை ; சத்திய சோதி . 


33. புது வையில் பாரதியார் ; வி . எஸ் . குஞ்சிதபாதம் ; சென்னை ; 

வசந்தானந்த லோகசேமா டிரஸ்ட் . 


34. புனித அந்தோணியார் கதை ; கவியழகன் ; மு.ப. அக் , 1984 ; 

80 ; சென்னை ; சோமு புத்தக நிலையம் . 
85. புனித சவேரியார் கதை ; கவியழகன் ; மு.ப. அக் . 1984 ; 72 ; 

சென்னை ; சோமு புத்தக நிலையம் . 


36. பேரும் புகழும் பெற்ற டால்ஸ்டாய் ; மெர்வின் ; மு.ப. செப் 

1984 ; 100 ; சென்னை ; கௌரி பப்ளிகேஷன்ஸ் , 
37. மனிதருள் மாணிக்கங்கள் ; தங்கவயல் லோகிதாசன் ; சன ; 

1985 ; 80 ; சென்னை ; தங்கவயல் பதிப்பகம் . 
38. மாணவ மணிகளுக்கு அன்னை இந்திரா ; எல்லார் ; மு.ப. நவ . 

1984 ; 60 ; சென்னை ; சோமு புத்தக நிலையம் . 
B9 . லீலா நாடக சாய் ; ரா . கணபதி ; 

சென்னை ; 

கலைஞன் 
பதிப்பகம் , 
40. வாழ்ந்து காட்டிய வள்ளல் ; டி . கே . நாராயணன் ; 228 ; 

மதுரை ; சிவானந்த நிலையம் ( சுவாமி சிவானந்தர் ) 
41. வீரபாண்டிய கட்டபொம்மன் ; எஸ் . வி . ரமணி ; மு.ப. 

ஆக . 1984 ;.64 ; சென்னை ; டி . எஸ் . புத்தக மாளிகை . 


-42 . வெற்றியின் சின்னம் சர் - வின்ஸ்டன் சர்ச்சில் ; டி.எம் . 

சௌந்தரராஜன் ; மு.ப. டிச . 1984 ; 128 ; குறிஞ்சிப்பாடி ; 
மணியம் பதிப்பகம் . 


தன்வரலாறுகள் 

என் ஜன்னலின் வழியே; வைரமுத்து ; மு.ப. ஆக . 1983 ; 104 ; 
சென்னை ; பாரதி பதிப்பகம் . 


2. நான் கழுதையான போது ; வலம்புரிஜான் ; மு.ப. டிச . 1984 ; 

303 ; சென்னை ; பிரபு பப்ளிஷர்ஸ் . 
3.1 நெஞ்சம் மறப்பதில்லை ; நியூஸ் ஆனந்தன் ; மு.ப. பிப் .1983 ; 

144 ; சென்னை ; புகழ் பப்ளிகேஷன்ஸ் . 


துணை நூற்பட்டியல் - 


365 


4. பழங்கணக்கு ; சாவி ; மு.ப. 1985 ; சென்னை ; மோனா பப்ஸ் 

கேஷன்ஸ் . 
5. மலரும் நினைவுகள் ; நியூஸ் ஆனந்தன் ; சென்னை ; யோகா . 

பதிப்பகம் . 
மொழிபெயர்ப்புகள் ( மூலம் - ஆங்கிலம் ) 
1. அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் வரலாறு ; அகிலா நாராயண 

சாமி ; - ; சுவாமி தபஸ்யானந்தர் ; 412 ; சென்னை ; ராம 

கிருஷ்ணாமடம் . 
2. கல்ஹணர் ; எஸ் . கிருஷ்ணமூர்த்தி ; கல்ஹணர் ; சோமநாதர் ; 

மு.ப. 1983 ; 102 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி 
3 . சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையும் போதனைகளும் ; 

சு . இராமசாமி ; - ; வி . கே . ஆர் . வி . ராவ் ; 320 ; மதுரை, 

சர்வோதய இலக்கியப் பண்ணை 
4 . தத்தகவி ; ஆர் . கோபிநாத் ; தத்தகவி ; அனுராதாபோம் 

தார் ; 1985 ; 90 ; புதுடில்லி ; சாகித்திய அக்காதெமி . 
5. நர்மதா சங்கர் ; ஆதவன் சுந்தரம் ; நர்மதா சங்கர் ; குலாப் 
தாஸ் பரோக்கர் ; 1985 ; 104 ; 

புதுடில்லி ; 

சாகித்திய 
அக்காதெமி . 
6 . பக்கீர் மோகன் சேனாபதி ; க.சி , கமலையா ; பக்கீர் மோகன் 

சேனாபதி ; மாயாதர் மான்சின்ஹா; 1985 ; 89 ; புதுடில்லி, 
சாகித்திய அக்காதெமி . 


துணைநூற்பட்டியல் 


1. அருணாசலக் கவிராயர் சரித்திரம் ; 1915 ; சென்னை ; லாங் 

மென்ஸ் கிரீன் அன்கோ . 
2. அறிவியல் அறிஞர் சர் சி . வி . ராமன் ; தி.சு. கலியபெருமாள் ; 

மு . ப . 1974 ; சென்னை ; பழநியப்பா பிரதர்ஸ் . 
3. அறிவியலறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் ; தி . சு . கலியபெரு 

மாள் ; மூ . ப . 1976 ; சென்னை ; பழநியப்பா பிரதர்ஸ் . 
4. அன்புப்பணிக்கு அன்னை தெரேசா ; கே . பீ . நீலமணி , 

மு . ப . நவ . 1979 ; சென்னை ; காயத்ரி பப்ளிகேஷன்ஸ் . 
5. இதுவரை நான் ; வைரமுத்து ; மு . ப . அக் . 1983 ; சென்னை ; 

பாரதிப்பதிப்பகம் . 


366 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


6. இரவிவர்மா ; வித்தகன் ; மு . ப . 1964 ; சென்னை ; வித்தகன் 

வெளியீடு . 
7. இலக்கியஜோதி ( ஒரு மோகன வாழ்வின் முழு நோக்கு ) ; 

மது . ச . விமலானந்தம் ; மு . ப . 1981 ; சென்னை ; மோகனப் 

பதிப்பகம் . 
8. உழைப்பால் உயர்ந்த ஜி.டி. நாயுடு ; மெர்வின் ; மு . ப . ஆக 

1983 ; சென்னை ; முருகன் பதிப்பகம் . 
9. எண்பத்தொன்றில் தமிழ் ; - ச . வே . சுப்பிரமணியன் + ந . 

கடிகாசலம் ( பதி ) ; சூன் 1983 ; சென்னை ; உலகத்தமி 

ழாராய்ச்சி நிறுவனம் . 
10. எண்பதில் தமிழ் ; ச . வே . சுப்பிரமணியன் + ர . விஜயலட்சுமி 

( பதி ) ; மு . ப . 1982 ; சென்னை ; உலகத்தமிழாராய்ச்சி 
நிறுவனம் . 


11. எண்பெருந்தலைவரின் இளமை வரலாறுகள் ; பூவை 

அமுதன் ; இ.ப. 1976 ; சென்னை ; முத்தையா நிலையம் . 
12. எழுத்தாளர் ம . பொ . சி .; சி . ஞானமணி ; ஆக . 1975 ; 

சென்னை ; ஞானம் பதிப்பகம் . 
13. எழுத்தும் வாழ்க்கையும் ; அகிலன் ; மு . நவ . 1978 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 
- 14. என் சரித்திரம் ; உ . வே . சாமிநாதையர் ; இ . ப . 1982 ; 

சென்னை ; உ . வே . சாமிநாதையர் நூல் நிலையம் . 
15. எனது சுயசரிதம் ( வனவாசத்தில் விட்டுப்போன பகுதிகள் ) 

கண்ணதாசன் ; மு . ப . ஏப் . 1978 ; சென்னை ; பொன்னரு 

விப்பதிப்பகம் . 
16. எனது நினைவுகள் ; கோவை . அ . அய்யாமுத்து ; 1973 ; 

சென்னை ; வானதி பதிப்பகம் . 
17. எனது போராட்டம் ; ம . பொ . சி ; மு . ப . மே . 1974 .. 

சென்னை ; இன்பநிலையம் . 
18. எனது வாழ்க்கை அனுபவங்கள் ; ஏ . வி . எம் ; மு . ப . மார்ச் ; 

1974 ; சென்னை ; வானதி பதிப்பகம் . 
19. ஒரு போலிஸ்காரரின் டைரி; எப் . வி . அருள் ; மு . ப . மார்ச் ; 

1978 ; சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
20. ஔவையார் ; பி . ஸ்ரீ ; மார்ச் 1976 ; சென்னை ; அல்லயன்ஸ் 

கம்பெனி . 


துணை நூற்பட்டியல் 


367 


21. கவிராஜன் கதை ; வைரமுத்து ; மு.ப. டிச . 1982 ; சென்னை ; 

பாரதிபதிப்பகம் . 
22. கஸ்தூரிபா கதைகள் ; கே . எஸ் . ஜம்புநாதன் ; மு . ப . பிப் . 

570 ; சென்னை; விகடன் பிரசுரம் . 
23. காந்தியும் விவேகானந்தரும் ( ஒரு பரிசீலனை ) வெ . சாமி 

நாதசர்மா ; இ . ப . செப் 1957 ; சென்னை ; பிரபஞ்சஜோதி 

பிரசுராலயம் . 
24. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் வரலாற்றுப் 

பேழை ; காரை . இறையடியான் + மு . சாயபுமரைக்காயர் ; 
மு . ப . 

டிச . 1981 ; காரைக்கால் ; முஸ்லிம் பஞ்சாயத்துச் 


சபை , 


25 . காளிதாச மகாகவியின் சரித்திரம் என்னும் கவிரத்ன சிந்தா 

மணி ; சிதம்பரம் . குருநாத கந்தசாமி முதலியார் ; மு . ப . 

1954 ; சென்னை ; பி . இரத்தினநாயகர் அண்டு சன்ஸ் . 
26. குருபர தத்துவ நூல் ; தண்டபாணி சுவாமிகள் ; 1967 ; திருவா 

மாத்தூர் ; கௌமார மடாலயம் . 
27. கௌதம புத்தர் அடிச்சுவட்டில் ; சோ . சிவபாதசுந்தரம் ; 

மு . ப . மே . 1960 ; சென்னை ; அமுதநிலையம் . 
28. சிறுவர்களுக்கு விவேகானந்தர் ; வெ . பார்த்திபன் ( பதி ) ; 

சூன் 1974 ; சென்னை ; ராமன் பதிப்பகம் . 
29 , சின்னஞ்சிறு வயதில் ; அழ . வள்ளியப்பா ; சூலை 1967 ; 

சென்னை ; பாரிநிலையம் . 
30. சுவாமி விவேகானந்தர் ; ரா . கணபதி ; 1964 ; சென்னை ; ஸ்ரீ 

ராமகிருஷ்ண மடம் . 
31. டாக்டர் ராஜாசர் முத்தைய செட்டியார் ; ஆறு . அழகப்பன் 

1972 ; சென்னை ; ஹிக்கின் பாதம்ஸ் . 
32. தமிழ் இலக்கிய வகையும் வடிவும் ; ச . வே . சுப்பிரமணியன் ; 

1984; சென்னை ; தமிழ்ப்பதிப்பகம் . 
33. தமிழக அமைச்சர்கள் ; பாணன் ; மு . ப . 1965 ; சென்னை ; 

கலைவாணி புத்தகாலயம் . 
34. தலைவர் ம . பொ . சி . ஆற்றுப்படை ; த . அமிர்தலிங்கம் ; 

மு.ப. 1981 ; சென்னை ; செவ்வேள் பதிப்பகம் . 
35. திராவிடமொழி இலக்கியங்கள் ; ச . வே . சுப்பிரமணியன் ,; 

டிச . 1983 ; சென்னை ; உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் . 


268 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


36. திரு . வி . க . வாழ்க்கைக் குறிப்புக்கள் ; திரு . வி . கலியாண 

சுந்தரனார் ; சன . 1969 ; சென்னை ; கழகம் . 


தொண்டும் ; சக்திதாசன் சுப்பிர 


37. திரு . வி . க . வாழ்வும் 

மணியன் . 


38. தேசியக்கவி ; பி . எல் இராஜேந்திரன் ; மு . ப . மார்ச் 1982 : 

சென்னை ; வசந்தா பிரசுரம் . 


39. தொல்காப்பியம் ; இ . ப . 1981 ; சென்னை ; 


என் சி பி எச் ; 


40 , நாட்டுக்கு உழைத்த நல்லவர் வ . உ . சிதம்பரம்பிள்ளை ; 

எம் . வி . வெங்கட்ராம் ; மூ . ப . 1973 ; சென்னை ; பழநியப்பா 
பிரதர்ஸ் . 


41. நாட்டுக்கு உழைத்த நல்லவர் வ . உ . சிதம்பரம்பிள்ளை ; 

எம் . வி . வெங்கட்ராம் ; மு.ப. 1970 ; சென்னை ; பழநியப்பா 
பிரதர்ஸ் . 


42. நான்கண்ட பாரதம் ( சுயசரிதம் ) ; எஸ் . அம்புஜம்மாள் ; 

மு.ப . ஆக . 1973 ; சென்னை ; ஸ்ரீநிவாஸ காந்தி நிலையம் . 
43. பத்திரிகையாளர் நெஞ்சில் காமராஜ் ; முருக . தனுஷ்கோடி 

( தொகு ) ; 1977 ; சென்னை ; குகாபிரசுரம் . 
44. பாவலர் சரித்திரதீபகம் - பகுதி 1 ; பொ . பூலோகசிங்கம் ; 

1975 ; கொழும்பு ; கொழும்புத் தமிழ்ச்சங்கம் . 
45. பாளையங்கோட்டை எச் . ஏ . கிருஷ்ணப்பிள்ளை கிறிஸ்தவ 

ளான வரலாறு ( தன் வரலாறு ) ; எ . ஆ . கிருஷ்ணபிள்ளை ; 

மு.ப. 1977 ; சென்னை ; வேதாகம மாணவர் பதிப்பகம் . 
46. புதுமை கண்டவர் ; ஜெயா அருணாசலம் ; 1966 ; சென்னை ; 

பாரதி பதிப்பகம் . 
47. புதுமைப்பித்தன் வரலாறு ; ரகுநாதன் ; மு . ப . நவ . 1980 ; 

மதுரை ; மீனாட்சி புத்தக நிலையம் . 
48. புதுவைப் புகழ்மணிகள் ; மன்னர்மன்னன் ( தொகு ) ; மு.ப. 

ஆக . 1979 ; வளவனூர் ; முத்துப்பதிப்பகம் . 
49. புலவர் புராணம் ; தண்டபாணி சுவாமிகள் ; 1908 ; சென்னை ; 

கலாரத்னாகரம் அச்சுக்கூடம் . 
50. பொன்னியின் புதல்வர் ( கல்கியின் வாழ்க்கை வரலாறு ) : 

சுந்தா ; மு.ப. டிச . 1976 ; சென்னை ; வானதிப் பதிப்பகம் . 


369 


துணை நூற்பட்டியல் 


51. பொன்னாரம் ; பி . எல் , ராஜேந்திரன் ( தொகு ) மு . ப . மே ; 

1973 ; சென்னை ; பூங்கொடி பதிப்பகம் . 
52. மாபெரும் வீரர்கள் ; சி . பி . சிற்றரசு: மு.ப . சூலை 

சூலை 1975; 
சென்னை ; பூம்புகார் பிரசுரம் . 
53. மாவீரன் நெப்போலியன் ; அ.லெ. நடராஜன் ; மு.ப. நவ . 

1978 ; சென்னை ; மணிவாசகர் நூலகம் . 
54. மானங்காத்த மங்கையர் ; கௌசிகன் ; மு.ப. பீப் . 1977 ; 

சென்னை ; வானதி பதிட்பகம் . 
55. மெய்க்கீர்த்திகள் ; பூ . சுப்பிரமணியம் ; ஆக . 1983 ; சென்னை ; 

உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் . 
56. மேதைகள் வாழ்விலே ; இ . எஸ் . மெர்வின் ; மு . ப . ஆக . 1976 ; 

சென்னை ; நர்மதா பதிப்பகம் . 
57. மேதைகள் வாழ்விலே ; ர . சண்முகம் ; மு . ப . மே . 1975 ; 

சென்னை ; அருணோதயம் 
58. வங்க இலக்கிய வரலாறு ; சுகுமார் ஸென் ; பெ . நா . அப்பு 

ஸ்வாமி ( மொழி ) மு.ப. 1965 ; புதுடில்லி ; சாகித்திய அக்கா 

தெமி . 
59. வரலாற்றுக் 

மாற்றுக் களஞ்சியம் ; பாகூர் சு . குப்புசாமி ; மு.ப . சன . 
| 1980 ; சென்னை ; சேகர் பதிப்பகம் . 
60. வள்ளல் சீதக்காதி வரலாறு ; கா . மு . ஷெரீப் ; மு . ப . செப் 

1981 ; சென்னை ; சீதக்காதி நூல்வெளியீட்டகம் . 
61. வளரும் தமிழ் ; சோமலெ ; மூ . ப . 1968 ; சென்னை ; பாரி 

நிலையம் . 
62. வனவாசம் ; கண்ணதாசன் ; ஏப் . 1981 ; சென்னை ; வானதி 

பதிப்பகம் . 
63. வாரியார் வாழ்க்கை வரலாறு ; திருமுருக கிருபானந்த வாரி 

யார் ; நவ . 1979 ; சிதம்பரம் ; தில்லைத்திருப்புகழ் சபை . 
64. வாழ்க்கை இலக்கியம் - ஒரு வளர்கலை ; மது . ச . விமலானந் 

தம் ; 1982 ; தஞ்சாவூர் ; விஜய் வெளியீட்டகம் . 
65. வாழ்க்கை வரலாற்று இலக்கியம் ; சாலினி இளந்திரையன் ; 

மு . ப . சூலை . 1974 ; சென்னை ; தமிழ்ப்புத்தகாலயம் . 
66. வித்துவான் தியாகராச செட்டியார் ; உ.வே. சாமிநாதையர் ; 

மு . ப . சூலை 1951 ; சென்னை ; கலைமகள் வெளியீடு . 
67. ஸ்ரீமணிய சிவனார் சரித்திரம் ; வி . கோ . சூரிய நாராயண 

சாஸ்திரியார் ; 1896 ; சென்னை ; ஸ்ரீலலிதா அச்சியந்திரசாலை . 
68. ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் சரித்திரம் ; உ . வே , 

சாமிநாதையர் ; 1933 - 34 ; சென்னை ; கேஸரி அச்சுக்கூடம் . 


370 

தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 
69. ஹெலன் கெல்லர் ; டெய்சி இராசையா ; மே 1970 ; சென்னை ; 

கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் .. 
70. A Dictionary of Modern critical Termas; Roger Fowler ( ed ) 

1 ed . 1973 ; London : Routledge & Kegan . 
71. A Dictionary of Literary Terms; J. A. Cuddon ; Re . ed . 

1980; Delhi; Clarion Books . 
72. Cassells Encyclopaedia of world literature ; J. Buchanan 

Brown ( ed ); 1973; London ; Cassell & Company Ltd. 
73. Comparative Indian Literature Vol . 2 K. M. George ( ed ) ; 

1983 ; Trichur & Trivandrum ; Kerala Sahitya Akadem 

Macmillan India Ltd. 
74. Dictionary of World Literary terms ; Joseph T. Shipley ( ed ) 

1970 ; London ; George Allen & Unwin Ltd. 
75. Encyclopaedia Britannica- Vol . 2 ; 1972 ; Chicago ; William 

Benton INC . 


76. Encyclopaedia Americana Vol . 2 & 3 ; 1970; Newyorki 

Americana Corporation . 
77. Indian literature ( Proceedings of a seminar ) Arabinda 

Poddar (ed ) ; March 1972 ; Simla ; Indian Institute of Advan 

ced Study . 
78. History of Assamese literature ; Birinchi Kumar Barua ; 

1964 ; New Delhi ; Sahitya Akademi . 
79. History of Oriyaliterature ; Mayadhas Mansinha ; 1962; 

New Delhi ; Sahitya Akademi. 
80. History of Rajasthani literature ; Hiralal Maheswari ; 1980 ; 

New Delhi ; Sahitya Akademi . 
81. History of Sindhi Literature ; L. H. Ajwani ; 1970 ; New 

Delhi ; Sahitya Akademi. 
82. Literary Heritage of the Tamils ; S. V. Subramaniant 

N. Ghadigachalam ( ed ); I ed . Dec. 1981 ; Madras ; inter 

national lostitute of Tamil Studies . 
83. Tamil Lexicon - Vol. VI ; 1934 ; University of Madras . 
84. The NewBook of knowledge - 2 ; 1973 ; New york ; 

Grolier Incorporated . 


371 


அருஞ்சொல்லகர வரிசை 


அக்ரிகோலா 40 

ஒட்டக்கூத்தர் 36 
அக அமைப்பு 108 

ஒப்புக்கொள்கை 42 
அகஸ்டசு 42 

ஒய்யாரத்து சந்துமேனோன் 47 
அட்டிலி சூர்ய நாராயணா 47 ஒருமுக வரலாறு 61 
அடிப்படைச் செய்திகள் 70 ஒளவையார் 30 , 33 , 36 
அதியமான் 30 

கடவுள் மா முனிவர் 36 
அந்தகக்கவி வீரராகவ முதலி 

கண்படைநிலை 28 
யார் 37 

கதையிலக்கியம் 138 , 140 

கபிலர் 28 , 30 
அந்தாதி 67 , 145 

கம்பர் 36 
அய்ய தேவரகாலேஸ்வரராவ் 48 கர்டினல் ஒல்சேயின் வரலாறு 41 
அரசவாகை 29 

கரிகாற் பெருவளத்தான் 30 
அருள் மொழிகள் 94 

கல்யாணி அம்மா , பி .48 
அற நூல்கள் 144 

கலைமகள் 160 
அறமுரைத்தல் 144 

கவிஞர்களின் வாழ்க்கை 41 
அறவிலக்கியம் 1 , 10 

காக்கைப் பாடினியார் 31 
அறிமுகம் 71 

காகா காலேல்கர் 45 , 46 
அன்டேல் பிராஸ் 42 

காப்பியம் 107 , 167 
அனந்தன் பிள்ளை , பி .47 

காப்பு , கடவுள் வாழ்த்து 102 
அக்ஷ்யகுமார் மைத்திரேய 45 
ஆசிரியர் இடையீடு 100 

காமராசு ஹனுமந்தராவ் 47 

காரந்தர் -48 
ஆய் அண்டிரன் 30 

காலக்குறிப்பு 101 
ஆழ்வாா 32 

கிட்டுண்ணி நாயர் 47 
ஆன்ரே மோரிஸ் 42 

கிருஷ்ணதாஸ் கவிராஜ்:44 
ஆனந்த ரங்கம் பிள்ளை நாட் கிருஷ்ண பிள்ளை , ஈ.வி. 48 
குறிப்பு 37 , 39 

குணபிசாம் பரூவா 45 
ஆனந்தராம் தீகியால் பூகனின் குமாரதுர்ஜதி 47 
வாழ்க்கை வரலாறு 45 

குருஜாடா ஸ்ரீராமமூர்த்தி : 47 
ஆனந்தராம் பரூவா 45 

குலகர்ணி , த : பா . 48 
ஆனந்த விகடன் 166 , 167 
ணை வாழ்க்கைகள் 40 

குறிப்பேடு 15 
இயல்பியல் 1 

கூட்டன் , ஜே. ஏ . 44 
இயல்பியல் உரைநடை 24 கேசரி , கே . என் . 48 
இயல்பு புனைவியல் 12 

கேசவமேனன் , கே . பி . 48 
இயன் மொழி 39 

கேசவன் , ஸி . 48 
இயன்மொழி வாழ்த்து 28 கேரளவர்மா 47 
இரங்கற்பா 105 

கைக்கிளை 28 
இராசராசன் 34 , 35 

கையறுநிலை 39 
இராசராசேச்சுர நாடகம் 34 கோயிற் புராணம் 36 
இலக்கண விளக்கம் 34 

கோவை 25 , 145 
இளங்கோ 32 

சங்கத்தமிழ் 29 
உண்மைக் கதைகள் 159 சங்கப் பாடல்கள் 30 
உலா 67 , 145 

| சம்பந்தர் 36 
எமில் லெக்வி 42 

சர்வராய் கவி 47 


குறள்-125 


372 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


28 


சாக்ரடீசு 40 

திருவாமாத்தூர் தலபுராணம்36 
சாகித்திய அக்காதெமி 160 தின் தயால்ஒஜ்க்ஹா 46 
சாமுவேல் ஜான்சன் 41 , 42 துறைசெய்திகள் 90 
சாவி 167 

தூது 66 , 145 
சிதம்பரப் பாட்டியல் 38 தூலிகாசித்ரங்கள் 48 
சிம்மவர்மன் 36 

தென்னிந்திய , சைவசித்தாந்த 
சிலம்பு 32 

நூற்பதிப்புக் கழகம் 160 
சிறுகதை 165 

தேசியப்புத்தக நிறுவனம் 160 
சின்னஞ்சிறு வயதினிலே 167 தேசிய வாழ்க்கை வரலாற்று 
சீசர் 40 

அகராதி 105 
சீதக்காதி 33 

தேய்புரிப்பழங்கயிற்றனார் 166 
சுந்தரர் 36 

தொல்காப்பியம் 4 , 25 , 26 , 27,39 
சுந்தர ராமசாமி 17 

நடுகல் 26 , 34 
சுவாமிநாதம் 34 

நம்பியாண்டார் நம்பி 35 
சூடாமணி தாசர் 44 

நரசிம்மவர்மபல்லவன் 36 
சூடோனியசு 40 

நவரத்னராமராயர் 48 
சூழல் 80 

நாட்குறிப்புகள் 13 , 14 , 120 
செம்புலப்பெயல் நீரார் 16 தொடகம் 167 
செல்வக் கடுங்கோ வாழியாதன் நாயன்மார் 32 

நாயர் எஸ் . கே . 48 
செவியறிவுறூஉ 28 

நாராயண பிள்ளை பி . கே . 48 
செவிவழிச் செய்திகள் 101 நாவுக்கரசர் 36 
சேக்கிழார் 35 

நிட்டவொலு வெங்கடராவ் 47 
சேவேஜின் வாழ்க்கை 41 நினைத்துப்பார்க்கிறேன் 15 
சைதன்னியர் 44 , 45 

நினைவுக் குறிப்புகள் 13 
சோமசுந்தர அடிகள் 4 

நினைவு மஞ்சரி 15 
டிக்கன்ஸ் 42 

நூற்பயன் 102 
டிஸ்ரெலி 42 

நூற்றொடக்க உத்திகள் 112 
தமிழ் நாவலர் சரிதை 37 , 39 பக்கீர் மொஹிதீன் 4 
தமிழில் முதல் இலக்கியங்கள் 49 |பக்தியைப் பரப்புதல் 4 
தமிழிலக்கியப் பொருண்மை 25 பட்டறிவு 88 
தரிசி செஞ்சய்யா 48 . 

பண்பு 83 
தலபுராணம் 36 

பணிக்கர் , கே . எம் 48 
தற்கால இலக்கியம் 140 பதிகம் 67 
தன்வரலாறும் நாட்குறிப்பும் 13 பதிற்றுப்பத்து 28 , 30 , 31 
தன்வரலாறும் நினைவுக்குறிப்பு பந்தாரு அச்சாமாம்பா 47 
களும் 14 

பயண அனுபவம் 121 
தனிப்பாடல் 110 

பயண இலக்கியம் 2 . 
தாசிடசு 40 

பரணி 26 
தாமஸ்மூர் 40 

பரமேஸ்வரன் நாயர் , பி . கே , 47 
தாய் 168 

பழக்க வழக்கங்கள் 85 
திக்குவிசையம் 34 

பழங்கணக்கு 167 
தியானானுபூதி 219 

பழமொழி 130 
திருத்தொண்டர் திருவந்தாதி 35 பழனியப்பா பிரதர்ஸ் 160 
திருப்புமுனை 82 

பன்னிருபாட்டியல் 33 

பாடாண்திணை 27 
திருவள்ளுவர் 36 

பாண்டியன் நெடுமாறன் 36 
திருவாதவூரடிகள் புராணம் 36 பாரி 30 


அருஞ்சொல்லகரவரிசை 


373 


பாலகிருஷ்ணன் நாயர் , என் .47 முடமோசியார் 30 
பிசிராந்தையார் 29 

முடிபு உத்திகள் 132 
பிரபந்ததீபம் 38 

முத்து வீரீயம் 34, 38 
பிரபந்ததீபிகை 28 , 34 

முமுமை வரலாறு 62 
பிரபந்தம் 158 

மூன்றாம் ரிச்சர்டின் வரலாறு 40 
பிரபந்தமரபியல் 38 

மெய்க் கீர்த்தி 31 , 33 , 34 , 39 
பிரிட்கெட் 43 

மெய்க் கீர்த்தி மாலை 34 
பிருந்தாவன் தாஸ் .44 

மெரீனா 167 
பிரேமதாசர் 44 

ரவீந்திரநாத் தாகூர் 46 
பிறந்தகாலக் கணிப்பு 103 ராகுல சாங்கிருத்தியாயன் 45 
பிள்ளைத்தமிழ் 145 , 167 ராமராயர் லக்ஷ்மண ராயர் 47 
புண்டளராம கிருஷ்ணய்யா 47 ராயசம் வெங்கட சிவுடு 47 
புத்தேழம் 47 

ராஜரத்தினம் ஜி . பி . 48 
புதினம் 165 

ராஐ ரத்தினம் பிள்ளை , தி.ஏ .8 
புதுக்கவிதை 10 , 107 

ராஜேந்திர பிரசாத் 46 
புராணங்கள் 166 

ரோமன் ரோலண்டு 42 
புளூடார்க் 40 , 173 

லாக்காட் 42 
புறநிலை வாழ்த்து 28 

லிட்டன் ஸ்ட்ரேச்சி 42 
புறப்பாடல்கள் 29 

- வஞ்சி வரலாறு 48 
புறப்பொருள் 26 

வயக்தி முத்ரகள் 48 
புறப்பொருள் வெண்பா வரலாற்று ஆய்வு நிறுவனம் 105 
மாலை 27 

வரலாற்றுத் தலைவர் மொழி 
புறவமைப்பு 10 

கள் 90 
புனைவியல் 1 , 2 

வரலாற்று வஞ்சி 38 
புனைவிலி 24 , 67 

வரலாற்றை நடத்திச் செல் 
பூயன் 45 

லும் உத்திகள் 122 
பெயர் இன்னிசை 39 

வருணனை 124 
பெயர் நேரிசை 38 

வழக்குக் கதைகள் 157 
பெயராய்வு 17 

வாய்மொழிக் கதைகள் 1 
பெரிய புராணம் 35 , 36 , 39 

வாய்மொழியிலக்கியம் 54 
பெருந்சித்திரனார் 30 

வாயுறை வாழ்த்து 28 
பேனா முனைச் சித்திரங்கள் 47 வால்டர்ஸ்காட் 42 
பைபிள் 40 

வாவில்ல வெங்கடேஸ்வர 
பைரன் 42 

சாஸ்திரி 47 
போற்றுதல் 143 

வாழ்க்கை அறிமுகம் 60 , 108 
ஃபௌலர் 165 

வாழ்க்கை ஆய்வுகள் 64 
மடல் 15 , 66 

வாழ்க்கை இலக்கியம் 6 
மதிப்புரை 95 

வாழ்க்கை இலக்கு 73 
மர்கெரி கெம்ப் 43 : 

வாழ்க்கை ஒப்பாய்வுகள் 64 
மரபு வழிப் பட்டியல் 103 

வாழ்க்கைத்துணுக்குகள் 61 , 
மன்னைக் காஞ்சி 29 

102 , 108 
மகாத்மா காந்தி 42 , 46 

வாழ்க்கைப்புனைவுகள் 64 
மஹத் சரித்ர சங்கிரகம் 47 

வாழ்க்கை முடிபு 98 
மாணிக்க வாசகர் 36 

வாழ்ககை வரலாற்றாசிரியர் 19 
மீர்காசிம் 45 

வாழ்க்கை வரலாற்றுத்தலைப்பு 

கள் 23 
முக்கிய நிகழ்வு வரிசை 101 

வாழ்க்கை வரலாற்றுத் தலை 
முடத்தாமக் கண்ணியார் 30 வர் 17 


374 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


வாழ்க்கை வரலாற்றுப் புதினம் வெளியீடு 111 
16 , 65 

வேர்ட்ஸ் ஒர்த் 43 
வாழ்க்கை வரலாறு இலக்கிய வேள்வி நிலை 28 
மாதல் 7 

வைக்கம் அப்துல் காதர் 48 
வாழ்க்கை வரலாறும் அறவிலக் ஸ்ரீலால்நத்மால் ஜோஜி 46 
கியமும் 11 

ஸிராட்ஜட்டௌலா 45 
வாழ்க்கை வரலாறும் புதினமும் ஸுகுமாரன் பொற்றக்காட் 48 
12 

ஷெல்லி 42 
வாழ்த்து 105 

ஜயானந்தர் 44 
வானதி பதிப்பகம் 160 

ஜான்சனின் வாழ்க்கை 41 
விக்டோரியா காலத்துச் சான் ஜியார்ஜ்காவென்டிஷ் 41 
றோர் 42 

ஜினோபோன் 40 
வில்லியம் ரோபர் 40 

ஜெயகாந்தன் 15 
விளக்கு நினை 28 

ஜேம்ஸ்பாஸ்வெல் 41 , 42 
வீரபத்ரய்ய சௌதுரி எல் . 48 ஜே . ஜே . சில குறிப்புகள் 17 
வீரேசலிங்கம் பந்துலு 48 ஹகீம் படேக் மொகம்மது 45 
வெளியீட்டு உத்தி 100 ஹரிசர்வோத்தமா 47 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை 600 113 
அண்மை வெளியீடுகள் 

ரூ.பை. 
தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் 200.00 
வாழிய செந்தமிழ் 

140.00 
பேராசிரியர் அ.மு.பரமசிவானந்தம் 

40.00 
தமிழக எல்லைப் போராட்டங்கள் 

60.00 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - 1 

90.00 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - II 

90 10 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - III 

80.00 
தொல்காப்பியம் - சொல்லதிகார மூலமும் சேனாவரையருரையும் 200.00 
தொல்காப்பியம் - பொருளதிகார மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் 325.00 
தொல்காப்பியம் - பொருளதிகார மூலமும் பேராசிரியர் உரையும் 3001 
Economic Heritage of the Tamils 

115.00 
மலேசியத் தமிழரும் தமிழும் 

100.00 
மொழி , சமய , சமுதாயத் தளங்களில் பாவாணர் பங்களிப்பு 

50.00 
தமிழ்ப் புனைகதைகளில் உளவியல் 

35.00 
தமிழியல் ஆய்வுச் சிந்தனைகள் - தொல்லியல் , வரலாறு , சமூகவியல் 100.00 
கவிதையியல் 

50.00 
பண்பாட்டு நோக்கில் திருமுறைகள் 

30.00 
கதைப் பாடல்களில் கட்டுப்பாட்டு மீறல்கள் 

95.00 
Bibliography on Translations 

175.00 
சங்க இலக்கிய ஆய்வு தெ.பொ.மீ.யும் மேலை அறிஞரும் 

60.00 
திராவிட மொழி இலக்கியங்கள் 

200.00 
வா.கீ.ச. கலாநிதி கி.வா.ஜகந்நாதன் 

60.00 
நாசுதிராதிக் - ஞாலமுதன்மொழி ஆய்வுகளுக்குப்பாவாணர் தரும் ஒளி 35.00 
தமிழ்ச்சொற் பிறப்பாராய்ச்சி 

45.00 
மொழி பெயர்ப்பியல் 

45.00 
சி.வை. தாமோதரம்பிள்ளை 

40.00 
சொல்லிலக்கணக் கோட்பாடு தொல்காப்பியம் - முதல் பகுதி 

70.00 
இசுலாமியச் சிற்றிலக்கியங்கள் 

40.00 
பாவாணர் கடவுள் நம்பிக்கையும் சமயச் சால்பும் 

30.00 
மகளிர் முன்னேற்றத்தில் " அவள் விகடன் " இதழின் பங்களிப்பு 

35.00 
திருக்குறள் உரைச் சிந்தனைகள் 

50.00 
தமிழர் நாட்டு விளையாட்டுகள் 

95.00 
தமிழர் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் 

120.00 
மீனவர் சமுதாய நாட்டுப்புறப் பாடல்கள் 

35.00 
A Course in Modern Standard Tamil 

65.00 
இசை மருத்துவம் 

45.00 
கம்பன் களஞ்சியம் 

550.00 
குலோத்துங்கன் பார்வையில் சமுதாயம் 

70.00 
நவீன நாடகங்களும் ஊடகங்களும் 

50.00 
மொழிபெயர்ப்பு ஒரு கவின் கலை 


75.00 


Pub.No.A114 


தமிழ் வாழ்க்கை வரலாற்றிலக்கியம் 


170.00 


